ச . இராமசந்திரன் 


அரசியல் 
அமைப்புகள் 


அமெரிக்க 
ஐக்கிய நாடுகள் 

கான 
ஜப்பான் 
ஆஸ்திரேலியா 


பல் 
நிற 


2 


இறுவலக 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


OR 


த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் - 1 


அரசியல் அமைப்புகள் 


( அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , கானடா , ஜப்பான் , ஆஸ்திரேலியா ) 


ஆசிரியர் 
ஜே . இராமசந்திரன் . எம் .ஏ .. ஏ.எம் . ( சிகாகோ ) 

முதல்வர் . 
மாநிலக் கல்லூரி , சென்னை . 


பாடநாள் 


Rame 


* 


முரு 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


மை 


First Edition- June , 1962 
ReprintFebruary , 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 1 . 


© Tamil Nadu Text Book Society 


POLITICAL CONSTITUTIONS 
( U.S.A. , Canada , Japan and Australia . ) 


J. RAMACHANDRAN 


Price Rs . 5.00 


' Published by the Tamil Nadu 
Text Book Society 

under the 
Centrally Sponsored Scheme of 
Production of books and literature 
in regional languages at the Uni 
versity level , of the Government 
of India in the Ministry of Educa 
tion and Social Welfare (Depart 
ment of Culture ), New Delbi . ' 


Printed by 
Cauvery Printers, 
Madras - 8 . 


மன 


அணிந்துரை 

இரா. நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி , உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன. குறிப்பிட்ட 

சில 

கல்லூரிகளில் 
பி.யூ.சி. , பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத் 
தையும் தமிழிலேயே கற்றுவருகின்றனர் . நாடு முழுதும் பரந் 
துள்ள மாணவர்களின் ஆர்வம் , தமிழிலேயே கற்பிப்போம் என 
முன் வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு . 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன் வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே 

மகிழ்ச்சியும் நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்றுவருகிறது . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , புவியியல் , 
புவியமைப்பியல் , மனையியல் , தத்துவம் , கணிதம் , இயற்பியல் . 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய பல துறைகளில் மூல நூல்கள் 
மொழிபெயர்ப்பு - நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ' அரசியல் அமைப்புகள் ' என்ற இந் 
நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் சார்பில் வெளியான 
முதலாவது வெளியீடாகும் . தமிழ் மக்களின் பேராதர 

பேராதரவினாலும் 
தமிழைப் பயிற்சிமொழியாகக் கொண்ட மாணவர்களின் நல் 
லூக்கத்தினாலும் இதன் முந்தைய பதிப்புப் படிகள் அனைத்தும் விற் 
பனையாகிவிட்டன . ஆதலின் , இப்பொழுது இந் நூல் மீண்டும் 
வெளிவருகின்றது . இந் நூல் மைய அரசு , 

கல்வி 

சமூக நல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளி 
யிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . 

தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . 

அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் 

உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


உலக 


பலவகை 


பொருளடக்கம் 


பக்கம் 


முதற் பிரிவு 


அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 


4 


... 


8 


... 


15 


: 


18 


... 


22 
25 


34 


... 


36 


40 


1. அரசியலமைப்பின் முன்னுரை 
2 . அரசியலமைப்பின் தோற்றமும் வளர்ச்சியும் 
3 . அரசியலமைப்பின் அமிசங்கள் 
4 . 

அரசியலமைப்பை மாற்றும் முறை 
5. அரசியலமைப்பு வளர்ந்த வரலாறு ( பழக்கங்கள் , 

வழக்காறு , நீதி விளக்கங்கள் முதலியன ) 
8. அதிகாரப் பங்கீடு 
7. ஜனாதிபதி 
8. உதவி ஜனாதிபதி 
9 . அமைச்சவை 
10. ஆட்சித் துறைகளும் அவற்றின் வேலைகளும் 
11. பொதுப்பணித் துறைகளில் பணிபுரிவோரைத் 

தெரிந்தெடுத்தலும் கட்டுப்படுத்தலும் 
12. மத்தியச் சட்ட மன்றம் 
13. மேல்சபை 
14 . 

இரு சபைகளுக்கும் பொதுவான அதிகாரங்கள் . 
15. சட்டமியற்றல் 
16. நீதி பரிபாலனமும் நீதிமன்றங்களும் 
17. அரசியற்கட்சிகள் 

படித்தற்குரிய சில நூல்கள் 


43 


... 


51 


: 


58 


82 


... 


70 


. 


79 


es 


82 


பக்கம் 


இரண்டாம் பிரிவு 


கானடா 


85 


89 
94 


97 


102 


108 


1 . கானடாக் கூட்டாட்சியின் வரலாறு 
2 . கானடாவின் கூட்டாட்சித் தத்துவம் 
3 , அரசியலமைப்பும் அதன் அமிசங்களும் 
4. நிருவாகம் 
5 . அமைச்சரவை 
6. பிரதம மந்திரியார் 
7 . டொமினியன் பாராளுமன்றம் 
8 . பொதுமக்கள் சபை 
9. நீதியும் நீதிமன்றங்களும் 
10 , நீதிமன்றங்களின் அமைப்பும் அவற்றின் அதிகார 

வரம்பும் 
11 . அரசியற்கட்சிகள் 

படித்தற்குரிய சில நூல்கள் 


110 


! 


118 


125 


127 
131 


135 


- 


மூன்றாம் பிரிவு 


ஜப்பான் 


189 


142 


.. 


147 


152 


157 


... 


168 


1. அரசியல் திட்டத்தை மாற்றும் விதம் 
2 . அடிப்படை உரிமைகள் 
3. பேரரசர் 
4. அமைச்சரவை 
5. தேசிய டையட்டு 
6 . டையட்டின் செயல்முறை 
7. தேர்தல் முறை 
8. அரசியற்கட்சிகள் 
9. செல்வாக்குக் குழுக்கள் 
10. நீதித்துறை 
11. நிருவாகத் துறை 

படித்தற் குரிய சில நூல்கள் 


168 


172 


179 


184 
188 
194 


... 


V 


பக்கம் 


நான்காம் பிரிவு 


ஆஸ்திரேலியா 


.. 197 


: 


209 
216 
218 


.. 


223 


230 


235 


1. ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 
2. அரசியலமைப்பை மாற்றும் விதம் 
3. அடிப்படை உரிமைகள் 
4. கவர்னர் ஜெனரல் 
5. அமைச்சரவை 
6. பாராளுமன்றம் - மக்கள் சபை 
7. பாராளுமன்றம் - மேல்சபை 
8. தேர்தல் முறை 
9. அரசியற்கட்சிகள் 
10. செல்வாக்குக் குழுக்கள் 
11. நிர்வாகத்துறை 
12. நீதித் துறை 

படித்தற்குரிய சில நூல்ககள் 
கலைச்சொற்கள் 


241 


246 


254 


. 


258 


.. 


260 


265 


266 


முதற் பிரிவு 
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 


1. அரசியலமைப்பின் முன்னுரை 


தோற்றுவாய் : புதுக் கண்டம் என்று வழங்கப்படும் அமெரிக்கா 
நவீன கால ஆரம்பத்திலேதான் கண்டுபிடிக்கப்பட்டது . அதன் பின் 
அக் கண்டத்தில் ஐரோப்பிய நாட்டவர் பலரும் குடியேறி நாளடை 
வில் பல நாடுகளை அங்கு ஏற்படுத்தினர் . அந் நாடுகளுள் கனடா 
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , இலத்தீன் குழு நாடுகள் என்பன குறிப் 
பிடத் தக்கனவாம் . இவ்வாறு அங்கு மக்கள் குடியேறவும் , நாடுகள் 
அமைக்கவும் அரசியல் மதக் கருத்து வேறுபாடுகளும் பொருளாதார 
ஏற்றத் தாழ்வுமே காரணம் என்பது அறிஞர்கள் கூற்று . அவற் 
றைப்பற்றி இங்கு நாம் ஆராயப் புகுவோ மானால் பெருகும் என்ற 
காரணத்தால் , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தோன்றக் காரண 
மாயிருந்த சந்தர்ப்பங்கள் , அவை சுதந்திரம் பெற்றுத் தமக்கென 
அரசியலமைப்பை ஏற்படுத்திக்கொண்ட வரலாறு - இவைபற்றி 
மட்டும் சுருக்கமாகப் பார்ப்போம் . 


பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இங்கிலாந்து நாட்டு 
மக்களுள் பலர் பலவேறு காலங்களில் இப்போது வட அமெரிக்கா 
என்று வழங்கப்படும் அக் கண்டத்தில் அட்லான்டிக் கடற்கரையை 
யொட்டிய பகுதிகளில் குடியேறினர் . அவர்களுள் முதலாம் ஜேம்ஸ் 
மன்னர் காலத்தில் மே ஃபிளவர் ' May Flover ) என்னும் மரக்கலத் 
தில் வந்து கி.பி. 1620 - ல் குடியேறிய பியூரித்தானியர் ' ( Puritans ) 
என்பவரும் ஒரு பிரிவினராவர் . இவ்வாறு குடியேறிய பிரிவினர் 
பலரும் நியூபிளிமவுத் , மசாசுசெட்சு , பென்சில்வேனியா , நியூ இங்கி 
லாந்து முதலான பதின் மூன்று நாடுகளை நாளடைவில் ஏற்படுத்தி 
னர் . இவைகளே பின்னர்க் குடியேற்ற நாடுகள் ( Coloriss ) என்று 
வழங்கப்பட்டன. 


இந் நாடுகள் , ஆங்கில அரசாங்கம் கடைப்பிடித்து வந்த மத , 
அரசியல் முறைகளை வெறுத்து வெளியேறிய மக்களால் நிறுவப்பட் 
டன என்றாலும் , அவர்களுக்கு ஆங்கில் முடியின் ( Crown ) மீது எவ் 


2 


அரசியல் அமைப்புகள் 


வித வெறுப்பும் இல்லையென்பதும் , ஆங்கிலப் பழக்கவழக்கங் 
களையே பின்பற்றி வந்தனர் என்பதும் அறியற்பாலன . ஆகையால் , 
அந் நாடுகள் இங்கிலாந்து நாட்டு அரசரின் முத்திரை பெற்று , பல் 
லாண்டுகள் சுயாட்சியுடையவைகளாய் இருந்தன . பின்னர் முன்பு 
நிலவிய கருத்து வேற்றுமைகள் . கொள்கை வேறுபாடுகள் காலப் 
போக்கினாலோ , புதியனவாய் ஏற்பட்ட அரசாங்கங்கள் கடைப் 
பிடித்து வந்த கொள்கை மாறுதலினாலோ ஒழிய , பிரான்ஸ் போன்ற 
வேறு பல நாடுகளும் தங்கள் குடியேற்ற நாடுகளை அமைத்ததால் 
ஏற்பட்ட பயத்தாலும் , தங்கள் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் கரு 
தியதாலும் இங்கிலாந்து அரசாங்கத்தின் நேரடி மேற்பார்வையை 
ஒப்புக்கொண்டன ; அதோடு வரியும் மூலப்பொருள்களும் கொடுத் 
துத் தாய்நாட்டைப் போற்றிவந்தன. இவ்வாறு இவை ஆங்கில 
ஆட்சியின் கீழிருந்தாலும் , தங்கள் உடன்பிறப்பான சுதந்தரம் , 
மொழி , பண்பாடு ஆகியவற்றை எக் காரணத்தாலும் கைவிடாமல் 
முன்னிலும் பன்மடங்கு போற்றிப் பேணிவந்தன ; அல்லாமலும் , 
அமெரிக்க நாட்டின் தட்பவெட்பம் முதலிய சூழ்நிலைக்கும் தங்கள் 
சக்திக்கும் ஏற்பவும் அவற்றை மாற்றிக்கொண்டன . இங்கிலாந்தி 
னரைத் தவிர ஏனைய ஐரோப்பியரும் அங்கு இருந்தனர் . அவர்க 
ளுடன் பெரும்பான்மையினரான இங்கிலாந்தினர் கூடி வாழும் அவ 
சியம் ஏற்பட்டபோது இவர்கள் யாவருக்கும் தெளிவாக முன்கூட் 
டியே உணர முடியாதவாறு ஒரு புதுநாகரிகமும் , பண்பாடும் , மொழி 
யும் உண்டாயின . இவற்றையே பிற்காலத்தில் அறிஞர்கள் அமெ 
ரிக்கப் பண்பாடென்றும் , அமெரிக்க மொழியென்றும் கூறலானார்கள் . 


இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகளிடையே நாடு பிடிக்கும் 
கொள்கையையொட்டிப் பொறாமைத் தீயும் சந்தேகப் பேயும் தாண் 
டவமாடின . அதனால் போட்டி அதிகமாயிற்று ; போர் தவிர்க்க 
முடியாததாகிவிட்டது . உதாரணமாக , இங்கிலாந்தும் ஃபிரான் 
ஸும் மோதிக்கொண்டன . இம் மோதல் ஒரு குறிப்பிட்ட பிரதே 
சத்திற்காகவோ , குறிப்பிட்ட இடத்திலோ மட்டும் நடைபெற 
வில்லை . ஐரோப்பாவிலும் , ஆசியாவிலும் , வட அமெரிக்காவிலும் 
போர்கள் நடந்தன . இவ்வாறு ஏற்பட்ட போர்களுள் ஏழாண்டுப் 
போரும் ( Seven Years War ) ஒன்று . இந்தப் போரின் முடிவில் கி.பி. 
1763 - ல் ஏற்பட்ட உடன்படிக்கைப்படி பிரான்ஸ் கனடாவைவிட்டு 
வெளியேறியது . இங்கிலாந்து அதன் மேற்பார்வையைப் பெற்றது . 
இது அமெரிக்கக் குடியேற்ற நாடுகளின் வரலாற்றில் ஒரு முக்கியத் 
திருப்பத்தை ஏற்படுத்தியது எனலாம் . ஃபிரான்ஸுக்கும் இங்கி 
லாந்துக்கும் நடந்த போரில் , இங்கிலாந்து தேசம் மிகப் பெரிய அள 
வில் சேதமடைந்திருந்தது . தன் பொருளாதாரத்தைச் சீர்படுத்த 
இங்கிலாந்து அரசாங்கம் புதுச் சட்டங்கள் மூலம் குடியேற்ற நாடு 


அரசியலமைப்பின் முன்னுரை 


3 


. 


களிலிருந்து வரியும் மூலப்பொருள்களும் அதிகமாகப் பெறத் தீர்மா 
னித்தது . அதனுடன் இங்கிலாந்து நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 
பொருள்களையே அமெரிக்கர்கள் வாங்கவேண்டுமெனவும் விதித்தது . 
இதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் கூறிய காரணம் , குடியேற்ற நாடு 
களின் பாதுகாப்பிற்காக ஆங்கில அரசாங்கம் மிக அதிகமாகச் 
செலவு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதேயாகும் . ஆனால் , இவ் 
விசித்திர வாதத்தை அமெரிக்கர்கள் ஒப்புக்கொள்ளாததோடு தங் 
களுக் குப் பிரதிநிதித்துவம் இல்லாத ஆங்கிலச் சட்டமன்றத்தால் 
விதிக்கப்படும் எந்த வரியையும் தாங்கள் ஏற்பதற்கில்லையென்றும் 
கூறினார்கள் . 

ஆனால் , ஆங்கில அரசாங்கமோ தன் ஆதிக்கத்தைப் பல வழி 
களிலும் அதிகப்படுத்தியதோடல்லாமல் , அடக்குமுறைகளையும் 
அவிழ்த்துவிட்டது . இதனால் அமெரிக்க மக்கள் கொதித்தெழுந்து 
தங்கள் முழுச் சக்தியையும் திரட்டினார்கள் .. நாட்டுப்பற்றால் 
பிணைக்கப்பட்ட இம் மக்கள் ஒன்றுகூடி உறுதியுடனும் விடாமுயற்சி 
யுடனும் போராடவேண்டுமெனத் தீர்மானித்து , அதற்கு முதற் 
படியாகக் கி.பி. 1776 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4 ஆந் தேதி ஒரு 
* சுதந்திரப் பிரகடனத்தை' ( Declaration of Independence ) வெளியிட் 
டார்கள் . அந்தச் சுதந்தரப் பிரகடனம் , குடியேற்ற நாடுகள் 
தனித்தனி சுதந்தரப் பிரதேசங்களென்றும் , பொதுமக்களின் 
சம்மதமே அரசாங்கத்திற்கு ஆதாரமானதென்றும் , கட்டுப்பாடுள்ள 
அரசாங்கம் இன்றியமையாததென்றும் , கொடுங்கோலாட்சியை 
எதிர்த்துப் புரட்சி செய்தல் பிறப்புரிமை என்றும் உரைத்தது . 

இதனால் , தாய்நாட்டிற்கும் குடியேற்ற நாடுகளுக்கும் போர் 
-மூண்டு சுமார் ஆறு ஆண்டுகள் நடந்த பின் , கி.பி. 1781 ஆம் 
வருஷம் அக்டோபர் மாதம் 19 ஆம் தேதி முடிவுற்றது . ஆங்கில 
அரசாங்கம் குடியேற்ற நாடுகளின் சுதந்திரத்தை ஒப்புக்கொண்டு 
கி.பி. 1783 - ல் ஓர் உடன்படிக்கையையும் செய்துகொண்டது . 


இங்ஙனம் குடியேற்ற நாடுகள் ஆங்கில அரசாங்கத்தின் கட்டுப் 
பாடின்றிச் சுயாட்சி நாடுகளாக மலர்வதற்குக் காரணம் , கனடா 
வும் ஆங்கில ஆட்சியின் கீழ் வந்ததே யெனலாம் . ஃபிரான்ஸ் 
தொடர்ந்து அங்கிருந்திருக்குமானால் , அதனிடம் உள்ள பயம் கார 
ணமாகக் குடியேற்ற நாடுகள் தாய்நாட்டுடன் போர் தொடுத்திருக்க 
மாட்டா . இன்னும் பல காரணங்களும் உண்டு . அவற்றை நீங்கள் 
வரலாற்றில் படித்துத் தெரிந்து கொள்ளலாம் . இனி அந்நாடுகள் 
ஒன்று சேர்ந்து எவ்வாறு தங்களுக்கென ஓர் அரசியலமைப்பை 
ஏற்படுத்திக்கொண்டன 

என்பதை அடுத்த அத்தியாயத்தில் 
பார்ப்போம் . 


2. அரசியலமைப்பின் 
தோற்றமும் வளர்ச்சியும் 


இனநாடுகளின் தொகுதியும் காங்கிரசும் . ( The Confederation 
and the Congress ) : குடியேற்ற நாடுகள் ஆரம்பத்தில் தனித்தனி 
யாய் இருந்தன . ஒவ்வொரு நாடும் தனித்தனியாகத் தாய் 
நாட்டோடு சண்டை செய்தால் வெற்றி கிட்டுவது துர்லபமே . 
எல்லா நாடுகளும் ஒன்றுசேர்ந்தாற்கூட , பலம் மிக்க ஆங்கில அர 
சாங்கத்தைச் சுலபமாகத் தோற்கடித்துவிட முடியாது . எனவே , 
அப்போது மிக இன்றியமையாதனவாய் இருந்தவை உறுதியான 
பொதுக்கொள்கை , விடாமுயற்சி , இயற்கை - செயற்கை வளங்களின் 
திரட்சி , பொது இராணுவம் , எல்லாவற்றிற்கும் மேலாக ஒற்றுமை 
ஆகியவையாகும் . ஆகையால் , குடியேற்ற 

குடியேற்ற நாடுகள் 

நாடுகள் தங்கள் 
சுதந்தரம் இம்மியளவும் பாதிக்கப்படாத வகையில் ஒரு கூட்டமைப்பு: 
அமைக்கத் திட்டமிட்டன . அதன்படி அந் நாடுகளின் காங்கிரசு 
( Congress ) ஒரு குழுவை நியமித்து , அதை இனநாடுகளின் 
தொகுதி ஏற்படுத்தவும் , அதற்குத் தகுந்த ஓர் அரசியலமைப்பைத் 
தயாரிக்கவும் திட்டமொன்று சமர்ப்பிக்கப் பணித்தது . அக் குழு 
தீர ஆலோசித்து கி.பி. 1777 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஓர் 
அரசியலமைப்பை வெளியிட்டது . 

இவ் வரசியலமைப்பு கி.பி. 
1781 ஆம் ஆண்டு எல்லா நாடுகளாலும் ஆமோதிக்கப்பட்டு அம 
லுக்கு வந்தது . இவ்வமைப்பின்படி இனநாடுகளின் தொகுதியும் 
( Confederation ) , அவற்றின் பிரதிநிதிகளடங்கிய சட்டமன்றமும் 
( Congress ) ஏற்பட்டன . இது பின்னால் ஏற்பட்ட கூட்டாட்சிக்கு 
ஒரு தொடக்கமாய் அமைந்தது எனலாம் . 


இனநாடுகளின் அதிகார வரம்பு : இவ் வரசியலமைப்பு இனநாடு 
களின் தொகுதிக்குப் பாதுகாப்பு , பொது நன்மை , உரிமைப் பாது 
காப்பு ஆகியவற்றில் அதிகாரம் அளித்தது . ஒவ்வோர் ஆண்டும் 
இனநாடுகளின் தொகுதிச் சட்டமன்றம் கூடிப் பொதுவான முக்கிய 


அரசியலமைப்பின் தோற்றமும் வளர்ச்சியும் 


5 


மான பிரச்சினைகளைப்பற்றி விவாதித்து முடிவு செய்யும் . இந்தச் 
சட்டமன்றத்திற்கு உறுப்பு நாடு ஒவ்வொன்றும் , தன் பரப்பளவிற் 
கும் மக்கள்தொகைக்கும் ஏற்ப , இரண்டு பேர் முதல் ஏழு பேர் 
வரை பிரதிநிதிகளை அனுப்பும் . எக்காரணத்தைக் கொண்டும் பிரதி 
நிதித்துவம் இரண்டுக்குக் கீழோ , ஏழுக்கு 

கீழோ , ஏழுக்கு மேலோ 

மேலோ இருக்க 
முடியாது . இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டுவதென்ன 
வென்றால் , ஏதாவதொரு பிரச்சினையின்மேல் வாக்கெடுக்கப்பட் 
டால் , ஒவ்வோர் உறுப்பு நாட்டிற்கும் ஒவ்வோர் ஓட்டுதான் 
உண்டு என்பது . போர் அறிவிப்பு , அமைதி நிலைநாட்டல் , நாணயம் 
வெளியிடுதல் , கப்பற்படை ஏற்படுத்துதல் , தபால் போக்குவரத் 
திற்கு வசதி செய்தல் ஆகியவற்றில் இந்தச் சட்டமன்றத்திற்கு 
அதிகாரம் இருந்தது . ஆனால் , வரி விதிக்கவும் வர்த்தகத்தைத் 
தன்னிஷ்டம் போலக் கட்டுப்படுத்வும் அதிகாரம் இல்லை . சுருக்க 
மாகச் சொல்லவேண்டுமானால் , வசதிகளைச் செய்துதரத் திட்டம் 
வகுக்கவும் , செய்யவும் அதிகாரம் தரப்பட்டிருந்ததேயல்லாமல் 
அவற்றிற்கு ஆதாரமான நிதி திரட்டும் அதிகாரம் கொடுக்கப்பட 
வில்லையென்று கூறவேண்டும் . நிதியுதவி ஒவ்வொரு நாட்டையும் 
பொறுத்த விஷயமாகவே இருந்தது . அல்லாமலும் , சட்டமன்றத் 
தின் முடிவுகள் சரியானவைதாமா ? அவை பின்பற்றப்படுகின் 
றனவா ? அல்லாவிட்டால் அதற்கு என்ன செய்வது ? ' என்பன 
போன்ற இன்னோரன்ன பல முக்கியமான விஷயங்களைக் கவனிக்க 
எவ்வித ஏற்பாடும் காணப்படவில்லை . அதனால் , இனநாடுகளின் 
தொகுதியும் அரசியலமைப்பும் அழிவுப் பாதையை நோக்கிச் சென்று 
கொண்டிருந்தன . இந் நிலை தவிர்க்கப்படாவிட்டால் இனநாடுகளி 
டையே வேற்றுமை வித்துகள் ஊன்றப்படுவதுடன் , அவை தங்களை 
ஆண்டுகொள்ளும் தகுதியும் திறமையும் உடையனவல்ல என்பதை 
யும் நிரூபித்துவிட்டன என்ற ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக 
வேண்டியிருந்திருக்கும் . எனவே , ஜார்ஜ் 

வாஷிங்டன் ( George 
Washington ) , ஹாமில்டன் ( Hamilton ) போன்றவர்கள் ஒற்றுமையை 
யும் நல்லெண்ணத்தையும் பரஸ்பர உதவியையும் தோற்றுவிக்கப் 
பெரிதும் முயன்று , இறுதியில் பல நாடுகளின் சம்மதத்துடன் 
முக்கியமான விஷயங்களைப்பற்றி ஆலோசித்து முடிவு செய்யக் கி.பி. 
1787 ஆம் ஆண்டு , மேத்திங்கள் , ஃபிலடெல்பியா ( Philadelphia ) 
நகரில் ஒரு மாநாடு ( Convention ) கூட்டுமளவுக்கு வெற்றியும் 
பெற்றார்கள் . 


Doum 340UNISI opgr ( Succeed or perish for ever ) : 
அமெரிக்கச் சமுதாயத்தின் வளர்ச்சியும் பண்பாட்டின் கீர்த்தியும் 
இந்த மாநாட்டின் முடிவையே பெரிதும் பொறுத்திருந்தன . மாநாட் 


அரசியல் அமைப்புகள் 


+ 


டிற்கு வந்திருந்த பிரதிநிதிகளின் ( Delegates ) முழு எண்ணமும் 
' அடைந்தால் வெற்றி , அல்லது வீழ்ச்சி ' என்பதிலேதான் இருந்தது .. 
மிகப் பெரும்பான்மையோர் அமெரிக்கா ஒரு சிறந்த நாடாக வேண்டு 
மென்று விரும்பினர் . அதற்குச் சாதகமாகப் பலமிக்க- அதாவது 
அதிகாரங்கள் மிகவுடைய - ஒரு மத்திய அரசாங்கம் ஏற்பட விரும்பி 
னர் . இது இனநாடுகள் ஒரு கூட்டாட்சியின் ( Federation ) கீழ் 
வரவும் , சிறந்த அரசியலமைப்பை வகுத்துக்கொள்ளவும் சம்மதித் 
நால்தான் முடியும் . எனவே : பிரதிநிதிகளுள் பலரும் பலவிதமான 
கருத்துக்களை வெளியிட்டனர் ; கலந்து 

கலந்து பேசினர் . கடைசியாக 
நான்கு மாதங்கள் கழித்து அதாவது கி.பி. 1787 ஆம் வருஷம் .. 
செப்டெம்பர் மாதம் 17 ஆம் தேதி பெரும்பாலாருக்குச் சம்மதமான 
ஓர் அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டது . மொத்தமுள்ள பதின் 
மூன்று நாடுகளில் ஒன்பது நாடுகளின் ஆமோதிப்புப் பெற்றதும் 
இவ் வரசியலமைப்பு செயலாற்றத் தொடங்குமென்னும் முடிவுக்கு . 
வரப்பட்டது . 


உரிமைச் சாசனம் ( Bill of Rights ) : அதன் பின்னரும் கூட் 
டாட்சி அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்படும் அதிகாரங்கள் , அங்கநாடு 
களின் ( Federated States ) சுதந்தரம் , இறைமை ( Sovereignty ) இவை 
பற்றிச் சர்ச்சைகள் ஓய்ந்தபாடில்லை . மேலும் , பொருளாதார முன் 
னேற்றத்தில் பின் தங்கிய நாடுகள் , வேளாண்மையைப் பிரதான 
மாக உடைய நாடுகள் , அளவில் சிறியனவாய் இருந்த நாடுகள் 
எல்லாம் முன்னேற்றத்திலும் தொழில்துறையிலும் அளவிலும் 
பெரியனவாய் இருந்த நாடுகளால் தங்கள் முன்னேற்றம் பாதிக்கப் 
பட்டுவிடுமோ என்று அஞ்சின. இவற்றையெல்லாம் அறிந்த பலம் 
பொருந்திய கூட்டாட்சியை ஆதரித்தவர் , மற்றவர்களுடன் சமரசம் 
செய்துகொண்டு சில சலுகைகளைத் தரவும் சம்மதித்தனர் . இதன் 
படி முதலில் எழுதப்பட்ட அரசியலமைப்பிற்குப் பத்து மாற்றங்கள் 
செய்யப்பட்டன . இவைதாம் கூட்டாக ' உரிமைகள் மசோதா 
என்று அழைக்கப்படுகின்றன . பண்பாட்டில் அப்போதே அமெரிக் 
கர்கள் பிடிப்புடையவர்களாக இருந்ததால் இந்த மாற்றங்கள் 
அரசியலமைப்பிற்குச் செய்யப்பட்டதில் பூரிப்படைந்தார்கள் . இவ் 
வாறு கூட்டாட்சி அரசியலமைப்பு ( Constitution of the Federation ) 
கி.பி. 1788 ஆம் வருஷம் ஜுன் மாதம் 21 ஆம் தேதி ஒப்புக்கொள் 
ளப்பட்டது . 

ஃபிலடெல்பியா மாநாட்டின் முடிவுப்படி அமெரிக்க 
கூட்டாட்சி ( American Federation ) பதின்மூன்று நாடுகளை அங்கக் 
மாகக்கொண்டு கி.பி. 1789 ஆம் வருஷம் , மார்ச்சு மாதம் , நாலாந் 
தேதி தொடங்கிற்று . இதற்கிடையில் , மேற்சட்டமன்றத்திற்கும் , 
பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்கும் ( கீழ்ச்சபை ) உ.றுப்பினர் தேர்ந். 


அரசியலமைப்பின் தோற்றமும் வளர்ச்சியும் 


7 


முதல் 


தெடுக்கப்பட்டனர் . 

ஜனாதிபதியாகத் 
வாஷிங்டன் ( George Washington ) என்பவர் 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் . 


இரு . ஜார்ஜ் 
ஏகமனதாகத் 


பதின் மூன்றுநாடுகளாகத் தொடங்கிய அமெரிக்கக் கூட்டாட் 
சியில் அண்மையில் சேர்ந்த அலாஸ்கா , ஹவாய்த் தீவுகளையும் 
சேர்த்து இப்போது ஐம்பது நாடுகள் ( States ) இருக்கின்றன . 
நாடு சுமார் 30,22,387 சதுர மைல்களும் , 1955 ஆம் ஆண்டு 
மக்கள்தொகைக் கணக்குப்படி ( Census ) 16,58,59,123 மக்களும் 
உடையது . கிட்டதட்ட இந் நாட்டின் மூன்றிலிரண்டு 
மக்கள் நகரங்களிலும் ஏனையோர் கிராமப்புறங்களிலும் வாழ்கின் 
றனர் என்று கூறப்படுகிறது . இந் நாட்டின் தலைநகரம் வாஷிங்டன் 
இங்கேதான் கூட்டாட்சி அரசாங்கம் இயங்குகிறது .. 


பங்கு 


3. அரசியலமைப்பின் அமிசங்கள் 

( Characteristics of the Constitution ) 


எழுதப்பட்ட அரசியல் அமைப்புகளுள் அமெரிக்கக் கூட் 
டாட்சியின் அரசியலமைப்புத் தொன்மை வாய்ந்தது . இதனால் 
இதற்குமுன் அரசியலமைப்பு இருந்ததில்லையென்பது பொருளன்று . 
இந்த அரசியலமைப்பு மாதிரி எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டது 
இல்லை என்பதே கருத்து . இவ் வமைப்பு , தெளிவும் சொல்லாழமும் 
உடையது ; நாலாயிரம் சொற்களால் சுருக்கமாக வடித்தெடுக்கப்பட் 
டது . இதை எவரும் அரைமணி நேரத்தில் படித்துவிடலாம் . சுதந் 
திரச் சாசனத்தில் காணப்பட்ட உறுதிப்பாடு பெற்ற குடிமக்கள் 
உரிமைகளும் கொள்கைகளும் இதர அமிசங்களும் இதில் காணப் 
படுகின்றன . இவற்றின் அடிப்படையிலேதான் கூட்டாட்சி அர 
சாங்கம் அமைந்து செயற்படுகிறது . இந்த அரசியலமைப்பு ஆரம் 
பத்தில் எவ்வாறு எழுதப்பட்டிருந்ததோ அவ்வாறேதான் இன்றும் 
இருக்கிறது . மேலும் பன்னிரண்டு மாற்றங்களே ( Amendments ) 
செய்யப்பட்டிருக்கின்றன , இது உயிருள்ள அரசியலமைப்பு ( Living 
Constitution ) என்று அறிஞர்கள் கூறுமளவிற்கு அழியாப் புகழ் 
பெற்றுத் திகழ்கிறது . இதற்குக் காரணம் , மக்கள் இதை மனமாரப் 
போற்றிப் பூசித்து வருவதுதான் . இவ் வமைப்பின் படியொன்று 

சட்டமன்றத்தின் நூல் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்டு 
வந்தது . இன்று மனிதனாலும் , இயற்கையின் திருவிளையாடல்களா 
லுங்கூட அசைக்க முடியாத பாதுகாப்பையுடைய ' தேசிய ஆவணக் 
காப்பகம் ' ( National Archives ) என்னுமிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது . 


1952 வரை 


மக்களிறைமையும் அரசியலமைப்பும் ( Popular Sovereignty 
and the Constitution ) : அமெரிக்க 

அரசியலமைப்பில் மக்கள் 
இறைமைக்கு முதலிடம் தரப்பட்டுள்ளது . மக்கள் விருப்பமே மாநில 
ஆட்சியின் இயக்கம் . அவர்கள் விரும்பினால் அரசாங்கம் அமைக்க 
லாம் ; மாற்றலாம் , கைவிடலாம் . இந்த உரிமை மக்களின் பிரிக்க 


அரசியலமைப்பின் அமிசங்கள் 


9 


முடியாத உரிமை . ஆண்டவனால் ஆட்டி வைக்கப்படும் ஆழி சூழ் 
ஞாலம் போல , ஒரு நாட்டின் அரசாங்கமும் அந் நாட்டுக் குடிமக் 
களால் ஆட்டி வைக்கப்படுகிறது என்னும் பொருள்பட டீ டாக்கு 
வில்லி ( De Tocqueville ) என்ற ஃபிரெஞ்சு அரசியல் அறிஞர் ஒரு 
வர் எழுதுகிறார் . இந்த மக்கள் இறைமைக் கோட்பாடு , எதேச்சாதி 
காரக் கொடுங்கோலாட்சிக்குப் பதில் , உரிமைகளை மதித்து நடக்கும் 
ஒரு சட்டபூர்வமான ஆட்சியை வலியுறுத்துகிறது . இக் கொள்கை 
யடிப்படையில் அமையும் ஆட்சியைத்தான் திரு . ஆப்பிரகாம் 
லிங்கன் என்னும் அமெரிக்க மேதை . ' மக்களால் மக்களுக்காக 
ஏற்படும் மக்களரசாங்கம் ' ( Government of the people , by the 
people , for the People ) என்று கூறியுள்ளார் . இவ் விளக்கத்தை 
மாடிசன ( Madison ) என்ற மற்றொரு பேரறிஞரும் வலியுறுத்தி 
யுள்ளார் . 


வரம்புக்குட்பட்ட அரசாங்கம் ( Limited Government ) : மக்கள் 
இறைமையின் உடன் பிறப்பொத்தது வரம்பிற்குட்பட்ட அரசாங்கம் 
என்னும் கொள்கை . இக்கொள்கை அரசியலமைப்பில் இடம் பெற் 
றிருக்கிறது . வரம்பற்ற ஆட்சி குடியாட்சியேயானாலும் , சட்டபூர்வ 
மானதேயானாலும் சில காரணங்களால் இறுதியில் கொடுங்கோ 
லாட்சியாக மாறக்கூடும் , எனவே , வரம்புக்குட்பட்ட ஆட்சியை 
ஆதரித்த அமெரிக்க மக்கள் , அதை அரசியலமைப்பிலேயே எழுதிக் 
கொள்ளவும் துணிந்தார்கள் . இம்முறை அரசாங்கம் , தான் மக்களை 
ஆளுவதுடன் தன்னைத்தானே அடக்கியாளும் திறமையையும் பெற் 
றிருக்குமென்றும் நம்பினார்கள் . இதன் உண்மை , மக்களாட்சியின் 
தீமைகளைப்பற்றி எழுதும்போது ஹாமில்டன் என்பவர் , ' எல்லா 
அதிகாரங்களையும் பலரிடம் 

பலரிடம் கொடுத்தால் அவர்கள் சிலரையும் , 
சிலரிடம் கொடுத்தால் பலரையும் நசுக்குவார்கள் ,' என்று தம் 
கருத்தை வெளியிட்டிருப்பதிலிருந்து பெறப்படும் . 


ஆகையால் , ஒவ்வொருவரும் மற்றவர்களிடமிருந்து தம்மைக் 
காப்பாற்றிக்கொள்ளும் வண்ணம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க 
வேண்டும் . ஆனால் , அமெரிக்க அரசியலமைப்போ வெனில் , இதைக் 
காட்டிலும் ஒரு படி குறைவான ஆட்சி முறையையே ஏற்படுத்துகிற 
தெனலாம் . இவ்வகையின் மிகச்சிறந்த அமிசம் ஜனாதிபதி தேர்ந் 
தெடுக்கப்படும் முறையில் அமைந்துள்ளது ; அதாவது . ஜனாதிபதி 
யாட்சித் தத்துவம் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளது . 


Give all the power to many and they will oppress the few . Give all the 
power to the few and they will oppress the mally . Both ought , therefore , to 
have the power that each may defend itself against the oiher . 


10 


அரசியல் அமைப்புகள் 


இரு அரசாங்க முறை ( Dual forin of Government ) : அரசியலில் 
ஒரு நூதனமான---இதற்குமுன் எவரும் கண்டோ விண்டோ 
இராத - அதிசயமாகும் இம்முறை . ஒருபுறம் மத்திய அரசாங்கம் 
( Union ) ; மறுபுறம் மாகாண அரசாங்கங்கள் ( states ) . மக்கள் ஒ 
முறைப்படி மத்திய அரசாங்கத்தின் குடிகள் ( Citizens ) ; மற்றொரு 
முறைப்படி மாகாணங்களின் குடிகள் . மத்திய அரசாங்கம் தன்னு 
டைய சட்ட மூலமும் , நீதிமன்றங்கள் மூலமும் மக்கள் மேல் நேரடி 
யாக அதிகாரஞ் செலுத்துகிறது ; அத்தகையனவே ராஜ்ய அரசாங் 
கங்களும் . ராஜ்ய அரசாங்கங்களின் அதிகாரம் அவற்றுக்கே 
ஆரம்பமுதல் இருந்தவை : ஆனால் , மத்திய அரசாங்கத்தின் அதி 
காரமோ வெனில் ராஜ்யங்களால் தரப்பட்டது . 


இந்த இரு அரசாங்க முறையை பிரைசு ( Bryce ) என்பார் பின் வரு . 
மாறு விளக்கியுள்ளார் : அங்க நாடுகள் யூனியனுக்குட்பட்டவை ; 
அடக்கமானவை . எனினும் , யூனியன் நாடுகளின் திரட்சி என்னும் 
நிலையைவிட அதிகமானவை . அங்ஙனமே , நாடுகளும் ( States ) யூனி 
யனின் உறுப்புகள் என்னும் நிலையினும் மேலானவை . 21 


இவ்வாறு அங்கு இரு அரசாங்கமுறை காணப்படுவதன்றி , இரு. 
இறை விசுவாசமும் ( Loyalty ) இருக்கின்றன . மத்திய , ராஜ்ய அர 
சாங்கங்கள் 

அவ்வவற்றின் எல்லைக்குள் இறைமையுடையவை . 
அவற்றின் சம்மதமில்லாமல் இவ் விறைமையை மாற்ற வேறு யாருக் 
கும் உரிமையோ அதிகாரமோ இல்லை . 


அதிகாரப் பிரிவினை ( Separation of powers ) : வரம்பிற்குட் 
பட்ட அரசாங்கம் என்பதிலிருந்து பெறப்படும் மற்றோர் அமிசந்தான் 
அதிகாரப் பிரிவினைக் கொள்கை . சட்டம் , நிருவாகம் , நீதி என்ற 
மூவகை அரசாங்க வேலைகளும் தனித்தனிப் பிரிவுகளிடம் ஒப்ப 
டைக்கப்பட்டு , ஒன்று மற்றொன்றின் அதிகார எல்லைக்குள் தலை 
யிடாமல் தன் வேலையைக் கவனிக்குமாறு ஏற்பாடு செய்வதுதான் 
இதன் பொருள் . இம்முறை அரசாங்கத்திடம் காணப்படும் எதேச் 
சதிகாரத்தைத் தடுத்து நிறுத்த ஒரு சாதனம் என்றெண்ணப்படு 
கிறது . இதை ஒப்புக்கொண்ட அமெரிக்கர்கள் , அரசியலமைப்பை 
எழுதும் போதே , முதல் மூன்று விதிகளிலேயே , ' சட்டமியற்றும் 
அதிகாரம் சட்டமன்றத்திடமும் , நிருவாக அதிகாரங்கள் ஜனாதிபதி 
யிடமும் , நீதி சம்பந்தப்பட்ட அதிகாரம் தலைமை நீதிமன்றத் 
தினிடமும் சட்டமன்றத்தால் அமைக்கப்பட்டுத் தலைமை நீதிமன்றத் 


1 The American States are now all inside the union and have all become 
subordinate to it . Yet the Union is more than an aggregate of States and . 
the States are more than parts of the Union . 


அரசியலமைப்பின் அமிசங்கள் 


11 


தின் கீழ் இயங்கும் சிறு நீதிமன்றங்களிடமும் இருக்கும் ,' என்று 
குறிப்பிட்டிருக்கிறார்கள் . 


தலைமை நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்று . ' மூன்று பிரிவுகளுக்கும் 
தனித்தனியே வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை ஒன்றுசேர்த்து 
ஏதாவதொரு பிரிவிடமோ , ஏதாவதொன்றின் அதிகாரத்தை 
மற்றொன் றிடமோ கொடுக்க 

முடியாது ,' என்று கூறுகிறது . 
இவ்வாறு அதிகாரப் பிரிவினை அரசியலமைப்பில் முதல் மூன்று விதி 
களில் கூறப்பட்டு , அதைக் கடைப்பிடிக்கப்படவேண்டிய நெறி 
தலைமை நீதிமன்றத்தால் விளக்கப்பட் டிருந்தாலும் , அதிகாரப் 
பிரிவினை ' என்னும் சொல்தொடர் அரசியலமைப்பின் எப்பகுதியிலும் 
காணப்படவில்லை என்பதையும் கருத்திலிருத்த வேண்டும் . 


இக்கொள்கையை மாண்டெஸ்கியூ ( Montesquieu ) என்னும் 
ஃபிரெஞ்சு நாட்டுப் பேரறிஞர் 

பேரறிஞர் , சட்டங்களின் உள்நோக்கம் ' 
( Spirit of Laws ) என்னும் தம் நூலில் விளக்கியுள்ளார் . இவர் 
ஐரோப்பிய நாடுகள் பலவற்றின் அரசியலமைப்புகளையும் அறிந் 
தவர் . இவர் , இங்கிலாந்து நாட்டில் தனியுரிமை பாதுகாக்கப் படு 
வதையும் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் அது பறிக்கப்படுவதையும் 
கண்டார் . தனியுரிமையும் குடிகள் உரிமைகளும் பாதுகாக்கப்பட 
வேண்டுமானால் , மேற் குறிப்பிட்ட அரசாங்கத்தின் மூன்று உறுப்பு ,, 
களும் தனித்தனியாகவும் , வெவ்வேறு மக்களிடமும் இருக்கவேண்டு 
மென்று எழுதினார் . வரம்பிற்குட்பட்ட ஆட்சியமைக்க விரும்பிய 
அமெரிக்கர்களுக்கு இக் கொள்கை வரப்பிரசாதம் போல இனித்த 
தும் ஒரு விந்தையாமோ ! 


சமநிலைத் தடையீடுகள் ( Checks and Balances ) : அதிகாரப் 
பிரிவினைக் கொள்கையையொட்டிச் சமநிலைத் தலையீடுகள் என்னும் 
மற்றொரு கொள்கையும் எழுகிறது . அரசாங்கத்தின் மூன்று அங் 
கங்களும் முற்றிலும் தனித்து நின்று செயல்படுவதனால் நன்மைகளை 
விடத் தீமைகளே அதிகமாகும் . அதிலும் , இக்காலத்தில் , பொதுநல 
னைப் ( Welfare ) பேணும் அரசாங்கங்களே உலகம் முழுவதும் காணப் 
படுகின்றன . பொதுநல ராஜ்யங்களில் நிருவாக , சட்டப் பகுதிகள் 
தனித்து நின்று செயலாற்றினாலும் , சில சமயங்களில் ஒன்றை 
யொன்று தழுவி நின்று பணியாற்றுவதும் அவசியமாகிறது . இந்த 
அடிப்படையிலேதான் சமநிலைத் தலையீடுகள் என்னும் கொள்கை 
அரசியலமைப்பில் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதெனலாம் . 
நிலைத் தடையீடுகள் என்பது என்ன என்றறிய வேண்டுவதும் இன்றி 
பயமையாதது . 

சட்டமன்றம் , நிருவாகத் துறைக்குத் தடையாகவும் , 


சம . 


12 


அரசியல் அமைப்புகள் 


இவ் விரண்டிற்குந் தடையாகத் தலைமை நீதி மன்றம் இருக்குமாறும் 
செய்வதே சமநிலைத் தடைமுறையாகும் , இவ்வாறு ஒன்று மற் 
றொன்றின் தடையாயிருப்பதால் , தன்னெல்லையைத் தாண்டி எந்த 
ஓர் அங்கமும் தன்னிச்சையாக எக்காரியத்தையும் செய்யமுடியாது . 
இதனால் ஒவ்வோர் உறுப்பும் தன் வேலையைச் செய்வதோடு மற் 
றவர்களின் வேலைகளையும் கண்காணித்து வருவதால் மூன்றிற்கு 
மிடையே சமநிலை ஏற்படுகிறது . இம்முறை , அரசாங்க உறுப்பு 
களிடையே ஒற்றுமையைவளர்த்து , ஒன்று மற்றொன்றைவிடச் சிறந்த 
தென்னும் உயர்வு மனப்பான்மையில்லா மல் தன் கடன் செய்ய 
ஏதுவாகிறது . இது எந்த அளவிற்கு உண்மை என்பது அமெரிக் 
கக் கூட்டாட்சி இயங்கும் முறையைக் கவனித்தால் விளங்கும் . 


அமெரிக்க அரசியலமைப்பு நெகிழா வகையைச் சேர்ந்தது 
பொதுவாக அரசியலமைப்புகளையெல்லாம் நெகிழும் வகை , நெகிழா 
வகை என்று பிரிப்பது அறிஞர்கள் இயல்பு , எழுதப்பட்ட அரசிய 
லமைப்புகள் , ஒரு சிலவற்றைத் தவிர , பெரும்பாலும் நெகிழாத் 
தன்மையன என்று கூறுவர் . இக்கூற்றின் உண்மையைப் பின்னர் 
விளக்குவோம் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பு 
நெகிழா வகையது எனப் பலரும் கூறுவர் . இவ்வாறு பகுத்துரைப் 
பதன் அடிப்படையை இங்குச் சுருக்கமாகக் காண்போம் .. 


நெகிழும் வகை அரசியலமைப்பில் , சாதாரணச் சட்டங்களைச் 
செய்யும் உரிமையுடைய பாராளுமன்றமோ, மாற்றங்களையும் செய்ய 
லாம் . அந்த மாற்றங்கள் சாதாரணச் சட்டங்கள் எந்த முறையை 
அனுசரித்துச்செய்யப்படுகின்றனவோ , அந்த முறையையொட்டியே 
செய்யப்படலாம் . ஆனால் , நெகிழா அரசியலமைப்பை மாற்ற மேற் 
கூறப்பட்ட முறை பின்பற்றப்படாமல் , அதினின்றும் மாறுபட்ட , 
அரசிலமைப்பிலேயே கூறப்படும் தனிமுறையொன்று பின்பற்றப் 
படுகிறது . அந்த முறையைப் பின்பற்றியே மாற்றங்கள் செய்யப்பட 
வேண்டும் . உதாரணமாக , அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பின்பற்ற 
வேண்டிய முறையைப் பார்ப்போம் : அரசியல் சட்டத் திருத்த 
மசோதா நிறைவேறுவதற்குச் சட்டசபையில் ( காங்கிரசில் ) மொத் 
தமுள்ள அங்கத்தினரில் மூன்றிலிரண்டு பங்கு பெரும்பான்மை 
வாக்குகள் இருக்கவேண்டும் . மேலும் , நான்கில் மூன்று பங்கு ( முக் 
கால் வாசி ) மாகாணங்களின் சட்டசபைகள் அல்லது மக்களால் 
கூட்டப்படும் அரசியல் சட்டத் திருத்த மாநாடுகள் அதை ஆமோ 
திக்க வேண்டும் . இம்மாதிரி முறைகள் விதிக்கப்பட்டால் , அவை 
அடிப்படையிலேயே அரசியலமைப்பை மாற்றவியலும் . 


அரசியலமைப்பின் அமிசங்கள் 


13 : 


அரசியல 


எழுதப்பட்டிருப்பதனாலேயே ஓர் அரசியலமைப்பு நெகிழா 
வகையைச் சேர்ந்ததாகுமா என்பதை இப்போது நாம் ஆராய் . 
வோம் . ' நெகிழும் அரசியலமைப்பா நெகிழா 
மைப்பா ? ' என்னுமிந்தப் பாகுபாடு , ஓர் அரசியலமைப்பு எழுதப்பட் 
டிருப்பதனாலோ , எழுதப்படாமலிருப்பதனாலோ ஏற்படுவதன்று என் 
பதே அறிஞர்கள் .ஒருமனதாகக் கூறுவதாகும் . இந்த உண்மை 
எழுதப்படாததும் நெகிழும் வகையைச் சேர்ந்ததுமென்று கருதப் 
படும் இங்கிலாந்து அரசியலமைப்பையும் , எழுதப்பட்டதும் நெகிழா 
வகையைச் சார்ந்ததென்று கருதப்படுவதுமான அமெரிக்க ஐக்கிய 
நாட்டு அரசியலமைப்பையும் ஒப்புநோக்கிப் பார்த்தால் தெளிவா 
கத் தெரியும் . இங்கிலாந்து அரசியலமைப்பு , பதின்மூன்றாம் நூற் 
றாண்டில் வேரூன்றி வளர்ந்து , இன்று நிலைத்து நிற்கிறது . இந்தச் 
சுமார் எண்ணூறு ஆண்டுகளில் அதில் ஏற்பட்ட மாறுதல்கள் 
சிலவே . அல்லாமலும் , அவைகள் எல்லாம் மிக நீண்டஇடைவேளை 
களிலேதான் ஏற்பட்டன . உதாரணமாக , பத்தொன்பதாம் நூற் 
றாண்டு முழுவதிலுமே மிக முக்கியமான மாறுதல் ஒன்றேயொன்று 
தான் ஏற்பட்டதெனலாம் . அது 1867 ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஓட் 
டுரிமை விஸ்தரிப்புச் சட்டமா கும் . ஆனால் , 20 ஆம் நூற்றாண்டில் 
பல மாறுதல்கள் , குறிப்பாக 1911 ஆம் ஆண்டிலும் , 1947 ஆம் ஆண் 
டிலும் , 1949 ஆம் ஆண்டிலும் ஏற்பட்டன. அமெரிக்க ஐக்கிய நாடு 
களிலும் சற்றேறக்குறைய இம்மாதிரியே மாற்றங்கள் செய்யப்பட்டி 
ருக்கின்றன . 

. 1804 முதல் கிட்டதட்ட ஒருநூற்றாண்டுக்கு அதிக 
மான காலத்தில் மூன்று அரசியலமைப்புத் திருத்தச் சட்டங்களே 
செய்யப்பட்டன . ஆனால் , எட்டு ஆண்டுகளில் அதாவது 1913 
முதல் 1920 வரையில் - மடமடவென நான்கு மாற்றங்கள் ஏற்பட் 
டமை ஏதோ ஒரு மாயாஜால வித்தைபோன்று தோன்றுகிறதன்றோ! 
மேற் குறிப்பிட்ட சான்றுகளிலிருந்து அமெரிக்க அரசியலமைப்பு 
எழுதப்பட்ட நெகிழா வகையைச் சேர்ந்ததென்றாலும் , எளிதில் 
மாற்றமுடியாத வகையைச் சேர்ந்ததென்று சொல்லிவிட முடியாது . 
அரசியலமைப்பில் மாற்றுவதற்கெனக் கூறப்பட்டிருக்கும் 

தனி 
முறை , மாற்றங்கள் ஏற்படுத்தத் தடையாய் இருக்கிறதென்றும் 
கொள்ள முடியாது . ஒன்றின் நெகிழும் தன்மையும் , மற்றொன்றின் 
நெகிழாத் தன்மையும் மாற்றுவதற்கெனக் கூறப்பட்டிருக்கும் 
முறையோடுகூட மற்றக் காரணங்களையும் பொறுத்திருக்கின்றன 
எனலாம் . 


நீதிப் புனராய்வு ( Judicial Review ) : அதிகாரப் பிரிவினை . 
வரம்புக்குட்பட்ட அரசாங்கம் என்னும் கோட்பாடுகளைப் போன்று 
நீதிப்புனராய்வு என்ற கோட்பாடும் மக்களாட்சி அரசாங்கத்திற் 


அரசியல் அமைப்புகள் 


கொரு மேற்காப்பாய் விளங்குகிறது . இக் கோட்பாட்டின்படி , நீதி 
மன்றங்கள் , சட்டமன்றங்கள் செய்யும் சட்டங்கள் , நிர்வாகத் துறை 
யினர் பிறப்பிக்கும் ஆட்சித் துறை உத்தரவுகள் ஆகியவற்றை , அர 
சியலமைப்பை ஆதாரமாகக் கொண்டு . அவை அரசியலமைப்பில் 
காணப்படும் விதிகளுக்கும் நோக்கத்திற்கும் புறம்பானவையாய் 
இருக்கின்றன என்று கருதினால் , அவற்றைச் செல்லத்தக்கன 
அல்ல என்று கூறலாம் .. இந்த நீதிப் புனராய்வதிகாரம் , நீதி 
மன்றங்களுக்கு மக்கள் அடிப்படை உரிமைகளைப் பாதுகாக்கும் 
பொறுப்பை அளிப்பது மாத்திரமல்லாமல் , அரசாங்கத்தையும் 
அதனெல்லைக்குள் இயங்குமாறு செய்யும் அதிகாரத்தையும் 
கொடுக்கிறது . 


4. அரசியலமைப்பை மாற்றும் முறை 
( The Process of Amending the Constitution ) 


நான்கில் 


பங்கு 


அரசியலமைப்பை மாற்றும் முறைபற்றி அரசியலமைப்பின் ஐந் 
தாவது விதி கூறுகிறது . அதன்படி இருமுறைகள் மாற்றங்கள் பிரே 
ரேபிக்கவும் , இருமுறைகள் ஆமோதிக்கவும் இருக்கின்றன . முதல் 
முறைப்படி , சட்டமன்றம் மூன்றிலிரண்டு பங்குப் பெரும்பான்மை 
ஓட்டுகளால் மாற்றம் கொணர்ந்து அதை ஆமோதிக்கலாம் . அதன் 
பின் அந்த மாற்றம் நான்கில் மூன்று பங்கு ராஜ்யங்களின் சட்ட 
சபைகளினாலோ , 

மூன்று 

ராஜ்யங்களின் 
மாநாடுகளினாலோ { Convention ) ஆமோதிக்கப்பட வேண்டும் . 
இரண்டாவது முறை , மூன்றிலிரண்டு பகுதி ராஜ்ய சட்டசபைகள் 
ஒரு மாற்றம் செய்ய வேண்டுமெனக் கேட்டுக்கொண்டால் , மத்திய 
சட்டமன்றம் அரசியலமைப்பு மாநாடொன்றைக் கூட்டும் . அந்த 
மாநாடும் அதை ஒப்புக்கொண்டால் , அந்த மாற்றம் மூன்றி 

பகுதி ராஜ்ய சட்டசபைகளினாலோ , அல்லது நான்கில் 
மூன்று பகுதி ராஜ்யங்களின் மாநாடுகளினாலோ ஆமோதிக்கப்பட 
வேண்டும் . 


லிரு 


இதிலிருந்து அரசியலமைப்பை மாற்ற இரண்டு முறைகள் உள் 
ளன என்பது தெளிவாகிறது . ஆனால் , பொதுவாக ஒரேயொரு 
முறையைத்தான் அமெரிக்கா பின்பற்றுகிறது . அதாவது , மூன்றி 
லிரு பங்குப் பெரும்பான்மை வாக்குகளால் மாற்றம் சட்டமன்றத் 
தால் ( Congress ) பிரேரேபிக்கப்படும் . அதை மூன்றிலிரு பகுதி 
ராஜ்ய சட்டசபைகள் ஆமோதிக்கும் . 


இந்த முறையில் சில முக்கிய விஷயங்களை நாம் கவனிக்க 
வேண்டும் . முதலில் அரசியலமைப்பு விதி சட்டமன்றத்தில் மூன்றி 
லிரு பங்குப் பெரும்பான்மை வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் 
அந்த மூன்றிலிரண்டு பங்குப் பெரும்பான்மை சட்டமன்றத்திலுள்ள 
மொத்தமுள்ள உறுப்பினர்களின் தொகையிலா கூட்டத்தில் 


18 


அரசியல் அமைப்புகள் 


கலந்துகொண்டு வாக்களிக்கும் அங்கத்தினர்களின் மொத்தத் 
தொகையிலா என்பது ஐயமறக் கூறப்படவில்லை . ஆனால் , 

ஆனால் , இப் 
போது நடைமுறையிலுள்ளது , கூட்டத்திற் கலந்துகொண்டு வாக் 
களிக்கும் உறுப்பினர்களின் மொத்தத் தொகையில் மூன்றிலிரண்டு 
பங்கு என்ற அடிப்படையிலேதான் . இரண்டாவதாக , சட்டமன் 
றம் இயற்றும் அரசியலமைப்பு மாற்ற மசோதா ஜனாதிபதியின் அங்கீ 
காரத்திற்குச் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமா என்பதும் அரசியலமைப் 
பில் கூறப்படவில்லை . ஆனால் , தலைமை நீதிமன்றம் மாற்ற மசோதா 
ராஜ்யங்களுக்கு அனுப்பப்படுமுன் ஜனாதிபதியாலும் , அது ஆமோ 
திக்கப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட ராஜ்யத் தலைவர்களாலும் ( Gover 
DOTS ) கையொப்பம் இடப்பட வேண்டுமென்ற அவசியமில்லை 
என்று கூறியிருக்கிறது . மூன்றாவதாக , ஒருமுறை ஒப்புக்கொள்ளப் 
பட்ட மாற்றமொன்றைப் பிறகு ஒப்புக்கொள்ள முடியாது என்று 
முன் செய்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக்கொள்ள ராஜ்யங் 
களுக்கு உரிமையுண்டா என்பது தெளிவுபடுத்தப்பட வில்லை . 
ஆனால் , சட்டமன்றம் ( Congress ) அம்மாதிரி பிறகு மறுக்கும் 
உரிமை ராஜ்யங்களுக்கு இல்லை என்று கூறுகிறது . முதலில் மாற்ற 
மசோதாவை ஒப்புக்கொள்ள மறுத்த எந்த ராஜ்யமும் பிறகு அதை 
ஏற்றுக்கொள்ளச் சம்மதிக்கலாம் . நான்காவதாக , மாற்றங்களை 
ஆமோதிக்கக் குறிப்பிட்ட ஒரு கால வரையறை அரசியலமைப்பில் 
காணப்படாவிட்டாலும் , மத்திய சட்டமன்றம் , மாற்றங்கள் ஏழாண்டு 
காலத்திற்குள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமெனக் கூறுகிறது . 
கடைசியாக , பிரேரேபிக்கப்பட்ட ஒரு மாற்றத்தை ராஜ்யங்கள் மக் 
களின் கருத்தறியச் சமர்ப்பிக்கலாமா என்பதும் தெரியவில்லை . 


: 


திருத்தமுறைபற்றி ஆய்வு ( Criticism of the Amending Pro 
cess ) : அரசியல் அமைப்பை மாற்றுவதற்குக் கூறப்பட்டுள்ள முறை 
மேற்கூறப்பட்டவாறு கடினமானதாக இருப்பதால் ஆரம்பத் 
திலேயே , அதாவது 1791 ஆம் ஆண்டிலேயே கொண்டு வரப்பட்ட 
பத்து மாற்றங்களுக்குப் பிறகு மேற்கொண்டு பதினாறு மாற்றங்களே 
அவ் வரசியலமைப்பிற்குக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன . அதா 
வது ஏறத்தாழ 180 ஆண்டுக்காலத்தில் 16 மாற்றங்கள் தாம் ஏற் 
பட்டிருக்கின்றன . இந்தப் பதினாறில் நான்கு மாற்றங்கள் 1962 ஆம் 
ஆண்டுக்குப் பிறகு ஏற்பட்டவையென்பது குறிப்பிடத்தக்கது . 
இவைகளில் இரண்டு மூன்று மாற்றங்களைத் தவிர , இதர மாற்றங்கள் 
அரசியலமைப்பில் அதிதீவிர மாறுதல்களைச் செய்துவிடவுமில்லை . 
இந்த முறையால் ஏற்படும் இக்கட்டுகளை அகற்ற மத்திய சட்டமன் 
றத்தில் பெரும்பான்மையான வாக்குகளால் நிறைவேற்றப்படும் 
மாற்றங்கள் மூன்றிலிரண்டு பங்கு ராஜ்யங்களின் ஆமோதிப்புப் பெற் 


அரசியலமைப்பை மாற்றும் முறை 


17 


றால் போதுமென்று செய்யப்பட்டு வரும் இயக்கம் இன்னும் போது 
மான ஆதரவைப் பெறவில்லை . அடுத்தபடியாக மாற்றத்தை ஆமோ 
திக்க மக்கள் தொகை அடிப்படைக்குப் பதில் ராஜ்ய அடிப்படை 
கொள்ளப்பட்டிருப்பதால் , எவையேனும் பதின்மூன்று ராஜ்யங்கள் 
அவை மக்கள் தொகையிலும் அளவிலும் சிறியனவாய் இருந் 
தாலும் ஒரு மாற்றம் ஏற்படாமலே முடிவைச் செய்து விடலாம் . 
பெரும்பான்மையினரின் சிறுபான்மையோர் 'மறுப்பாணை ' ( Veto ) 
செய்வது போலிருக்கிறது . இது மக்களாட்சி முறைக்கு மாறான 
தென்பது சிலருடையவாதம் . கடைசியாக , சட்டமன்றம் ( Congress ) 
குறிப்பிட்டாலல்லது எந்த மாற்றமும் காலவரையறையின்றி அமு 
லாவதை ராஜ்யங்கள் தள்ளி வைக்கலாம் . இதனால் , எதற்காக 
மாற்றம் கொண்டுவரப்பட்டதோ , அந்த அவசியம் இல்லாமலும் 
போய் விடலாம் . உதாரணமாக , மத்திய சட்டமன்றத்தால் 
1924 - ல் ஆமோதிக்கப்படவேண்டிய , காலவரையறை எதுவும் குறிப் 
பிடாமல் நிறைவேற்றப்பட்ட சிறுவர் வேலை நேரம் ' பற்றிய மாற்றம் , 
1950 ஆம் ஆண்டு வரை இருபத் தெட்டு ராஜ்யங்களின் சம்மதத் 
தையே பெற முடிந்தது . முதலில் சேர்க்கப்பட்ட பத்து மாற்றங்கள் 
1939 - லேதான் கனெக்டிகட்டு , ஜார்ஜியா , மசாசுசெட்சு ராஜ்யங்களால் 
ஆமோதிக்கப்பட்டதென்பது குறிப்பிடத்தக்கது . 


கூட்டாட்சி அரசியலமைப்பையுடைய நாடுகளில் அமெரிக்கா 
வில் தான் அரசியலமைப்பை மாற்றுவதற்கு முக்கியப் பங்கு தரப் 
பட்டிருக்கிறதெனலாம் . இந்திய , ஆஸ்திரேலியக் கூட்டாட்சிகளி 
லும் இவ்வமிசம் காணப்பட்டாலும் , அந்நாடுகளில் மாற்றமொன் 
றைக் கொண்டுவர இராச்சியங்களுக்குத் துவக்க உரிமை வழங்கப் 
படவில்லையென்பது வற்புறுத்திக் கூறப்பட வேண்டியதாகும் . இவ் 
வமிசமொன்றைக் கொண்டே அமெரிக்கா தலைசிறந்தவொரு 
கூட்டாட்சிக்குத் தகுந்த எடுத்துக் காட்டாகுமெனச் சுட்டிக் 
காட்டலாம் . 


2 


5. அரசியலமைப்பு வளர்ந்த வரலாறு 
( Customs , Usages , Judicial interpretations etc. ) 


அமெரிக்க அரசியலமைப்பு . எழுதப்பட்ட அரசியலமைப்பு 
களுள் மிகச் சிறியதென்பதை இதற்கு முன் குறிப்பிட்டிருந்தோம் . 
ஆரம்பத்தில் அது எட்டு விதிகளையும் , உரிமைகள் மசோதா என்று 
கூறப்படும் பத்து மாற்றங்களையும் உடையதாய் இருந்தது . இன்றோ 
மேலும் பதினாறு . மாற்றங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . 
இவையல்லாமல் , நடைமுறைகளாலும் , வழக்காறுகளாலும் ( Usages ) . 
நீதி மன்றங்களின் விளக்கங்களாலும் , தீர்ப்புகளாலும் இவ்வரசிய 
லமைப்பு மேலும் வளர்ந்திருக்கிறது . இதன் காரணம் , எந்த ஓர் 
அரசியலமைப்பும் எல்லா அமிசங்களையும் - ஒவ்வொரு சிறு விஷயத் 
தையும் பற்றி - எடுத்துக் கூறுவதாயிருக்க முடியாது என்பதே . 
அல்லாமலும் , அரசியலமைப்பு காலத்திற்கும் அவசியத்திற்கும் 
ஏற்றவாறு மாறுதல்களை ஏற்க வல்லதாய் இருந்தால்தான் அழியா 
மல் இருக்கும் . அமெரிக்க அரசியலமைப்பு மிகச் சிறியதாய் , பரந்த 
அடிப்படைகளை மட்டுமே கொண்டதாய் இருந்ததால் , பின்னர் 
அதைச் சந்தர்ப்பத்திற்கும் தேவைக்குந்தக விளக்கம் செய்து 
கொள்ள முடிந்தது . சுருங்கக்கூறின் , அமெரிக்க அரசியலமைப்பு , 
பிலடெல்பியாவில் அமெரிக்க ராஜதந்திரிகள் பெற்றெடுத்த கைக் 
குழந்தையாகவே இல்லாமல் சட்டங்கள் , நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் , 
திருவாகத்துறை உத்தரவுகள் என்ற உணவால் உரம் பெற்று 
வளர்ந்து , வழக்கு நடைமுறை எனப்படும் ஆடையணிகளால் 
அலங்கரிக்கப்பட்ட பருவ மங்கையென விளங்குகிறதெனலாம் . இவ் 
வாறு அது வளர்ந்த வரலாற்றைச் சுருக்கமாக இங்குக் காண்போம் . 


சட்டங்களும் அரசியலமைப்பின் வளர்ச்சியும் : அரசியலமைப்பு 
நீதித் துறையைப் பற்றிக் குறிப்பிடும்போது ' நீதித்துறை , தலைமை 
நீதி மன்றத்திடமும் , சட்டமன்றத்தின் சட்டங்களால் ஏற்படும் 
மற்றக் கீழ் நீதிமன்றங்களிடமும் இருக்கும் ,' என்றே கூறுகிறது . 
1789 - ல் சட்டமன்ற மியற்றிய , சட்டப்படிதான் நீதித் துறை அமைப் 


அரசியலமைப்பு வளர்ந்த வரலாறு 


19 


பும் அதன் வேலைமுறைகளு மிருக்கின்றன. அவ்வாறேதான் 
தலைமை நீதிமன்றத்திலிருக்கவேண்டிய நீதிபதிகளின் எண்ணிக்கை 
ஊதியம் , தலைமை நீதிமன்றத்தின் அமைப்பு ஆகிய இதர வேலை 
களும் நிர்ணயிக்கப்பட்டன . இச்சட்டம் பல சமயங்களில் மாற்றப் 
பட்டிருக்கிறது . நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகமாக்கப்பட்டோ , 
அல்லது குறைக்கப்பட்டோ இருக்கிறது . இதைப்போலவே ஜனாதி 
பதி வாரிசு முறைச் சட்டமும் ( The Presidential Succession Act ) . 
தலைவர் பதவி காலியானால் உதவித்தலைவர் அப்பதவியையும் , 
உதவித் தலைவர் பதவி காலியானால் அப்பதவியை வகிக்கவேண்டிய 
வர் யார் என்பதையும் தீர்மானிப்பது சட்டமன்றத்தின் சட்டமே . 
மக்கள் பிரதிநிதிகள் மன்ற உறுப்பினர்கள் , 

உறுப்பினர்கள் , ஒற்றை உறுப்பினர் 
தொகுதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் , சட்டமன்றத்தின் சட்டங் 
களாலேதான் . சட்டமன்றத்தின் அதிகாரங்களைப் பற்றி அரசிய 
லமைப்பு எடுத்துக் கூறினாலும் , அதன் பணியை நிறைவேற்றத் 
தேவைப்படும் சட்டங்களை இயற்றவும் அதிகாரம் கொடுத்திருக் 

இம்முறையில் சட்டமன்ற மியற்றும் பல சட்டங்கள் அரசிய 
லமைப்புச் சட்டத்தைப் போலவே வலிமையுடையனவாகும் . 


கிறது . 


செயற்குழுவும் அரசியலமைப்பும் : அரசியலமைப்பில் காணப் 
படாவிட்டாலும் , செயற்குழுவினர்- குறிப்பாக அமெரிக்க நாட்டு 
ஜனாதிபதிகள் - சில அதிகாரங்களை மேற்கொண்டு 

அரசியல் 
அமைப்பை வளர்த்திருக்கின்றனர் . சான்றாக மற்ற நாடுகளுடன் 
போர்ப்பிரகடனம் செய்யும் உரிமை சட்டமன்றத்திற்கே யுண்டு 
ஆனால் , தலைவர்களில் சிலர் - சிறப்பாக வில்சனும் ரூஸ்வெல்ட்டும் 
தலைவர்க்குரிய அதிகாரங்களைக்கொண்டே பல முக்கியப் பிரதே 
சங்களுக்குப் போர்ப்படைகளை அனுப்பவும் , போர் அவசியமானது 
மான நிலைமையைச் சிருஷ்டித்துள்ளனர் . மேலும் , அரசியலமைப்பு 
அமைச்சரவைபற்றி வெளிப்படையாகக் கூறாமலிருக்கும் போது ,, 
ஒன்றைத் தோற்றுவித்து , அதைக் கலந்தாலோசிக்கும் வழக்கத்தை 
முதலில் கடைப்பிடித்தவர் ஜனாதிபதி வாஷிங்டன் என்பது குறிப் 
பிடத்தக்கது . பின்னர் அது வளர்ந்து , இன்று அரசாங்கத்தின் 
இன்றியமையாத ஒரு நிறுவனமாய் விளங்குகிறது . அங்ஙனமே , 
ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் 

செனட்டு 

சபையால் 
ஆமோதிக்கப்பட வேண்டியிருப்பதால் , அவற்றிற்குப் பதிலாக , 
செயற்குழு 

சம்மத ' ( Executive Agreements ) ஏற்பாடுகளைச் 
செய்து கொண்டனர் . இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற காலத் 
தில் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டு எண்ணற்ற அதிகாரங்களை , தானைத் 
தலைவர் ' என்ற முறையில் செலுத்தினார் . இவ்வாறு தலைவர்களுள் 
நிருவாகத்திற்குப் பொறுப்பானவர் என்ற முறையில் 

செய்த , 


20 


அரசியல் அமைப்புகள் 


செய்து வருகின்ற சில காரியங்கள் , அரசியலமைப்பின் வளர்ச்சிக்கு . 
உதவியிருக்கின்றன என்று கூறுவது மிகையாகாது . 


1 


. 


விளக்கங்கள் அரசியலமைப்பை வளர்த்த விந்தை : அமெரிக்க 
நாட்டுத் தலைமை நீதிபதி ஹ்யூஸ் , ' நாம் அரசியலமைப்பின் கீழ் 
இருக்கிறோம் . ஆனால் , அந்த அரசியலமைப்போ , நீதிபதிகள் எப்படி 
இருக்கிறதென்று சொல்லுகிறார்களோ அப்படித்தானிருக்கிறது ,” 
என்றொரு சமயம் கூறினார் . நீதிபதிகளின் விளக்கத்தையும் அவர் 
கள் கூறும் பொருளையுமொத்து அரசியலமைப்பின் எல்லாப் பிரிவு 
களும் இன்று அந்நாட்டில் பெருமாறுதல்களை அடைந்திருக்கின்றன . 
நீதிமன்றங்கள் கூறும் தீர்ப்பே முடிவானது . அதையொட்டியே 
மற்றத் துறைகள் செயலாற்றுகின்றன . உதாரணமாக , சட்ட மன்றத் 
திற்கு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் உண்டு . ' என்று 
அரசியலமைப்புக் கூறுகிறது . ' வர்த்தகம் என்ற சொல்லின் பொரு 
ளென்ன ? அதில் என்னென்ன அடங்கியிருக்கின்றன ? ' என்பது 
கூறப்படாததால் . தலைமை நீதிமன்றம் அவை சம்பந்தமாகக் 
கூறுபவைகளைத்தான் கொள்ளவேண்டியிருக்கிறது . தலைமை நீதி 
மன்றமோ எனில் புதுப்புது நிலைமைகளைச் சமாளிக்கத்தக்கவாறு . 
புதுப்புது அர்த்தங்களைக் கூறியிருக்கிறது . எனவே , சட்டமன்ற 
மியற்றும் சட்டங்களைத் தலைமை நீதிமன்றம் ஆமோதித்துவிட்டால் , 
மற்றவர்கள் கருத்துப்படி அவை அரசியலமைப்பிற்கு விரோத 
மானவையாய் இருந்தாலும் செல்லத்தக்கனவே யாகும் . இதில் 
முக்கியமாகக் கவனிக்கவேண்டுவ தென்னவென்றால் , தலைமை 
நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதற்குத் தோன்றியவாறெல்லாம் எப் 

வேண்டுமானாலும் அதனாலேயே மாற்றப்படலாம் . ஒரே 
மாதிரியான இரு வழக்குகளில் வெவ்வேறு மாதிரியான தீர்ப்புச் 
செய்யத் தலைமை நீதிமன்றத்திற்கு உரிமையிருக்கிறது . கடைசியாக 
அது கூறிய தீர்ப்பே முடிவானது . இம்முறையிலும் அரசிய . 
லமைப்புப் பல மாறுதல்களைப் பெறுகிறது ,' என்பதே . 


போது 


வழக்காற்றால் வளர்ந்தவாறு : பழக்க வழக்கங்கள் 

எவ்வாறு 
மக்களின் அன்றாடச் சமூக வாழ்க்கையில் இடம் பெற்று எளிதில் 
மாற்ற முடியாதபடி நிலைத்துவிடுகின்றனவோ , அவ்வாறே நாட்டின் 
இயக்கத்திலும் அரசியல் துறையில் பல்வேறு பழக்க வழக்கங்கள் 
புகுந்து எளிதில் மாற்ற முடியாதனவாகிவிடுகின்றன . இப்பழக்க 
வழக்கங்களுக்கு ஆதாரம் சக சட்டங்களிலோ அல்லது நீதி மன்றங் 
களின் தீர்ப்புக்களிலோ இல்லை . ஆனால் , அவற்றை எளிதில் புறக் 
கணிக்க முடியாது . இவை நெகிழா முறை அரசியலமைப்புகளைச் 
சமன் செய்வனபோல அமைந்து , அரசாங்கமும் மக்களும் இயல்பாக 
செயலாற்ற உதவுகின்றன . அரசியற்கட்சிகளைப்பற்றி அரசியலமைப் 


அரசியலமைப்பு வளர்ந்த வரலாறு 


21 


இணைந்து 


பில் இம்மியளவும் கூறப்படவில்லை . ஆனால் , அவைகளின்றி மத்திய 
அல்லது மாகாண அரசாங்கங்கள் சரிவரச் செயலாற்ற முடியுமா 
என்பது சந்தேகமே . அரசியற்கட்சிகளே செயற்குழுவும் சட்ட 
மன்றமும் ஒன்று மற்றொன்றிற்குப் போட்டி நிறுவனமாக இல்லாமல் 

ஒற்றுமையுடன் பணியாற்ற உதவி புரிகின்றன . 
அத்தகையனவே சட்டக் குழுக்களும் ( Legislative Committees ) . 
இவை பற்றி அரசியலமைப்பில் ஏதும் காணப்படாவிட்டாலும் , 
பழக்கம் 

காரணமாக இவை நிலைபெற்றுவிட்டன .. மேலும் , 
அமைச்சவை பிரதிநிதிகளின் குடியிருப்புத்தகுதி , தலைவர் பதவிக்கு 
அபேட்சகர்கள் நியமிக்கும் அரசியற் கட்சிகளின் 

அரசியற் கட்சிகளின் மாநாடுகள் 
முதலியனவுமாகும் .. 

இவையல்லாமல் அரசியலமைப்பு மாற்றங் 
களும் , அரசியலமைப்பை வளர்த்திருக்கின்றன . 


6. அதிகாரப் பங்கீடு 
( Scheme of distribution of powers ) 


அமெரிக்க அரசியலமைப்பு , மத்திய - ராஜ்ய அரசாங்கங்கள் 
செலுத்தக்கூடிய அதிகாரத்தை நான்கு பிரிவுகளில் பங்கீடு செய் 
கிறது . அவைகளாவன : 


1. மத்திய 
அதிகாரங்கள் . 


அரசாங்கத்திற்கெனக் கொடுக்கப்பட்டிருக்கும் 


2. மத்திய அரசாங்கம் அதிகாரம் செலுத்த முடியாதவாறு 
தடுக்கப்பட்ட சில துறைகள் . 


3. ராஜ்ய அரசாங்கங்கள் அதிகாரஞ் செலுத்த முடியாதபடி 
தடுக்கப்பட்ட துறைகள் . 


4 , மத்திய அரசாங்கத்திற்குக் கொடுக்கப்பட்டனவும் ராஜ்ய 
அரசாங்கங்கள் செலுத்தமுடியாதபடி தடுக்கப்பட்டனவுமான அதி 
காரங்கள் போக , எஞ்சியவை - ராஜ்யங்களாலோ அல்லது 

மக் 
களாலோ செலுத்தப்படக்கூடிய அதிகாரங்கள் . 


இனி , “ இவ்வதிகாரங்கள் என்னென்ன ? இவை 

எவ்வாறு 
செலுத்தப்படுகின்றன ? ” என்பவற்றைப் பார்ப்போம் . 


முதற்பிரிவின்படி , சில அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத் 
திற்குக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதைக் கண்டோம் . இங்கு . 
மத்திய அரசாங்கத்திற்கேயுரிய சுய அதிகாரமெதுவும் இல்லை . அது 
பெற்றிருக்கும் அதிகாரங்கள் ராஜ்யங்களால் கொடுக்கப்பட்டவை 
களாகும் . அதனால் , அவைகளில் மட்டுமே சட்டம் செய்ய மத்திய 
சட்ட மன்றத்திற்கு உரிமையுண்டு . இதன் காரணமென்னவென் 
றால் , ராஜ்யங்களே ஆரம்ப முதல் இயங்கி வருபவை . அவற்றின் 
கருவிதான் மத்திய அரசாங்கம் . 


அதிகாரப் பங்கீடு 


23 


மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் , போர்ப் பிரகடனம் 
செய்தல் , இராணுவம் அமைத்தல் , நாணயங்கள் அடித்தல் , வெளி 
நாட்டுடன் நடக்கும் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தல் என்பவை 
களாகும் . இவைகளில் மத்திய சட்டமன்றம் ஏகபோகமாகச் 
சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருக்கிறது . 

இரண்ட 
டாவதாக , ( அ ) ராஜ்யங்களிலிருந்து வெளி நாடுகளுக்கு 
ஏற்றுமதியாகும் பொருள்களின்மீது வரி விதித்தல் , ( ஆ ) வர்த்தக 
அதிகாரத்தின் ஆதாரத்தில் தான் விரும்பும் ராஜ்யங்களுக்கு மத்திய 
அரசாங்கம் பிரத்தியேகமான சலுகைகள் காட்டுதல் போன்றவை 
மத்திய அரசாங்கம் அதிகாரஞ் செலுத்தமுடியாதபடி தடுக்கப்பட்ட 
துறைகளாகும் . 


மூன்றாவதாக , யூனியன் அரசாங்கத்திற்குக் கொடுக்கப்படாத 
அதிகாரங்கள் ராஜ்யங்களால் செலுத்தப்படலாமென்றாலும் , குறி 
பிட்ட சில துறைகளில் அவற்றுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை . 
உதாரணமாக , ( அ ) நாணயம் அடித்தல் , நாணயச் செலாவணி 
( ஆ ) வரி விதித்தல் , அதாவது , தன் நிருவாகச் செலவுக்குத் தேவை 
யான அளவிற்குமேல் துறைமுகங்கள் மூலமாகவோ மற்ற வழிகள் 
மூலமாகவோ ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்கள் மீது வரிவிதித்தல் , 
( இ ) அயல் நாடுகளுடன் அரசியல் உடன்படிக்கைகள் செய்து 
கொள்ளல் , ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்துடன் கூட்டாட்சிக்கு 
விரோதமாகக் கூட்டுச் சேருதல் , மத்திய சட்டமன்றத்தின் அனுமதி 
யில்லாமல் இதர உடன்படிக்கை , ஒப்பந்தம் ( அவை அரசியல் சம் 
பந்தப்பட்டன அல்லவென்றாலும் ) பிற நாடுகளோடு செய்துகொள் 
ளுதல் ஆகியவற்றில் அதிகாரம் இல்லை . 


கடைசியாக , ராஜ்யங்களின் அதிகாரங்கள் , மத்திய அரசாங்க 
விஷயத்தில் செய்ததுபோல , இன்னின்னவை என்று எடுத்துரைக் 
கப்படவில்லை . அரசியலமைப்பால் , அவற்றுக்குத் தடுக்கப்படாம 
லும் , மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படாமலும் இருக்கும் 
எஞ்சிய அதிகாரங்களில் ராஜ்யங்கள் சட்டம் செய்யலாம் . அவற் 
றைத் தங்களது ஆட்சித் துறை உத்தரவுகள் , நீதிமன்றங்கள் மூல 
மாக அமுலாக்கலாம் . இதற்கொன்றும் தடை இல்லை . 

இவற்றைத் தவிர , இதர நாடுகளிலுள்ளது போல் , அமெரிக்க 
அரசியலமைப்பில் மத்திய அரசாங்கத்திற்கும் ராஜ்ய அரசாங்கத் 
திற்கும் , சட்டஞ் செய்யும் விஷயத்தில் பொதுத் துறை ஒன்றும் 

dulu . ( There is no concurrent legislative list in the American 
Constitution ) . அரசியலமைப்பின் பதினெட்டாவது மாற்றம் இது 
உண்டென்று கூறியதானாலும் , தலைமை நீதிமன்றம் , ராஜ்ய அரசாங் 


+ 


24 


அரசியல் அமைப்புகள் 


கங்கள் , மத்திய அரசாங்கத்தின் சட்டமில்லாதவரையிலும் , அப்படிச் 
சட்டங்களை அது இயற்றியிருக்குமானால் அச்சட்டங்களைப் பாதிக்கா 
மல் இருக்கும்வகையிலும் , சட்டங்களியற்றலாம் என்று கூறியுள்ளது . 

அரசியலமைப்பின் முதலாம் விதி எட்டாம் பிரிவின்படி மத்திய 
அரசாங்ககத்தின் அதிகாரங்கள் தொகுத்துக் கூறப்பட்டிருந்தாலும் , 
' அவற்றில் சில அதிகாரங்கள் பொது அதிகாரத்தில் அடங்கும் .' 
என்பது நீதிமன்றம் கூறிய விளக்கங்களிலிருந்து அறியப்படுகிறது . 
மத்திய சட்ட மன்றத்திற்கே உரியவை என்று தெளிவாகக் கூறப் 
பட்டவை போக எஞ்சியவை எல்லாம் , பொது அதிகாரத்துறையை 
சேர்ந்தவை ' என்பதே அது . நாட்டில் ஒருமைப்பாடு நிலவுவதற் 
காகக் கூட்டாட்சி அரசாங்கம் சட்டமியற்றலாம் என்று கூறப்பட்ட 
துறைகள் அதற்கே உரியவை . மற்றவற்றில் ராஜ்யங்களும் சட்ட 
மியற்றலாமானாலும் , மத்திய சட்டமன்றம் இயற்றும் சட்டங்களை 
மீறுவதாக அவை இருக்க முடியாது . இதனால் , 'பொது அதிகாரம் 
ராஜ்யங்களுக்கு இருக்கின்றன என்று சொல்வதைவிட , மத்திய 
அரசாங்கத்தின் அதிகாரத்திற்குக் கட்டுப்பட்ட ( அல்லது கீழ் ) 
அதிகாரமிருக்கிறதென்று கொள்வதே பொருத்தமாகும் . இந்த 
விளக்கத்தின் அடிப்படையில் சட்டம் செய்யக்கூடிய துறைகள் , 
( அ ) உணவு , மருந்துப் பொருள்களை ஒழுங்கு படுத்தல் , ( ஆ ) மின் 
சார , ஆவி சத்திகளை ஒழுங்கு படுத்தல் , ( இ ) பொதுநல இன்ஷி 
யூரன்ஸ் , ( ஈ ) காப்பிரைட்டு . பேட்டன்டுகள் , ( உ ) ஜனகணிதப் 
புள்ளிவிவரங்கள் . ( ஊ ) எடைகளும் அளவுகளும் , ( எ ) பொதுமக்கள் 
நன்மைக்காக இருக்கும் நிறுவனங்கள் என்பன . 

கடைசியாக இவ்வதிகாரப் பங்கீட்டு முறையைப் பற்றி நாம் 
கவனிக்க வேண்டுவதென்னவென்றால் , ராஜ்ய அரசாங்கங்களும் 
மத்திய அரசாங்கமும் பொதுமக்களின் நன்மைக்காகவே இருக்கின் 
றன . 

இவர்களின் நன்மையை உத்தேசித்துத்தான் மத்திய ராஜ் 
யங்களுக்கிடையே அதிகாரப் பிரிவு செய்யப்பட்டிருக்கிறது . கூட் 
டாட்சி முறை அரசாங்க அமைப்பில் மத்திய அரசாங்கம் ராஜ்ய 
அரசாங்கங்களின் பிரதிநிதியாக , பொதுவான உள்நாட்டு வேலை 
களைக் கவனித்து வருவதுடன் , வெளி நாட்டு அலுவல்களையும் கல் 
னித்து வருகிறது . மத்திய அரசாங்கம் போட்டி அரசாங்க மன் 
அதனால் ராஜ்யங்கள் சில துறைகளில் பணிந்து , விட்டுக்கொடுக்க 
வேண்டுவதாகத்தான் இருக்கிறது . அங்ஙனமே , மத்திய அரசாங்க 
மும் ராஜ்யங்களின் வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் கருதிப் பார 
பட்சம் காட்டாமல் நடந்து கொள்ளவேண்டியிருக்கிறது . இந்த 
உண்மைகள் மீறப்படாமல் இருக்கவே சில அதிகாரங்கள் கொடுக் 
கப்பட்டும் , சில கொடுக்கப்படாமலும் இருப்பதோடு அரசியலமைப் 
பிலும் அவை எழுதப்பட்டுள்ளன . 


7. ஜனாதிபதி 


( President ) 


அதிகாரப் பிரிவினையைப் பற்றி எழுதும்போது நிருவாகத் துறை 
ஜனாதிபதியின் அதிகாரவரம்பில் இருக்கும் என்று அரசியலமைப்புக் 
கூறுவதாகக் கண்டோம் . இதனால் , ஜனாதிபதியே நாட்டின் பொது 
நிருவாகத்திற்குப் பொறுப்பாளர் என்பதும் , இந்த அதிகாரம் வேறு 
துறைகளால் செலுத்த முடியாததென்பதும் புலனாகும் . இவ்வத்தி 
யாயத்தில் ஜனாதிபதியாவதற்கு ஒருவருக்கு இருக்கவேண்டிய 
தகுதிகள் , அவர் தெரிந்தெடுக்கப்படும் முறை , அவருக்குரிய அதிகா 
ரங்கள் ஆகியவற்றைப் பற்றிப் பார்ப்போம் . 


ஜனாதிபதி பதவிக்குப் போட்டியிடுபவர்களுக்கு இருக்கவேண் 
டிய தகுதிகளை அரசியலமைப்புச் சட்டம் குறிப்பிடுகிறது . 

அதன் 
படி அவர் அமெரிக்காவிலேயே பிறந்து குடியுரிமை பெற்றிருக்க 
வேண்டும் ; முப்பத்தைந்து வயது முற்றுப்பெற்றிருக்கவேண்டும் ; 
குறைந்தது பதினான்கு ஆண்டு வரை அமெரிக்காவி லிருந்திருக்க 
வேண்டும் . ஆனால் , தேர்தலுக்கு முன்பாகவும் தொடர்ச்சியாகவும் 
பதினான்கு ஆண்டுகள் இருந்திருக்கவேண்டுமா என்பது மட்டும் 
ன்னும் திட்ட வட்டமாகக் கூற இயலவில்லை. 


ஜனாதிபதியின் சம்பளம் சட்டமன்றத்தால் ( Congress ) நிர்ண 
யிக்கப்படுகிறது . இப்போது அமெரிக்க ஜனாதிபதியின் ஆண்டுச் 
சம்பளம் 2,00,000 டாலர்களாகும் . இதைத்தவிர பிரயாணப்படி , 
அரசாங்கச் சார்பில் நடத்தப்படும் விருந்துகளினால் உண்டாகும் 
செலவு , ஜனாதிபதியின் அதிகாரபூர்வமான ' வெள்ளை மாளிகை ' 
( White House ) நிருவாகச் செலவு முதலியவைகளும் ஆண்டு 
தோறும் சட்டமன்றம் தன் வரவு செலவு மசோதாவில் சேர்த்து 
நிறைவேற்றுகிறது . ஜனாதிபதியின் ஊதியத்தைத் தன் விருப்பம் 
போலச் சட்டமன்றம் புதுச்சட்டமொன்றின் மூலம் மாற்றலாம் . 
அவ்வாறு செய்யப்படும் மாறுதல் அப்போது பதவியிலிருப்பவரின் 


26 


அரசியல் அமைப்புகள் 


பதவிக்காலம் முடியு முன்னரே அமுலாக்க முடியாது . அடுத்த 
பதவிக்காலத்தி லிருந்துதான் அதைச் செயற்படுத்த வியலும் . 
மற்றப்படி ஜனாதிபதியைக் கைது செய்யவோ , நீதி மன்றங்களில் 
அவர்மேல் வழக்குத் தொடரவோ முடியாது . ஜனாதிபதி 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் 
ஈடுபட்டால் இராஜத்துரோகக் குற்றம் (Impeachment ) சாட்டப்பட 
லாம் ; குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் ; 
பின்னர் கைது செய்து வழக்குத் தொடர்ந்து தண்டனைவிதிக்கலாம் . 


பதவிக் காலம் முடியுமுன்பே ஜனாதிபதி பதவி காலியானால் , 
உதவி ஜனாதிபதியே ஜனாதிபதியாவார் . இரண்டு பதவிகளுமே காலி 
யானால் , அப்பதவிகளை யார் வகிக்க வேண்டுமென்பதைச் சட்ட 
மன்றம் தீர்மானிக்கும் . சட்டமன்றம் 1886 ஆம் ஆண்டு நிறைவேற் 
றிய ஒரு சட்டப்படி வெளிவிவகாரம் , போர் , நீதி , தபால் துறை . 
கடற்படைத் துறை , உள்நாட்டுப் பதவிகளை வகிக்கும் மந்திரிகள் 
முறையே ஜனாதிபதி , உதவி ஜனாதிபதியின் பொறுப்புகளை வகிப்பார் 
கள் . ஆனால் , இம்முறையில் அரசியலமைப்பு இருபதாவது மாற்றச் 
சட்டப்படி சில மாறுதல்கள் செய்யப்பட்டன . அதன்படி ஒரு பதவிக் 
காலத்தின் ஆரம்பத்தில் எக்காரணம் பற்றியாயினும் ஜனாதிபதி 
பதவி பூர்த்தி செய்யப்படாவிட்டால் , புதியவர் ஒருவர் தேர்ந்தெடுக் 
கப்படும் வரை உதவி ஜனாதிபதியே அப்பதவியை வகிப்பார் . 
பதவிகளுமே அவற்றுக்கெனத் தீர்மானிக்கப்பட்ட முறைகளின்படி 
பூர்த்தியாகாமல் இருந்தால் , அப்பதவிகளைப் புதியவர் இருவர் 
தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் வகிக்கவேண்டுமென்பதைச் சட்ட 
மன்றம் தீர்மானிக்கும் . 1947 ஆம் ஆண்டுச் சட்டமன்றச் சட்டப்படி 
இவ்விரு பதவிகளையும் சட்டமன்றத்தின் கீழ்ச்சபைத் தலைவரும் . 
மேல்சபைத் தலைவரும் தாற்காலிகமாக வகிக்கலாம் . 


ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருவர் நான்கு ஆண்டு 
கள் பதவியிலிருக்கலாம் . ஒருவர் இரு முறைகளே ஜனாதிபதியாய் 
இருக்கமுடியும் . இவ் வழக்கு முதன்முதலில் ஜனாதிபதியாய் இருந்த 
ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது . 

ஆனால் , 
ஜனாதிபதி பிராங்கிளின் ரூஸ்வெல்ட்டு நான் குமுறை ஜனாதிபதியாகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் . இம்மாதிரி எதிர்காலத்தில் ஏற்படாமல் 
இருக்க 1951 ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் செய் 

அதன்படி எவரும் இருமுறைக்கு மேல் எக்காரணத் 
தாலும் ஜனாதிபதியாகத் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது . இதில் முக் 
கியமாக நாம் கவனிக்கவேண்டுவதென்னவென்றால் , ஜனாதிபதி 
பதவி காலியானதால் உதவி ஜனாதிபதி அப்பதவியை ஏற்றிருந்து , 
அந்தச் சொச்சக் காலம் இரண்டு ஆண்டுகளுக்கும் குறைவாய் 


யப்பட்டது . 


ஜனாதிபதி 


27 


இல்லாதிருக்குமானால் , அவரும் மூன்றாவது முறை ஜனாதிபதியாகத் 
தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்பது . ஆனால் , இந்த மாற்றம் , 
தலைவராய் இருந்த ரூஸ்வெல்ட்டு இறந்ததால் , ஜனாதிபதியான திரு . 
ட்ரூமனைக் கட்டுப்படுத்தாது என்பதும் தெளிவாக்கப் பட்டது . 
ஆனால் , திரு . ட்ரூமன் மூன்றாவது முறை தேர்தலுக்கு நிற்கவில்லை 
என்பது இங்கு அறியத்தக்கது . 


தேர்தல் முறை : அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி மறைமுக 
மாகத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் . அதாவது, ஒவ்வோர் அங்கநாடும் 
தான் சட்டமன்றத்தில் ( Congress ) எத்தனை அங்கத்தினர்களைப் 
பெற்றிருக்கிறதோ , அதற்குச் சமமான எண்ணிக்கைப் பிரதிநிதிகளை 
ஜனாதிபதி தேர்தல் மன்றத்திற்கு ( Electoral College ) தேர்ந்தெடுக் 
கும் . அம்மன்ற உறுப்பினர்கள் பின்பு ஜனாதிபதியைத் தேர்ந்தெடுப் 
பார்கள் . இது அரசியலமைப்புக் கூறும்முறை . 


ஆனால் , ஜனாதிபதி இப்போது ஜனங்களாலேயே தேர்ந்தெடுக் 
கப்படுகிறார் என்று சொல்லுமளவுக்கு வளர்ந்து விட்டது . இதற்குக் 
காரணம் , தேர்தல் மன்றம் கூடி ஜனாதிபதியையும் உதவி ஜனாதிபதி 
யையும் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னமே யார் யார் அப்பதவிகளுக்கு 
வருவார்கள் என்பது திட்ட வட்டமாகக் கூறமுடிகிறது . இது எவ் 
வாறெனில் , அரசியற்கட்சிகள் ஜனாதிபதி பதவித் தேர்தலுக்கு நாள் 
குறிப்பிடு முன்பாகவே தங்கள் வருடாந்தரக் கூட்டத்தில் இரு பதவி 
களுக்குமான தங்கள் கட்சி அபேட்சகர்களைக் குறிப்பிட்டுவிடு 
கின்றன . தேர்தல் காலத்தில் வாக்காளர்கள் , ஜனாதிபதி , உதவி 
ஜனாதிபதி பதவிகளுக்கெனப் போட்டியிடும் அபேட்சகர்களின் தகுதி 
செல்வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்தல் மன்றத்திற் 
கான பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுக்கின் 
றனர் . எந்தக் கட்சி அதிக இடங்களைத் தேர்தல் மன்றத்தில் பெற் 
றிருக்கிறதோ , அந்தக் கட்சியின் அபேட்சகர்களே முறைப்படி 
ஜனாதிபதியாகவும் உதவி ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்படு 
வார்கள் என்பது திண்ணம் . தேர்தல் மன்றம் மக்கள் விருப்பத் 
திற்கெதிராக வேறெவரையும் தேர்ந்தெடுக்க முடியாது என்பதும் 
வெளிப்படை . 


ஜனாதிபதியின் அதிகாரங்கள் : ஜனாதிபதியின் அதிகாரங்கள் 
நிருவாகம் , சட்டம் , இராணுவம் , அரசியல் என்று பல திறப்பட்டன 
வாகும் . 


நிருவாக அதிகாரம் : ஜனாதிபதி நாட்டின் பொது நிருவாகத் 
திற்குப் பொறுப்பாளர் . நாட்டின் அரசியலமைப்பு . சட்டம் ஆகிய 


28 


அரசியல் அமைப்புகள் 


வற்றின் பாதுகாப்பும் அமுலும் ஜனாதிபதியால் கவனிக்கப்படும் . 
அமெரிக்கா சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகள் கௌரவிக்கப்படும்படி 
ஜனாதிபதியே பார்த்துக் கொள்வார் . கூட்டாட்சி நீதிமன்றத்தின் 
தீர்ப்புகள் சரிவர நிறைவேற்றப்படுகின்றனவா என்பதையும் அவரே 
கவனிக்கிறார் . தம் கீழ்ப்பணியாற்றும் பலருக்கும் அவர் அவசிய 
மான உத்தரவுகளைப் பிறப்பிக்கிறார் . ராஜ்யங்களில் பணியாற்றும் 
கூட்டாட்சி அரசின் அதிகாரிகளையும் மேற்சட்டமன்றத்தின் ஒப்புத 
லின் பேரிலேதான் நியமிக்கிறார் . குறிப்பாக , சம்பந்தப்பட்ட ராஜ்ய 
மேற்சபை உறுப்பினர்களைக் கலந்த பின்னரே அதிகாரிகள் நியமிக்கப் 
படுகிறார்கள் . இம்மாதிரி கலந்து யோசித்து நியமனம் செய்யப்படும் 
முறையைத்தான் செனட்டர்கள் மரியாதை ' ( Senatorial Courtesy ) 
என்று கூறுகிறார்கள் . கூட்டாட்சியின் மேலதிகாரிகள் அத்தனை 
பேரும் செனட்டுச் சம்மதத்தின் பேரிலேதான் நியமிக்கப்படுகிறார் 
கள் . கூட்டாட்சி நீதி மன்றத்தின் நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிக்கி 
' றார் . அங்ஙனமே , அவருக்குத் தலைமை நீதிமன்ற நீதிபதிகளைத் 
தவிர மற்றவர்களை நீக்கவும் அதிகாரமுண்டு . 


சட்ட சம்பந்தமான அதிகாரங்கள் : ஜனாதிபதி சட்டமன்ற உறுப் 
பினரல்லர் . எனவே , சட்டமன்றம் மசோதாக்கள் பற்றி விவாதிக் 
குங்கால் அதில் கலந்துகொண்டு தம் கருத்துக்களை வெளியிட அவ 
ருக்கு உரிமை இல்லை ; இன்னின்ன சட்டங்கள் செய்ய வேண்டு 
மென்று கட்டளையும் இடமுடியாது . ஆனால் , அரசியலமைப்பின் 
விதிகளின்படி ஜனாதிபதி ; சட்டமன்றம் கூடும் போது , ' செய்தி ' 
( Message ) அனுப்பலாம் . இதையொட்டித் தலைவர் ' ஸ்டேட் ஆப் 
யூனியன் மெசேஜ்' ( State of Union Message ) அனுப்புகிறார் . ' இச் 
செய்தி ' மத்திய அரசாங்கத்தின் நிருவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங் 
களும் , இயற்றப்படவேண்டிய சட்டங்களில் கடைப்பிடிக்க வேண் 
டிய அடிப்படைக் கொள்கைகளும் அடங்கியதாகவே பெரும்பாலும் 
அமைந்திருக்கும் . சட்டமன்றம் , மசோதாக்கள் தயாரிக்கும்போது 
இவற்றைக் கருத்திலிருத்தி இதற்குத் தகச் செயலாற்றும் . ஒவ் 
வொரு சமயத்தில் தலைவர் கருத்துகளை ஏற்காமல் அதனிஷ்டம் 
போலச் சட்டங்களியற்றவும் முனையும் . ஜனாதிபதியொருவர் . அவ 
ரிஷ்டம் போலச் சட்டங்கள் இருக்க வேண்டுமென்று கருதினால் - ஏற் 
படக்கூடிய சந்தேகங்களையோ , மனக்கசப்பையோ அகற்றிச் - சுமுக 
மான சூழ்நிலையை ஏற்படுத்த , சட்டமன்றத்தில் தாமே நேரில் 
'' செய்தி'யை அளிக்கலாம் . இதனால் எதிர்ப்பாளர்கள்கூட ஆதர 
வாளர்களாக மாறவும் கூடும் . ஜனாதிபதியின் விருப்பத்தைப் பிரதி 
பலிக்கும் மசோதாக்கள் தடைகளதிகமில்லாமல் எளிதிலும் விரைவா 
கவும் நிறைவேற வாய்ப்பும் உண்டு . இந்த முறையைத் தலைவர்கள் 


ஜனாதிபதி 


29 


வில்சனும் ரூஸ்வெல்ட்டும் மிக்க திறமையுடனும் , புத்தி சாதுரியத் 
துடனும் , பலன் தரத்தக்கவாறு கடைப்பிடித்திருக்கிறார்கள் . 


மறுப்பாணை ( Veto ) : ஜனாதிபதி மறுப்பாணையென்னும் மிகச் 
சிறந்த சக்தி வாய்ந்த அதிகாரத்தைப் பெற்றிருக்கிறார் . இவ் 
வதிகாரம் அரசியலமைப்பால் அவருக்குக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
இந்த மறுப்பாணை அதிகாரத்தால் , சட்டமன்றமியற்றும் எந்தச் சட் 
டத்தையும் அவர் நிராகரிக்கலாம் . அதாவது . சட்டமன்றத்தின் 
சட்டத்திற்கு அரசியலமைப்பில் ஆதாரம் இல்லையென்று அவர் கரு 
தினாலோ , நாட்டின் பொதுநலனுக்குக் குந்தகம் விளையுமென்று 
நினைத்தாலோ அவர் தம் கையொப்பமிடமறுக்கலாம் . அரசியலமைப் 
பைத் திருத்த அல்லது மாற்றக் கோரும் மசோதாக்கள் தவிர , மற் 
றெல்லாவற்றிற்கும் அவை சட்டமாவதற்கு ஜனாதிபதியின் 
கையொப்பம் அவசியம் என்பது இங்குக் குறிப்பிடத்தக்கது .. 
ஜனாதிபதியின் கையொப்பத்திற்காகச் சட்டமன்றத்தால் அனுப்பப் 
படும் மசோதா எதுவும் அனுப்பப்பட்ட பத்துத்தினங்களுக்குள் , 
ஆட்சேபணை எதுவுமில்லாவிட்டால் , அவர் கையெழுத்துப் பெற்றுச் 
சட்டமாகும் . அவர் கையொப்பமிட நிராகரித்துத் திருப்பிவிட்டால் , 
அது ' தற்காலிக மறுப்பாணை ' ( Suspensive Veto ) ஆகும் . 
ஏனெனில் , அந்தப் பத்துத் தினங்களுக்குள் சட்டமன்றத்தின் 
கூட்டம் முடிவுறாமல் இருக்குமாகையால் , நிராகரிக்கப்பட்ட மசோ 
தாவைச் சட்டமன்றம் மீண்டும் மூன்றிலிரண்டு பங்கு பெரும் , 
பான்மை வாக்குகளால் நிறைவேற்றலாம் . அப்படி மறுமுறையும் 
நிறைவேற்றப்படும் மசோதாவை ஒப்புக்கொண்டு கையெழுத்திடு 
வதைத் தவிர வேறு வழியெதுவும் ஜனாதிபதிக்கு இல்லை . 


கையெழுத்திற்காக அனுப்பப்படும் எந்த மசோதாவையாவது 
ஜனாதிபதி விரும்பாவிட்டால் , குறிப்பிட்ட அந்தப் பத்து நாட்களுக் 
குள் தம் கருத்தைத் தெரிவிக்காமலோ , கையெழுத்திடாமலோ 
இருக்கலாம் . இந்தச் சூழ்நிலையில் அந்தப் பத்துத் தினங்களுக்குள் 
சட்டமன்றத்தின் கூட்டம் முடிந்திருக்குமானால் , அனுப்பப்பட்ட 
மசோதா சட்டமாக முடியாது . இது மற்றொரு விதமான மறுப்பாணை 
( Pocket Veto ) யாகும் . கடைசியாக , ஜனாதிபதிக்குச் சட்டமன் 
றத்தைச் சாதாரண சமயங்களில் கூட்ட அதிகாரம் இல்லை . எந்தக் 
காரணத்தைக்கொண்டும் அதைக் கலைக்கவும் முடியாது . 


இராணுவ அதிகாரங்கள் : ஜனாதிபதி தேசத்தின் இராணுவத்திற் 
குத் தலைவர் . அதனால் , தேசத்தின் பாதுகாப்பும் அவர் பொறுப்பு . 
தேசத்தின் பாதுகாப்பிற்குப் பொறுப்பானவர் என்ற காரணத்தால் , 
பிற நாடுகளுடன் போர்ப் பிரகடனம் செய்ய அதிகாரம் இல்லை . 


130 


அரசியல் அமைப்புகள் 


அது சட்டமன்றம் பெற்றிருக்கும் அதிகாரமாகும் . எனினும் , போர்க் 
காலச் சூழ்நிலைகளை உண்டாக்கிப் போரிலிறங்குவதைத் தவிர்க்க 
முடியாததாகச் செய்யலாம் . போர் நடக்கும் காலத்தில் அவருக் 
கிருக்கும் அதிகாரத்தைத் திட்டவட்டமாகக் கூறமுடியாது . கார 
ணம் ஜனாதிபதியின் திறமைக்குத் தக்கவாறு அவ்வதிகாரம் பெருக 
அல்லது குறையக் கூடும் . அடுத்து , உள்நாட்டில் கலகமோ ,, 
அமைதியின்மையோ ஏற்பட்டால் , இராணுவத்தின் உதவிகொண்டு 
அவற்றை அடக்குவதன்றி, கூட்டாட்சி அரசாங்கத்தின் சட்டங்களை 
அமுல்படுத்தும் அதிகாரமும் அவருக்குண்டு . நாட்டுக்கதிபர் என்ற 
( , 
முறையிலும் , தேசத்தின் பொது நிருவாகத்திற்குப் பொறுப்புடைய 
வர் என்ற முறையிலும் மற்ற நாடுகளுடன் சுமுகமான உறவு ஏற் 
படுத்திக்கொள்ளலாம் . செனட்டின் நல்லெண்ணத்துடன் பிற நாடு 
களுடன் உடன்படிக்கைகள் செய்துகொள்ளலாம் . 

அங்ஙனமே 
::உடன்படிக்கைகளை முறித்துக்கொள்ளளவும் அதிகாரமுண்டு. 


நீதியதிகாரம் : இராஜத் துரோகக் குற்றஞ் சாட்டப்பட்டுத் 
தண்டிக்கப்பட்டவர்களைத் தவிர , மற்றவர்களின் தண்டனைக் காலத் 
தைத் தம்மிஷ்டம் போலக் குறைக்கவோ , நீக்கவோ அவருக்கு 
அதிகாரமுண்டு . மேலும் , ஒரு வழக்கு நீதி மன்றத்தால் விசாரிக்கப் 
படும்போதுகூட அதில் தலையிட்டுக் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை 
-- விடுவிக்கலாம் . பின்னதாகக் கூறப்பட்ட அதிகாரம் அமெரிக்க 
ஜனாதிபதிக்கே சிறப்பாக உரியதென்பதும் , இதர நாடுகளின் தலை 
வர்களுக்கு இல்லை என்பதும் அறியத்தக்கன . 


1 


சட்டமன்ற உறுப்பினர்களைப் போலவோ , அல்லது மற்ற நாட் 
டுத் தலைவர்களைப் போலவோ , குறிப்பிட்ட தொகுதிகளினாலோ 
அல்லது சில வாக்காளர்களாலோ இவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் , 
தேசம் முழுவதனாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் . அதாவது , நாடு 
முழுதும் இவர் தொகுதியாகும் . நாட்டின் நன்மை தீமை , ஏற்றத் 
தாழ்வு எல்லாவற்றிற்கும் இவரே பொறுப்பாளர் . இவர் பேச்சு , 
செயல் எல்லாம் , ஒவ்வோர் அமெரிக்கராலும் கவனித் துவரப்படு 

எனவே , இவர் தம் சொந்தக்குடும்பக் காரியமானாலும் 
சரி , பொதுக் காரியமானாலுஞ்சரி , பொதுமக்களின் கவனத்தி 
னின்றுந் தப்ப முடியாது . இதனினும் மேலானதென்னவென்றால் , 
இவருக்கு உலகம் முழுவதும் இன்று இருக்கும் செல்வாக்கே அமெ 
ரிக்கா இயற்கைவளம் கொழிக்கும் நாடு ; அத்துடன் தொழில் வளத் 
தாலும் சிறப்புற்றிருக்கிறது . அதனுடைய உதவி எந்த ஒரு வகையி 
லாவது மற்ற நாடுகளுக்குத் தேவைப்படுகிறது . அல்லாமலும் , 
அமைதி நிலைநாட்டுவதானாலும் , போர் செய்வதானாலும் அதன் 


கின்றன . 


. 


ஜனாதிபதி 


31 


உதவி மிகப் பெரியதொரு மாறுதலை நிச்சயம் செய்யும் . எனவே , 
இச்சிறப்புகளையெல்லாம் உடைய ஒரு நாட்டின் தலைவர் என்ன 
கூறுகிறார் , செய்கிறார் என்று அறிந்து கொள்ளுவதற்கு மற்ற நாடு 
களும் விரும்புவது இயற்கையேயாகும் . 


உதாரணமாக , நம்மையே எடுத்துக்கொள்ளுவோமே ! அமெ 
ரிக்கா எங்கோ நெடுந்தூரத்தி லிருக்கிறது . இருந்தாலும் , ' அங்கு 
என்ன நடக்கிறது ? யார் ஜனாதிபதியாய் இருக்கிறார் ? ' என்றெல்லாம் 
அறியவிரும்புகிறோம் . 1960 ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி 
தேர்தலில் திரு . நிக்சன் வருவாரா அல்லது திரு . கென்னடி வரு 
வாரா என்பதே மூலை முடுக்குகளிலெல்லாம் பேச்சாய் இருந்தது . 
ஏன் ? இந்தியா பொருளாதாரத் துறையில் இன்னும் முன்னணிக்கு 
வரவில்லை . முன்னணிக்கு வர அமெரிக்காவின் உதவியும் மிக முக் 
கியம் . எனவே , இவர்களிருவரில் இந்தியாவிற்கு அதிக நன்மை 
யைச் செய்யக் கூடியவர் வருவாரா மாட்டாரா என்னும் கருத்தில் 
அவ்வளவு ஊக்கம் இங்குக் 

இங்குக் காட்டப்பட்டது . ஒரு துறையில் 
இல்லாவிட்டால் மற்றொரு துறையில் அமெரிக்காவின் தொடர்பு 
அவசியமாயிருப்பதால் , அமெரிக்க ஜனாதிபதியின் செல்வாக்கு 
மற்ற நாடுகளிலும் அதிகமாய் இருக்கிறது , 


E 


அமெரிக்க நாட்டு அதிபர் எந்த அரசியற் கட்சியையும் சேராத 
வராய் , நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் பணி செய்ய வேண்டு 
மென்பதே அரசியலமைப்பின் நோக்கமாகும் . இந்த அடிப்படை 
யிலேதான் ஜனாதிபதி வாஷிங்டன் செயலாற்றி வந்தார் . ஆனால் , 
அவருக்குப் பின் வந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கட்சியைச் , 
சேர்ந்தவராகவே இருந்தனர் . அதனால் , ஒருபக்கம் கட்சித்தலைவர் , 
மறுபக்கம் தேசத்தின் தலைவர் என்னும் இவ்விரு நிலையும் இன்று 
ஜனாதிபதியின் புகழ் பரப்பி நிற்கின்றன . 


இந்தத் தலைவர் வழி அரசாங்கம் ( Presidential system of 
government . ) வேறு எந்த நாட்டிலுமில்லாததொரு புதுமை . இது 
அமெரிக்க மண்ணுக்கே சொந்தமான ஒரு நிறுவனம் . அமெரிக்க 
ஜனாதிபதியோடு ஒப்பிட்டுக் கூறக்கூடிய பொதுச் சிறப்புடைய பதவி 
வேறு எங்கும் இல்லையென்றே கூறிவிடலாம் . ஏனென்றால் , இங்கி 
லாந்து நாட்டு அரசியாருக் கிருக்கும் அந்தஸ்து முழுவதும் இருக் 

அந்நாட்டுப் பிரதம மந்திரியாருக்கிருக்கும் அதிகாரங்கள் 
அத்தனையுமிருக்கின்றன . இன்னும் சொல்லவேண்டுமானால் , அவர் 
களுக்கில்லாத வேறு பல சிறப்புகளும் அதிகாரங்களும் இவருக்கு 
இருக்கின்றன. இதனாலேதான் லாஸ்கி என்னும் பேரறிஞர் 


கிறது . 


32 


அரசியல் அமைப்புகள் 


* இவர் இங்கிலாந்து நாட்டு அரசியாரும் பிரதம மந்திரியாரும் பெற் 
றிருக்கும் சிறப்புகளையும் அதிகாரங்களையும் ஒருங்கே பெற்றிருக்கி 
றார் , ' என்று கூறுகிறார் . மேலும் , அவர் ( லாஸ்கி ) , ' நாம் எவ்வளவுக் 
கெவ்வளவு ஜனாதிபதி பதவியைப் பற்றி ஆராய்கிறோமோ , அவ்வள 
வுக்கவ்வளவு அப்பதவியின் தனிச்சிறப்புத் தோன்றும் , ' என்றும் 
கூறியுள்ளார் . மற்றோர் அறிஞர் , அமெரிக்க ஜனாதிபதி உலகத் 
தையே ஆட்சி செய்பவர் ,' என்னும் பொருள்படப் புகன்றுள்ளார் . 


மேற்கூறியவாறு அமெரிக்க ஜனாதிபதி அவ்வளவு பெருமையும் 
அதிகாரமுமுடையவரானாலும் , தமக்குப் பொதுமக்களிடமுள்ள செல் 
வாக்கு , சட்டமன்றத்தின் அமைப்பு , அதன் நோக்கம் , இவை யாவற் 
றையும்விடத் தலைமை நீதி மன்றம் , இவற்றையெல்லாம் அடிக்கடி 
மனத்தில் இருத்தியே எச்செயலிலும் இறங்க வேண்டும் . உதாரண 
மாக , அமெரிக்க மக்களிடையே ஜனாதிபதிக்கு அளவற்ற மதிப்பு 
இருக்கும் வரையில், சட்டமன்றம் அவர் கூறுவனவற்றைப் போற்றும் . 
செல்வாக்குக் குறைந்துவிட்டது என்பது தெரிந்தால் , தன் விருப் 
பத்தை ஜனாதிபதி ஏற்கும்படிச் செய்ய முயலும் . குறிப்பாக , சட்ட 
மன்றத்தில் எதிர்க்கட்சி பெரும்பான்மையாய் இருந்தால் , எப் 
போதுமே ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் . சட்டமன்றத் 
தில் ஆதரவு இருக்கும்வரை ஜனாதிபதி கவலைப்பட வேண்டுவதில்லை .. 
ஆதரவு குறைந்து எதிர்ப்பு அதிகமானால் , பிறகு ஜனாதிபதியின் 
நிலைமை , திசையும் ஆழமும் காணாத திரை கடலில் எங்குப் போகி 
றோம் என்று தெரிந்து கொள்ள முடியாத மாலுமியின் கதைதான் . 
இதை ஏன் கூறுகிறோமென்றால் , சட்ட மன்றத்தின் ஒத்துழைப்பு 
இருந்தால் , ஜனாதிபதியின் அதிகாரங்களும் விரிவடைகின்றன ; 
அரசாங்கத்தின் குறிக்கோளும் தடையில்லாமல் துரிதமாக நிறை 
வேறுகிறது என்பதை எடுத்துக்காட்டவே . சட்டமன்றம் ஏகமன 
மாக எதிர்த்தாற்கூட ஜனாதிபதியை நான்கு ஆண்டு பதவிக்காலம் 
முடிவதற்குள் நீக்க முடியாது . இந்த விஷயத்தில் ஜனாதிபதி 
பாராளுமன்ற முறை நாடுகளி லுள்ள பிரதம மந்திரியாரைக் 
காட்டிலும் சிறப்புற்றவர் . 


மேற்சொல்லப்பட்டவைகளிலிருந்து ஜனாதிபதியின் அதிகாரங் 
கள் பரவலானவையென்பது புலனாகும் . இவ்வதிகாரங்களைச் 
செலுத்துவதற்கு அவர் பல நிறுவனங்களைச் சார்ந்து நிற்கவேண்டி 
யிருக்கிறது . அத்தகைய நிறுவனங்களில் அமைச்சரவைக்கு 
அடுத்தபடியாக அவர் நிதி வரவு - செலவுக் கழகத்தின் ( Bureau 
of the Budget ) ஒத்துழைப்பைப் பெறுகிறார் . இக்கழகம் நாட்டுப் 
பொருளாதார நிலைமையையும் , வரவு செலவு இனங்களையும் இவை 


ஜனாதிபதி 


33 


பற்றிய கொள்கைகளையும் மதிப்பிட்டு , தகுந்த நடவடிக்கைகளை 
எடுக்க ஜனாதிபதிக்கு உதவியாக இருக்கிறது . அடுத்தபடியாக 
பொருளாதார ஆலோசகர்கள் குழுவைக் ( The Council of Econo 
mic Advisers ) குறிப்பிடலாம் . இக்குழு 1946 ஆம் ஆண்டு இயற்றப் 
பட்ட வேலை வாய்ப்புச் சட்டப் ( Employment Act of 1946 )படி , 
வருவாய் , வேலை வாய்ப்பு ஆகியவைகளெல்லாம் குறிப்பிட்ட 
மட்டத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வதற்காக முக்கியமாக 
ஏற்படுத்தப்பட்டது . இறுதியாக , தேசிய பாதுகாப்புக் குழுவைக் 
குறிப்பிடவேண்டும் . இதன் தலைவர் ஜனாதிபதியே யாவார் . 
அவரோடு அதில் துணை ஜனாதிபதி , உள் துறை அமைச்சர் , பாதுகாப் 
புத்துறை அமைச்சர் அவசரகால திட்ட அலுவலக இயக்குனர் 
ஆகியவர்கள் இதர உறுப்பினர்களாக வுள்ளனர் . இக்குழு வெளி 
விவகாரம் , இராணுவம் , உள்நாடு ஆகியவை சம்பந்தப்பட்டக் 
கொள்கைகளை உருவாக்குவதிலும் , அவைகளை ஒருங்கிணைப்பதிலும் 
ஜனாதிபதிக்கு உதவியாக இருக்கிறது . 


8. உதவி ஜனாதிபதி 


( Vice President ) 


ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக உதவி ஜனாதிபதியும் உண்டு . 
ஜனாதிபதிக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமென்று பார்த் 
தோமோ , அத்தகுதிகள் இவருக்கும் வேண்டும் . தலைவர் தேர்ந் 
தெடுக்கப்படும் முறையே இவரைத் தேர்ந்தெடுப்பதிலும் பின்பற்றப் 
படுகிறது . ஜனாதிபதியும் உதவி ஜனாதிபதியும் ஒரே காலத்தில் 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் . 


முதலிலெல்லாம் உதவி ஜனாதிபதி பதவிக்குத் நிறுத்தப்படுபவ 
வர் , கட்சியினுள் மாறுபட்ட கருத்துடையவர்களாக , போதுமான 
ஆதரவு இல்லாதவர்களினுடைய பிரதிநிதியாக இருந்தார் . இதனால் 
ஜனாதிபதி பதவிக்கு நிறுத்தப்படுபவருக்குக் கட்சியில் வாக்குகள் 
சிதறாமல் கிடைக்கும் என்று கருதப்பட்டது . சான்றாக 1932 - ல் 
பிராங்க்ளின் ரூஸ்வெல்டும் , 1960 - ல் ஜான் எப் . கென்னடியும் 
ஜனாதிபதி பதவிக்குப் போட்டியிட்டபோது , உதவி ஜனாதிபதி 
பதவிக்கு முறையே டெக்சாசைச் சேர்ந்த ஜான் நான்சு கார்னர் 
என்பவரையும் லிண்டன் ஜான்சன் என்பவரையும் நியமித்ததை 
குறிப்பிடலாம் . ஆனால் , இப்போதெல்லாம் , உதவி ஜனாதிபதியாகப் 
போட்டியிடுபவர்களுக்கு , ஜனாதிபதி பதவிக்குப் போட்டியிடுபவர் 
களுக்குள்ள ஆளுமை இருக்கவேண்டுமென வற்புறுத்தப்படுகிறது . 


பணிகள் : சட்டமன்றத்தின் ( Congress ) மேல்சபைக்கு உதவி 
ஜனாதிபதி தலைமை தாங்குகிறார் . ஆனால் , இவர் அச்சபையின் உறுப் 
பினர் அல்லர் . செனட் மன்றத்தின் அதிகாரக் கட்டமைப்பில் 
இவர் அயலார் என்பதனால் எத்தகைய சொந்த முறைச் செல்வாக் 
கும் இவருக்குக் கிடையாது . இவர் எவருக்கும் உதவி செய்ய 
முடியாதவராக இருக்கிறார் . ஏதாவதொரு பிரச்சினை மேல் வாக் 
கெடுக்கப்பட்டால் - அதில் எத்தரப்பிற்கும் பெரும்பான்மை இல்லா 
மற்போனால் , இவர் தன் வாக்குரிமையை அளிக்கலாம் . ஆனால் , 


உதவி ஜனாதிபதி 


35 


இவர் அளித்த வாக்கு எத்தரப்பிற்கும் வெற்றியையோ , தோல்வி 
யையோ தருவதாக இருத்தல் கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது . 


இவர் 


அடுத்தபடியாக , 

நாட்டு நிருவாக நிலைமையைக் 
கவனித்து , ஜனாதிபதிக்குத் தம்மாலியன்றவாறெல்லாம் உதவி 
செய்கின்றார் . ஜனாதிபதி அமைச்சவை கூடும்போதெல்லாம் . 
இவரும் அதில் கலந்து கொள்கிறார் . இதைத் தவிர , இவர் ஜனாதி 
பதியின் சம்மதம் பெற்று , அல்லது அவர் விரும்பினால் , அயல் 
நாடுகளுக்குச் சென்று , அமெரிக்காவைப்பற்றி அந்நாடுகளில் 
நிலவும் கருத்து , அந்நாடுகளின் முன்னேற்றம் ஆகிய பல விஷயங் 
களையும் நேரிற்கண்டு , ஜனாதிபதிக்கு அவற்றை அறிவிப்பதோடு , 
தமக்குத் தோன்றும் யோசனைகளையும் கூறலாம் . உதவி ஜனாதிபதி 
நிக்சன் என்பார் இம்முறையில் ஜனாதிபதி ஐசனோவருக்குப் பேருதவி 
புரிந்தார் என்பதை நாமறிவோம் . இவர் இந்தியா , பாக்கிஸ்தான் , 
ருஷ்யா போன்ற பல நாடுகளுக்கும் சென்று வந்தவர் என்பதை 
யும் இங்கு நினைவுபடுத்திக்கொள்ளலாம் . 


அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது போல ஜனாதிபதி பதவி 
எக்காரணம் பற்றியேனும் காலியானால் , இவரே அப்பதவியை ஏற்று 
நிருவாகத்தைக் கவனிக்கிறார் . ஜனாதிபதி இல்லாவிட்டாலோ . 
அல்லது வேறு காரணங்களால் வரமுடியாவிட்டாலோ , உதவி 
ஜனாதிபதியே அமைச்சவைக் கூட்டங்களுக்குத் தலைமை 
வகிக்கிறார் . இவருக்கு இத்தகைய காரியங்களில் இப்போதெல்லாம் 
அதிகப் பங்கு 
ங்கு கொடுக்கப்படுவதன் நோக்கம் , ஜனாதிபதியாக 
வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் தேச நிருவாகம் திறமையோடு 
சிறப்பாக நடத்தப்பட - இப்போதே பயிற்சி அளிக்க வேண்டு 
மென்பதேயாகும் . 


9. அமைச்சவை 

( The Cabinet ) 


அரசியலமப்ைபில் அமைச்சவைபற்றி ஒன்றும் கூறப்படவில்லை . 
ஏனெனில் , அங்கு அமைச்சவை ஆட்சிக்குப்பதில் தலைவராட்சியே 
இருக்கவேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அம்முறையே அமுலி 
லும் இருந்து வருகிறது . அரசியலமைப்பு இயற்றப்பட்டபோது 
தலைவரே ஆட்சித் துறைப் பொறுப்புகளையெல்லாம் கவனிக்கமுடியும் 
என்றும் , அவருக்கு ஆலோசனை கூற ஒரு சபை வேண்டுமென்றும் 
யாரும் கருதவில்லை . ஆனால் , அவசியம் என நினைத்தால் , 
" ஆட்சித் துறைத் தலைவர்களின் கருத்தைத் தலைவர் கேட்டறிய 
லாம் , ” என்று மட்டும் கூறப்பட்டுள்ளது . இதையொட்டிப் 
பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனமே . அமைச்சவை ' 
என்று வழங்கப்படலாயிற்று . இந்த அமைச்சவை ஏற்படக் 
காரணமாயிருந்த சூழ்நிலை ஒரு வேடிக்கையான கதை . 


திரு. 


முதன் முதலில் தலைவராய் இருந்த 

வாஷிங்டன் 
" சமன் செய்து சீர்த்தூக்குங்கோல்போல் '' அமைந்து . அரசாங் 
கத்தை அறநெறிகளின்படி நடத்திய பெரியார் . அவர் எக்கருமத் 
தையும் எண்ணித் துணிபவர் . அதனால் , அவர் சட்டமன்றத்தின் 
மேற்சபையையும் , உயர் நீதி மன்றத்தையும் , சில விஷயங்கள் பற்றி 
ஆலோசனை கூறும்படிக் கேட்டுக்கொண்ட போது , சட்ட மன்றம் 
அவரைக் 

கிண்டல் செய்தது ; நீதிமன்றம் , ஜனாதிபதியே தம் 
கருத்துப்போலச் செய்துகொள்ள வேண்டுபவை அவை என்று 
மறுத்தது . இதனால் , ஜனாதிபதிக்கு ஆட்சித் துறை தலைவர்களையும் , 
தம் நெருங்கிய நண்பர்களையும் கலந்தாலோசித்து முடிவுக்கு வரு 
வதைத் தவிர வேறுவழியில்லாமற் போயிற்று . இவ்வாறு ஆலோ 
சனை கூறிய ஆட்சித் துறைத் தலைவர்களையே திரு . வாஷிங்டன் , 
ஆலோசகர்கள் ' என்று கூறினார் . அமைச்சவை ' என்னும் பெயர் 
1793 - லேதான் அதற்கு அமைந்தது . இவ்வாறு அவர் தொடங்கி 
வைத்தமுறை அவருக்குப்பின் தலைவர்களாய் வந்தவர்களாலும் 


அமைச்சவை 


97 


பின்பற்றப்பட்டு இன்று அது அரசாங்கத்தின் இன்றியமையாத 
அமிசமாய் விளங்குகிறது . ஆனால் அமைச்சவை என்னும் சொல் 
1907 ஆம் ஆண்டு முதல்தான் காங்கிரசால் இயற்றப்பட்ட 
சட்டங்களில் குறிப்பிடப்பட்ட தென்பது கவனிக்கத்தக்கது . 

இந்த அமைச்சவை பாராளுமன்ற நாடுகளிலுள்ளது போன்ற 
தன்று . இரண்டிற்குமிடையே பல வித்தியாசங்க ளிருக்கின்றன . 
இந்த அமைச்சர் அனைவரும் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர் ; 
சட்டமன்றத்தின் உறுப்பினரும் அல்லர் . அதனால் , இவர்கள் ஜனாதி 
பதிக்கே பொறுப்புடையவர்கள் . ஜனாதிபதி விரும்பினால் இவர்களைப் 
பதவியில் அமர்த்தியதுபோல , விலக்கவும் அவருக்கு அதிகார 
முண்டு . காரணம் எதுவும் கூறப்பட வேண்டுவதில்லை . இவர்கள் 
ஜனாதிபதியின் நம்பிக்கைக்குப் பாத்திரமாய் இருக்கும் வரையிலே 
தான் பதவி வகிக்க முடியும் . பெரும்பாலும் இவர்கள்ஜனாதிபதி பத 
விக்குவரும்போது வருகிறார்கள் ; அவர் பதவிக்காலம் முடியும்போது 
இவர்களும் பதவியிலிருந்து விலகுகிறார்கள் . ஒரு மந்திரியார் பதவி 
லிருந்து விலகினால் , அல்லது விலக்கப்பட்டால் , மற்றவர்களும் 
அவரைப் பின்பற்ற வேண்டுமென்பது அவசியமன்று . காரணம் , 
கூட்டுப்பொறுப்பு இங்கு இல்லை . அடுத்தபடியாக , ஜனாதிபதி 
இவர்கள் எல்லோரையும் சேர்த்தோ அல்லது தனித்தனியாகவோ 
ஆலோசனை கேட்க அழைக்கலாம் . இவர்கள் கூறும் ஆலோசனை 
களை ஏற்றுக்கொள்வதும் , ஏற்றுக்கொள்ளாததும் ஜனாதிபதியின் 
விருப்பத்தைப் பொறுத்தது . இதில் இங்கு முக்கியமாகக் கவனிக்க 
வேண்டுவதென்னவென்றால் , தனிப்பட்ட மந்திரிகள் தலைவரின் 
சம்மதத்தின் பேரில் கொள்கைகளை வகுக்கலாம் ; திட்டங்களை நிறை 
வேற்றலாம் ; அதனால் வரும் பெயரையும் புகழையும் பெறலாம் . 
ஆனால் ஜனாதிபதி அனுமதிக்காவிட்டால் எதையுமே செய்ய 
முடியாது . 


அமெரிக்க அமைச்சவை , தலைவரின் குடும்பம் போன்றது . 
திரு . மன்றோ என்பார் தலைவராய் இருந்தபோது , தாம் ஓர் உயர்ந்த 
பிறவி என்றும் , மேதை என்றும் எண்ணாமல் , தாம் அந்த குடும்பத் 
தில் ஓர் அங்கமென்றே கருதினார் . இங்கிலாந்து நாட்டில் பெரும் 
பான்மைக் கட்சித் தலைவர் , மந்திரிசபை அமைக்கும்போது , தம் 
விருப்பம்போல யாருக்கு வேண்டுமானாலும் பதவி வழங்கலா 
மென்றாலும் , 

கட்சியில் முன்னணியி லுள்ளவர் , அறிவாற்றல் 
படைத்தவரல்லரானாலும் , அவர்களை அடியோடு புறக்கணித்து 
வேறு யாருக்கும் வழங்க முடியாது . அப்படி வழங்கினால் அவர் 
என்ன ஆவார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மையே . 
ஆனால் , அமெரிக்காவிலோ , கட்சிக் கட்டுப்பாடில்லாமல் தெரிந்த 


38 / 


அரசியல் அமைப்புகள் 


வராய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மந்திரி சபையில் இடங் 
கொடுக்க ஜனாதிபதிக்கு உரிமையுண்டு . உதாரணமாக . ஜனாதிபதி 
வில்சன் தமக்கு முன்பின் தெரியாத திரு . L. காரிசன் ( L. Garrison ) 
என்பவரை மந்திரியாராக நியமித்தார் . இப்போது ஜனாதிபதியாய் 
இருக்கும் திரு . ஜான் கென்னடி என்பார் . தக்ளாஸ் தில்லான் 
( Douglas Dillon ) என்பவரை நிதிமந்திரியாராக நியமித்துள்ளார் . 
ஆனாலும் , பொதுவாகக் கட்சியின் நலன் , நாட்டின் அமைதி . 
ஒற்றுமை கருதி , மந்திரிகள் அனுபவம் , திறமை , கட்சிக்குச் செய் 
திருக்கும் தொண்டு , பூகோளரீதி அடிப்படையிலே நியமிக்கப் 
படுகின்றார்கள் எனலாம் . ஒவ்வோர் இடத்தில் பொதுவிதி மீறப் 
படுவதில் தவறில்லை . 


மந்திரிசபையின் அமைப்பு எப்படியிருந்தாலும் அதன் முக்கியத் 
துவம் அளவற்றது . மந்திரி சபை வாரத்திற்கொரு முறை கூடுகிறது . 
ஜனாதிபதி குறிப்பிடும் விஷயங்கள் பற்றி ஆலோசனை நடக்கும் . 
ஆலோசனை முடிவில் வாக்கெடுக்கப்படுவ தில்லை . அதேபோல , 
சட்டச் சம்பிரதாய முறைப்படி விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் பற்றிக் 
குறிப்புகளும் எடுக்கப்படுவதில்லை . பெரும்பான்மை முடிவுப்படிதான் 
காரியங்கள் செய்யப்படவேண்டும் என்பதுமில்லை . ஏனென்றால் , 
நாட்டின் பொது நிருவாகத்திற்கு ஜனாதிபதி யொருவரேதான் 
பொறுப்பாளர் . என்ன நடந்தாலும் அவரே பதில் சொல்லக் 
கடமைப்பட்டவர் ; மந்திரிமாரல்லர் . பெரும்பான்மையோர் ஒரு 
விஷயத்தை எதிர்த்து , சிலரே . அல்லது ஒருவரே அதை ஆதரித் 
தாலும் , ஒருவர். ஆதரித்ததையே ஜனாதிபதி ஏற்று அதன்படி 
நடக்கலாம் . அப்படியே மந்திரி சபையினர் கூறும் முடிவு சரியான 
தென்று ஜனாதிபதிக்குப் படாவிட்டாலும் , விவாதிக்கும்போது பல 
விஷயங்களும் கூறப்படுவதால் அவற்றின்று தாமே ஒரு முடிவுக்கு 
வர அவை உதவலாம் . அடுத்ததாக , அரசாங்கம் என்றால் , அது 
பல ஆட்சித் துறைகள் கொண்டது என்பதையும் நினைவுபடுத்திப் 
பார்த்தால் அவை செயலாற்றும்போது பல கருத்து வேற்றுமைகள் 
ஏற்படலாம் என்பது விளங்கும் . அக்கருத்து வேற்றுமைகளை அகற்ற 
மந்திரிசபையின் கூட்டங்கள் உதவும் . அவைகளை ஜனாதிபதியே 
போக்கவும் கூடும் . அதனால் , சந்தேகங்கள் நீக்கப்பட்டு , சுமுகமான 
நிலையில் அவை கூட்டாகப் பணியாற்றும் . இவ்வாறு 
முக்கியமான பணிகளை அமைச்சவை செய்கின்றது . இதுவரையில் 
அமைச்சவை தோன்றிய விதம் , அதன் தன்மை , பணிகள் பற்றிக் 
கூறினோம் . 


பல . 


அடுத்து நாம் அறியவேண்டுவது . இப்போது அமெரிக்காவில் 
வெளி விவகாரம் , நிதி , பாதுகாப்பு . உள் துறை . விவசாயம் , நீதி , 


அமைச்சவை 


39 


அஞ்சல் துறை , வர்த்தகம் , தொழில் , சுகாதாரம் , கல்வி , பொது 
நலம் என்று பிரிக்கப்பட்டுள்ள பத்து ஆட்சித் துறைகள் இருக் 
கின்றன என்பதே . இவற்றுள் ஒவ்வொன்றும் , ஜனாதிபதியால் 
நியமிக்கப்படும் மந்திரியின் தலைமையில் இயங்குகின்றது . அதாவது . 
இங்கிலாந்தில் மந்திரிகளுக்கும் கீழே சிவில் பணியாளர் துறைத் 
தலைவர்களாய் இருக்கும் முறை இங்கு இல்லை , இத்துறைகளின் 
தலைவர்களடங்கியதே ஜனாதிபதியின் அமைச்சவை என்பது . 


மந்திரிசபை ஓர் ஆலோசனை சபையே . அது ஜனாதிபதிக்கு 
உதவி செய்வதற்காகத்தான் இருக்கிறது என்பதை நினைவிலிருத்தி , 
அமைச்சர்கள் 

உண்மையாகவும் , விசுவாசத்துடனும் , ஊக்கத் 
துடனும் பணியாற்றுவார்களேயானால் , அமைச்சவையின் புகழ் 
உயர்வடைவதன்றி , அதன் பயனையும் மக்கள் உணர்ந்து போற்று 
வார்கள் . 

இவ்வாறு , அமைச்சவை செயலாற்றுகிறதா - செய 
லாற்றுமா என்பதைக் காலந்தான் கூற முடியும் . 


10. ஆட்சித் துறைகளும் 

அவற்றின் வேலைகளும் 
( Administrative departments and their functions ) 


E 


முன் அத்தியாயத்தில் அமைச்சவையைப் பற்றி எழுதும் 
போது அமெரிக்காவில் பத்து ஆட்சித் துறைகள் இருப்பதாகப் 
பார்த்தோம் . அவற்றுக்கு அமைச்சர்களே தலைவர்கள் என்ப 
தையும் அறிந்தோம் . அந்த ஆட்சித் துறைகள் சட்டமன்றத்தால் 
ஏற்படுத்தப்பட்டவை என்பதை நாம் இங்கு முதலில் அறிய 
வேண்டும் , அந்தப் பத்து ஆட்சித்துறைகளோடு இன்னும் பல 
நிறுவனங்களும் அங்கு இருக்கின்றன . அவைகள் எல்லாவற்றையும் 
பொதுவாக நான்கு பெரும்பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 

அவை , 
( 1 ) போஸ்டு மாஸ்டர் ஜெனரல் , அட்டர்னி ஜெனரல் என்னும் 
இருவரின் கீழ் உள்ள அஞ்சல் துறை நீதித் துறைகளை யல்லாது , 
மந்திரிகளின் மேற்பார்வையிலுள்ள ஆட்சித்துறைகள் , ( 2 ) ஆட்சித் 
துறைகளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனித்தியங்கும் ஏஜென்சி 
கள் . ( 3 ) போர்டுகளும் கமிஷன்களும் , ( 4 ) அரசாங்கக் கார்ப்பொ 
ரேஷன்கள் என்பன . 


ஒவ்வோர் ஆட்சித்துறையும் ஒவ்வொரு மந்திரியாரின் தலைமை 
யில் இருக்கிறது , அவருக்கு உதவியாக உதவி மந்திரிகள் , துணை 
மந்திரிகள் , இதர அலுவலாளர்கள் இருக்கிறார்கள் . இவர்களெல் 
லாரும் , மற்ற நாடுகளிலுள்ளது போலப் பணியாளர் பொறுக்கும் 
குழுவால் நியமிக்கப்படாமல் ஜனாதிபதியாலேயே நியமிக்கப் 
படுகிறார்கள் . கட்சிக்குத் செய்த தொண்டு , பொருள் உதவி , 
கட்சி முன்னேற்றம் இவற்றின் அடிப்படையிலேதான் இவர்கள் 
பெரும்பாலும் நியமிக்கப்படுகிறார்கள் எனலாம் . 


ஆட்சித் துறைத் தலைவர்களின் அதிகாரங்கள் : இவர்களின் 
அதிகாரங்களுக்கு ஆதாரம் அரசியலமைப்பும் சட்டங்களுமே 


ஆட்சித் துறைகளும் அவற்றின் வேலைகளும் 


41 


யாகும் . இவர்கள் ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறுவதோடு , அவர் 
பிறப்பிக்கும் கட்டளைகளைத் தங்கள் கீழ்ப் பணியாற்றும் சகாக்கள் 
ஊழியர்களின் துணைகொண்டு நிறைவேற்றுகிறார்கள் . இத்தலைவர் 
கள் பெரும்பாலும் ஆட்சியிலிருக்கும் கட்சியைச் சேர்ந்தவர்களா 
தலால் , 

கட்சியின் கொள்கைகள் , தீர்மானங்கள் , திட்டங்கள் 
முதலியவற்றை ஜனாதிபதி மறந்துவிட்டால் அவருக்கு ஞாபக 
மூட்டும் கடமையையும் செய்கிறார்கள் . 


அடுத்ததாக , இவர்கள் தத்தம் துறைகளின் வேலைக்குப் 
பொறுப்புடையவர்கள் என்ற முறையில் , தங்கள் கீழ்ப் பணியாற்றும் 
ஊழியர்களுக்கு அவரவர் செய்ய வேண்டிய பணிகளைப் பங்கிட்டுக் 
கொடுக்கிறார்கள் . கொடுக்கப்பட்ட வேலைகளைத் திறமையாகவும் 
குறித்த காலத்திலும் செய்கிறார்களா என்று பார்த்தறிவதுடன் , 
தேவைப்பட்டால் , கண்டித்தும் , தட்டிக்கொடுத்தும் , வழி முறைகள் 
சொல்லிக்கொடுத்தும் வருகிறார்கள் . அதோடு பணிபுரிவோரின் 
நடத்தை பற்றிய ஒழுங்குமுறை விதிகளையும் பிறப்பிக்கிறார்கள் . பணி 
யாளர்களின் வேலை உயர்வு 

வர்களாலேயே தீர்மானிக்கப் 
படுகிறது . 


இவையெல்லா வற்றையும்விட இவர்கள் செய்யும் மிகச் சிறந்த 
வேலை சட்ட சம்பந்தமானதேயாகும் . உதாரணமாக , சட்டமன்றம் 
கொள்கைகள் அடிப்படையில் முக்கிய அமிசங்களைத்தான் சட்டத் 
தின் உருவத்தில் தரமுடியும் , அவற்றின் 

அவற்றின் இதர மிகச் சாதாரண 
அமிசங்களை விரிவாக உருவாக்கும் பொறுப்பு இவர்களுடையது . 
அல்லாமலும் , சட்டத்தின் பல அமிசங்களை இவர்கள் விளக்க 
தோடு அவைகளை நடைமுறைக்குக் கொண்டுவரும் பொறுப்பும் 
இவர்களைச் சார்ந்ததேயாகும் . அடுத்தது , சட்ட ஆக்கத்தில் இவர் 
கள் ஆற்றும் உதவியாகும் . சட்டமன்ற மொன்றே சட்டமியற்றும் 
உரிமையுடையது . ஆனால் , ஜனாதிபதி ஆட்சித்துறைத் தலை 
வர்களின் உதவியில்லாமல் அதைச் சிறப்பாகவும் திறமை 
யாகவும் செய்யமுடியாது . இங்கிலாந்து முதலிய நாடுகளில் மசோ 
தாக்கள் நிருவாகத் துறையால் மந்திரிகளின் மேற்பார்வையில் 
தயாரிக்கப்பட்டு , பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் படுகின்றன 
என்பது நினைக்கத்தக்கது . ஆனால் , இங்கோ ,: ஆட்சித் துறைத் 
தலைவர்கள் சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் அல்லர் . ஆகையால் , 
அவர்கள் சட்டமன்றத்தில் நேராகக் கலந்து கொண்டு மசோதாக் 
கனைப் பிரேரேபிக்கவும் , அவைகளை விளக்கவும் முடியாது . 
ஆகையால் , அவர்களைச் சட்டமன்றத்தின் பல்வேறு குழுக்களும் 
தங்கள் முன்தோன்றிக் கருத்தைத் தெரிவிக்குமாறு கோருகின்றன . 
இவைகளை ஆதாரமாகக் கொண்டு மசோதாக்கள் தயாரிக்கப் 


42 


அரசியல் அமைப்புகள் 


படுவது ஒரு முறை . ஆட்சித்துறைத் தலைவர்கள் , ஜனாதிபதி கட்சி 
யைச் சேர்ந்த சட்டமன்றத்தின் உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி 
விருப்பப்படி சில சட்டங்களை இயற்ற முயற்சிகள் செய்யுமாறு கேட்டுக் 
கொண்டு கடிதங்கள் எழுதலாம் . அல்லது ஜனாதிபதியின் 'செய்தி ' 
யில் அடங்கியிருக்கும் கொள்கைகள் அடிப்படையில் சட்டமியற்ற 
வேண்டுவதன் அவசியம்பற்றி நேரில் தனிப்பட்ட முறையில் உறுப் 
பினர்களோடு பேசலாம் . இவற்றின் அடிப்படையில் சட்டங்களியற் 
றுதல் மற்றொரு முறை . இவையல்லாமல் கட்சிக்குள்ளும் , பொது 
மக்களிடையேயும் நிலவும் சாதகபாதகமான கருத்துக்களை அறிந்து 
ஜனாதிபதிக்கு இவர்கள் சொல்வதோடு , அதிகமாக எதிர்ப்பிருக்கும் 
சிலவற்றைக் கைவிடவும் ஆலோசனை கூறுவார்கள் . சில சமயங் 
களில் மசோதாக்களையும் தயாரித்துச் சட்டமன்றத்திற்கு இவர்கள் 
அனுப்பிவிடுவது முண்டு . இங்ஙனம் இவர்கள் சட்டமன்றத்திற்குச் 
சட்டமியற்றுவதில் உதவி புரிவதுடன் , தங்கள் கருத்தை ஏற்கும்படி 
செய்யவும் முடிகிறது . 

கடைசியாக , இவர்கள் தங்கள் கீழ்ப் பணியாற்றும் ஊழியர் 
களின் குறையைக் கேட்டறிந்து , அதற்கு ஏற்ற பரிகாரங்களும் செய் 
கிறார்கள் . பொதுமக்களிடமிருந்து அதிகாரிகளைப் பற்றி வரும் புகார் 
களைக்கேட்டு , குற்றம் புரிந்தோருக்குத் தண்டனையும் விதிக்கிறார்கள் . 
இதுபோன்ற இன்னும் பல வேலைகளையும் கவனித்து , அரசாங்கம் 
சரிவர அதன் கடமையை மக்களுக்குச் செய்யுமாறு உதவுகிறார்கள் . 

இந்த ஆட்சித் துறைகளைத் தவிர , மற்ற மூன்று வகை 
நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் , குறிப்பிட்ட பணிகளைத் திறம்படச் 
செய்யவும் இருக்கின்றன . இவற்றுள் உள் துறை ராஜ்ய வணிகக் 
கழகம் , கூட்டாட்சி செய்தித் துறைக் கழகம் , தேசியத் தொழிலா 
ளர் உறவுக் கழகம் , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வரிப் பாதுகாப்புக் 
கழகம் என்பவை முக்கியமானவை என்னலாம் . 

இவையல்லாமல் , ஜனாதிபதிகளாக இருப்பவர்கள் , அவ்வப் 
போது ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் சமாளிக்க . தங்கள் 
உசிதப்படி தற்காலிக ( adhoc ) கழகங்களை நியமிக்கலாம் . அக்கழ 
கங்கள் காங்கிரசின் சட்ட ஆதாரம் . பெற்றவைகளாக இருக்க 
வேண்டுமென்பதில்லை . இத்தகைய முறையை 

தியோடார் 
ரூஸ்வெல்ட்டு ( Theodore Roosevelt ) பின்பற்றியதை 1909- ல் சட்ட 
மன்றம் தடுக்க முயன்றதை அறிதலவசியம் . எனினும் , தற்காலிக 
கழகங்கள் அமைக்கப்படுவது . கைவிடப்பட வில்லை . இக்கழகங்கள் 
வல்லுநல்களையும் , மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்களையும் கொண்டு 
அமைக்கப்பட்டு . என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கவேண்டு 
மென்று ஜனாதிபதிக்குப் பரிந்துரைகள் அளித்து வருகின்றன . 


11. பொதுப்பணித் துறைகளில் 
பணிபுரிவோரைத் தெரிந்தெடுத்தலும் 

கட்டுப்படுத்தலும் 


ஆட்சித் துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களை இரண்டு 
வகையாகப் பிரிக்கலாம் . ஒருவகை ஊழியர்கள் , அரசியற் காரணங் 
களை முன்னிட்டு நியமிக்கப்படும் அரசியற் பணியாளர்கள் . மற்றொரு 
வகைப் பணியாளர் , பொறுக்குக் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 
ஊழியம் புரிவோர் . 


- ) 


இவ்விரு வகைப் பணியாளர்களைப் பொறுத்த வரையிலுள்ள 
வேற்றுமைகள் . அவர்கள் நியமிக்கப்படும் முறையிலிருந்தே தெரிய 
வரும் . முதல் வகையினர் நாட்டின் தலைவரால் , சட்ட மன்றத்தின் 
சம்மதம் பெற்றோ, பெறாமலோ நியமிக்கப்படுகின்றனர் . இவர்களது 
தகுதி , இவர்கள் கட்சிக்குச் செய்த தொண்டு , கட்சியிலும் நாட்டு 
மக்களிடையேயும் இருக்கும் செல்வாக்கு . ஜனாதிபதி அவர்களை எந்த - 
அளவிற்கு நம்பிப் பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் என்பதே . 
இவர்கள் சாதாரணக் கீழ்த்தர ஊழியர்களல்லர் ; ஆட்சித்துறை 
களில் தலைவர்களாகவோ , உதவி , துணைத் தலைவர்களாகவோ 
இருப்பவர்களாவார்கள் . இவர்களைத் தவிர , தனித்துத் தம் விருப் 
பப்படி இயங்கும் கழகங்கள் . குழுக்கள் முதலியவற்றின் தலைவர் 
களும் உறுப்பினர்களும் இவ்வகையில் அடங்குவார்கள் . இதர அமி 
சங்களைப்பற்றி முன் அத்தியாயத்திலேயே விரிவாகக் கூறப்பட் 
டுள்ளதைக் கவனிக்கலாம் . இங்ஙனம் தலைவரால் நியமிக்கப்படும் 
முதல் வகையினர் . நாட்டின் மொத்த ஊழியர்களுள் இருபத்தைந்து 
சத விகிதத்தினரே . இம்முறை நியமனம் அரசியற்கட்சிகளின் அவ . 
சியத்தை ஒட்டி எழுந்ததாகும் . மக்களாட்சிமுறை அரசாங்கங்களில் 
இது தவிர்க்க முடியாதது . இம்முறை நியமனத்தால் , நாட்டின் 
பொதுப்பணித் துறைகளில் கவனக்குறைவு . அசட்டையாய் இருத் 


அரசியல் அமைப்புகள் 


தல் , வேலைத்திறமையின்மை இவற்றால் கேடு ஏற்படாமலிருக்கும் 
வரை தீதொன்றும் இல்லை . இது அரசியற்கட்சிகள் பொதுமக்க 
ளுக்குக் கொடுத்த உறுதிகளை நிறைவேற்ற உதவும் பெருஞ்சாதனம் 
என்றுகூடச் சொல்லலாம் . உதாரணமாக , ஆட்சித் துறைத் 
தலைவர்களின் பணியைப்பற்றிச் சென்ற அத்தியாயத்தில் குறிப் 
பிட்டபோது , அவர்கள் அடிக்கடி தலைவருக்குக் கட்சியின் கொள் 
கைகள் வேலைத் 

திட்டங்கள் பற்றி நினைவு படுத்துகிறார்கள் 
என்று எழுதியது நினைவிருக்கலாம் . 


இவ்வாறு வேண்டியவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் முறை 
யைத்தான் ' ஸ்பாயில்ஸ் முறை ' ( Gpoils system ) என்று கூறுகிறோம் . 
இம்முறை , திரு . செபர்சன் ஜனாதிபதியாய் இருந்த போதுதான் 
முதன்முதலில் அமெரிக்காவில் தோன்றிய தெனலாம் . பின்பு இது 
சட்டமன்றம் 1810 - ல் இயற்றிய சட்டத்தினால் மேலும் வளர்ந்தது . 
திரு . ஆண்ட்ரூ ஜாக்ஸன் . தலைவராய் இருந்தபோது மிகு உச்ச நிலை 
யைப் பெற்றது . ஆனால் , முதல் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங் 
டன் ' தகுதி , திறமை ' அடிப்படையிலேதான் ஆட்சித் துறைக்கு 
அலுவலாளர்களை நியமித்தார் . 


இந்த முறையைப் பின்பற்றியதற்குத் திரு . செபர்சன் கூறிய 
காரணங்கள் பின்வருமாறு : ' ' ஆட்சித் துறைகளுக்கு ஊழியர்களை 
நியமிக்கும் அதிகாரம் மிகுந்த சக்தி வாய்ந்தது . அரசியற்கட்சியைச் 
சேர்த்தவர்களைக் குறிப்பிட்ட சில முக்கியமான பதவிகளுக்கு நியமிப் 
பதனால் அவர்கள் நன்றியுடன் செயலாற்றுவார்கள் . அதனால் , நிரு 
வாகமும் நல்ல முறையில் நடைபெறும் . இவ்வாறல்லாமல் , பணி 
யாளர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட்டால் ஏற்படும் காலி இடங் 
கள் , இறப்பதால் ஏற்படுபவை , மிகக் குறைவு . ராஜிநாமா செய் 
பவர்களே இல்லை . 


" ஆகவே , வேண்டியவர்களுக்குப் பதவி கொடுப்பதும் , அவர் 
கள் பிறகு விலகுவதும் நன்மை பயக்கும் . " 


'' 


இங்கு நாம் , ஆட்சித் துறைத் தலைவர்கள் . அவருடைய முக்கிய 
தவியாளர்கள் எல்லாம் ஆட்சி மாறும்போது , அதாவது ஒரு 
ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிந்து , வேறு ஜனாதிபதி பதவியேற் 
கும்போது , மாறுகிறார்கள் என்பதை அறிந்துகொண்டால் , செபர்சன் 
கூறிய உண்மை புலப்படும் . உதாரணமாக , திரு . கென்னடி ஜனாதி 
பதியாகப் பதவியேற்ற போது , அதற்குமுன் திரு . ஐசனோவர் காலத் 
தில் இருந்தவர்கள் விலகிக்கொண்டார்கள் . திரு . கென்னடி புது 
நியமனங்கள் செய்தார் . 


பொதுப்பணித் துறைகளில் .... கட்டுப்படுத்தலும் 


45 . 


ஆனால் , ஸ்பாயில்ஸ் முறையே ஆட்சித் துறை அலுவலாளர் 
அத்தனை பேருக்கும் அனுஷ்டிக்கப்படுகிறதென்று சொல்லிவிட முடி 
யாது . அது அவசியமுமில்லை . உதாரணமாக , கீழ்த்தர உத்தியோகஸ் 
தர்கள் கொள்கைகளை உருவாக்குவதில் ஈடுபடுவதில்லை . அவர்கள் 
செய்வதெல்லாம் தங்களுக்குத் தரப்பட்ட வேலைகளைச் செய்வதே .. 
ஆகையால் , அவர்களெல்லாரும் மேற்கூறிய முறைப்படி நியமிக்கப் 
படாமல் , பொதுப்பணியாளர் பொறுக்குக் குழுவால் நியமிக்கப்படு 
கின்றார்கள் . இந்தப் பொதுப்பணியாளர் பொறுக்குக் குழு , வேலைக் 
காக மனுச் செய்பவர்களுக்குத் தேர்வு நடத்தி , அதில் அவர்கள் 
பெற்ற தகுதிகள் , திறமைகள் அடிப்படையில் வேலை கொடுக்கும் . 


1883 ஆம் ஆண்டில் சட்டமன்றம் பெண்டிஸ்டன் சட்டம் எனப் 
படும் கூட்டாட்சிப் பணியாளர் சட்டத்தை இயற்றியது . இதன்படி 
அமெரிக்காவில் சிவில் சர்வீசுக் குழு ஒன்று . மூன்று அங்கத்தினர் 
களைக் கொண்டதாய் அமைக்கப்பட்டது . கூட்டாட்சி அரசாங்கத் 
தின் பணியாளர்கள் . ( 1 ) பிரிக்கப்படாத துறைப்பணி . ( 2 ) பிரிக் 
கப்பட்ட துறைப்பணி என்ற இரு வகைப் பணிகளுக்கு நியமிக்கப் 
படுவார்கள் என்பது தீர்மானிக்கப்பட்டது . பிரிக்கப்படாத துறைப் 
பணிகளுக்கு ஜனாதிபதியும் , பிரிக்கப்பட்ட துறைப்பணிகளுக்குப் 
'பணியாளரைப் பொறுக்கும் குழு'வும் ( Civil Service Commission ) 
அலுவலாளர்களை நியமிக்க வேண்டுமென்பதும் தீர்மானிக்கப்பட் 

' பிரிக்கப்பட்ட துறைப்பணி'யில் ஊழியம் செய்பவர்கள் அரசிய 
லில் தீவிரப் பங்கு கொண்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதும் 
விதிக்கப்பட்டது . பணியாளர் பொறுக்குக் குழு தேர்ந்தெடுக்கும் 
ஊழியர்களே பிரிக்கப்பட்ட துறைப்பணிக்கு நியமிக்கப்பட்டாலும் , 
அதில் உயர்ந்த பதவிகளுக்கு , அக்குழுக் கொடுக்கும் பட்டியலி 
லிருந்து , ஜனாதிபதி அவர் விருப்பம் போல நியமனம் செய்யலாம்: 
என்பதும் அச்சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது . 


டது . 


12. மத்தியச் சட்ட மன்றம் 


( Congress ) 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பொது நிருவாகத்திற்கும் ஆட் 
சித் துறைக்கும் ஜனாதிபதி பொறுப்பு வகிப்பது போல , நாடு முழு 
தும் அமுல் செய்யக்கூடியசட்டங்களை இயற்றுவது காங்கிரசையே 
சார்ந்தது . இச்சட்டங்கள் , அரசியலமைப்பின் விதிகளுக்கும் நோக் 
கங்களுக்கும் உட்பட்டே செய்யப்பட வேண்டும் . இவைகள் ஜனாதி 
பதியாலும் , அவருக்குக் கீழ் உள்ள இதர பல உத்தியோகஸ்தர் 
களாலும் அமுலாக்கப்படுகின்றன . சட்டமியற்றல் மிக மேலான 
அதிகாரமாகும் . வரம்பிற்குட்பட்ட குடியாட்சிக் கொள்கை யடிப் 
படையில் இவ்வதிகாரம் காங்கிரசுக்குக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
காங்கிரசு இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு விதிகளை மீறுவன 
வாகவோ , புறக்கணிப்பனவாகவோ இருப்பின் , அவற்றைச் செல்லத் 
தக்கன அல்ல என்று தள்ளக்கூடிய அதிகாரம் , தலைமை நீதிமன்றத் 
திற்கும் , இதரக் கூட்டாட்சி நீதிமன்றங்களுக்குமே உரியதாகும் . 


காங்கிரஸ் , இரு சட்டமன்றக் கொள்கைப்படி , மக்கள் பிரதிநிதி 
கள் ஈபை ( House of Representatives ) . மேல்சபை ( Senate ) என் 
னும் இரு பிரிவுகளையுடையது . மக்கள் பிரதிநிதிகள் சபை ஜனத் 
தொகை அடிப்படையிலும் , மேல்சபை கூட்டாட்சித் தத்துவத்தின் 
அடிப்படையிலும் அமைக்கப்பட் டிருக்கின்றன . அமெரிக்கர்கள் , 
பொதுவாகக் குடியாட்சி முறையைப் பின்பற்ற விரும்பினரேயானா 
லும் , தங்களுக்கே யுரிய சில நன்மைகளையும் சலுகைகளையும் விட 
விரும்பவில்லை . ஆகையாலேதான் மக்களைப் பிரதிபலிப்பதாக 
ஒரு மன்றத்தை அமைத்துக்கொண்டு , மற்றதை ராஜ்யங்களைப் பிரதி 
பலிப்பதாக ஏற்படுத்தினர் . இந்த ஏற்பாடு பொருளாதாரச் சமத் 
துவமும் , தன்னம்பிக்கையும் , முன்னேற்றமும் ஏற்பட உதவி செய் 
தது . அதாவது பொருளாதாரத்திலும் , தொழில் துறையிலும் முன் 
னேற்றமடைந்த நாடுகள் ( States ) மற்றவைகளை நசுக்கிவிடாமலும் , 
வேளாண்மையையே நம்பியிருப்பவைகள் மேன்மேலும் வளரவும் , 


47 


மத்தியச் சட்டமன்றம் 


அதே சமயத்தில் மற்றவைகளின் முன்னேற்றத்திற்கு அவை 
முட்டுக்கட்டையாக இல்லாத வகையிலும் மேற்சபைக்கு ஒவ் 
வொரு ராஜ்யமும் இரண்டு அங்கத்தினர்களை அனுப்ப வேண்டு 
மென்பது நிர்ணயிக்கப்பட்டது . இவ்வேற்பாடு , ராஜ்யங்களின் 
சமத்துவத்தையும் அங்கீகரிக்கிறது என்று சொல்லுதல் ' மிகை 
யாகாது . 


மக்கள் பிரதிநிதிகள் சபை ( House of Representatives ) அமைப்பு : 
நாம் முதலில் குறிப்பிட்டவாறு ' குடியாட்சிக்கொள்கை முறையை 
அனுசரித்து இம்மன்றத்தின் உறுப்பினர்கள் மக்கள் தொகை 
அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் . முப்பதாயிரம் மக்க 
ளுக்கு ஒருவர் வீதம் இப்போது 435 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் . 
ஆனால் , முப்பதாயிரத்திற்கும் குறைவாக ஜனத்தொகையுள்ள ராஜ் 
யங்களுள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வோர் உறுப்பினராவது இருக்க 
வேண்டுமென்பது அரசியலமைப்பில் கூறப்பட்டிருக்கிறது . இம் 
மன்றத்திற்குத் தேர்தல் இரண்டாண்டுக் கொருமுறை நடைபெறு 
கிறது . எக்காரணத்தைக் கொண்டும் இத்தேர்தல் ஒத்திப் போடப் 
படுதல் கூடாது . போர் நடக்குங் காலங்களிற்கூடத் தேர்தல் நடை 
பெற்றே தீரும் . தேர்தல் நடத்தப்பட வேண்டிய முறை , நேரம் , 
அங்கத்தினர்களின் தகுதி இவற்றைச் சட்டமன்றமே நிர்ண 
யித்துக் கொள்ளும் . 


அங்கத்தினர்களுக் கிருக்க வேண்டிய தகுதி : அமெரிக்கக் குடி 
கயுரிமை பெற்றவராய் , ஏழாண்டுகட்குக் குறையாத காலத்திற்கு 
அமெரிக்காவிலேயே வாழ்ந்தவராய் , இருபத்தைந்து வயதிற்குக் 
கீழ்ப்படாதவராய் உள்ள எவரும் அங்கத்தினராகத் தேர்ந்தெடுக் 
கப்படலாம் . இவை தவிர கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டிக்கப் 
பட்டவரோ , அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஊதியம் பெறுபவரோ 
அல்லது சித்த சுவாதீனமில்லாதவரோ தேர்ந்தெடுக்கப்படத் தகுதி 
யற்றவராவார் . மக்கள் பிரதிநிதிகள் மன்றத்திற்குப் போட்டியிட 
விரும்பும் ஒவ்வொருவரும் , எத்தொகுதிச் சார்பில் நிற்கிறாரோ , அத் 
தொகுதியில் குடியிருப்பவராகவு மிருக்க வேண்டும் என்பது மற் 
றொரு விதி . 


பிரதிநிதி மன்றத்தின் கூட்டம் : ஆயிரத்துத் தொளாயிரத்து 
முப்பத்து மூன்றாம் ஆண்டுவரை பிரதிநிதிகள் மன்றத்திற்கான தேர் 
தல் நவம்பர் மாதத்திலேயே நடைபெற்றாலும் , அடுத்துவரும் மார்ச்சு 
மாதந்தான் அம் மன்றம் முதன் முதலாகக் கூடியது . அதுவரை 
பழைய மன்றமே சட்டஞ் செய்யுமுரிமை பெற்றிருந்தது . இம்முறை 


48 


அரசியல் அமைப்புகள் 


பல தீமைகளைப் பயந்த காரணத்தால் , இப்போது , அவ்வாண்டுக்குப் 
பிறகு , ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே புதுமன்றம் கூடிச் 
சட்ட மியற்றுகிறது . இது அரசியலமைப்புக்குச் செய்யப்பட்ட இரு 
பதாம் மாற்றத்தினால் சாத்தியமாகிறது . இம்மன்றத்தைக் கூட்டும் 
அதிகாரம் சாதாரணமாக ஜனாதிபதிக்கு இல்லையென்றாலும் , சில 
அவசியமான காலங்களில் விசேஷக் கூட்டம் கூட்ட அதிகாரமுண்டு. 
இம்முறையை அனுஷ்டித்து மேல்மன்றம் சிலசமயங்களில் ஜனாதிபதி 
யால் கூட்டப்படுகிறது . ஆனால் , ஜனாதிபதிக்குச் சட்டமன்றத்தின் 
கூட்டத்தை ஒத்திப்போடவோ , கலைக்கவோ அதிகாரம் இல்லை . 
சபை தன் வேலை முறை விதிகளின்படி கூடிக்கலைகிறது . அவசிய 
மானால் , சட்டமன்றம் தன்னிஷ்டம் போல ஆண்டு முழுவதும் 
வேண்டுமானாலும் கலையாமல் இருக்கலாம் . இங்கு , 1941 ஆம் 
ஆண்டில் 365 நாட்களும் , 1942 ஆம் ஆண்டில் 366 நாட்களும் , 
சபை கலையாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது . இரு மன்றங்களும் 
ஏக காலத்தில் ஒத்திப்போடப்படலாம் . முக்கியமான காலங்களில் 
ஒவ்வொரு சபையும் தனக்குச் சரியென்று தோன்றிய வகையில் 
நடந்துகொள்ளும் . ஒத்திவைப்புப்பற்றி எந்த விதமான திட்டவட்ட 
மான முறையோ அல்லது விதியோ இல்லாததே இதற்குக்காரணம் . 

இம்மன்றத்தின் அதிகாரங்கள் : இம்மன்றம் பொது மக்களின் 
கருத்தைப் பிரதிபலிப்பதால் , ' மக்கட்பிரதிநிதிகள் மன்றம்' என்று 
வழங்கப்படுகிறது , மற்ற நாடுகளிலுள்ள பொதுமக்கள் சபைகளைப் 
போல இதனுடைய அதிகாரங்கள் , மேலெழுந்தவாரியாகப் பார்க் 
கும் போது , செனட்டைவிட ( மேற்சபை ) அதிகமானவை எனத் 
தோன்றும் . இதற்கு முக்கியமான ஒரு காரணம் , நிதி மசோதா 
முதலில் இந்தச் சபையின் பரிசீலனைக்குச் சமர்ப்பிக்கப்படுவதே 
யாகும் . அல்லாமலும் , முக்கியமான இதர மசோதாக்களுங்கூட 
முதலில் இங்குச் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டுப் பரிசீலனை 
முடிந்து , மேல்சபைக்கு அனுப்பப்படுவதும் காரணமாகும் . 

நிதிமசோதாவை முதற்பரிசீலனை செய்யும் உரிமை இருப்பதால் 
மட்டும் இதன் அதிகாரம் மேம்பட்டதாகி ( சிறந்த்தாகி ) விடாது . 
ஏனெனில் , மக்கள் சபையிலிருந்து நிதி மசோதா செனட்டிற்குச் 
சென்றவுடன் , மசோதாவின் எந்தப் பாகத்தையும் திருத்தவோ , 
மாற்றவோ , புதியனவாகச் சில அமிசங்களைச் சேர்க்கவேர் செனட் 
டிற்கு உள்ள அதிகாரம் மக்கள் சபையின் அதிகாரத்திற்கு எந்த 
வகையிலும் குறைந்ததன்று . செனட்டு . இந்த அதிகாரத்தை மிகச் 
சிறந்த முறையில் உபயோகித்து , தன் செல்வாக்கை மேன்மேலும் 
உயர்த்திக்கொள்கிற தென்றே சொல்லலாம் . இதனால் , மக்கள் 
பிரதிநிதிகள் சபை செனட்டைவிடச் சிறப்புடையதன்று என்பது 
தெளிவாகிறதன்றோ! 


மத்தியச் சட்டமன்றம் 


49 


பிரதிநிதி சபையின் உள்ளமைப்பு : இந்தச் சபைக்குத் தலைவர் 
ஒருவர் உண்டு . அவரே சபாநாயகர் . பெரும்பாலும் பெரும் 
பான்மைக்கட்சியின் அபேட்சகரே சபாநாயகராகத் தேர்ந்தெடுக் 
கப்படுவது வழக்கம் . சபாநாயகர் தேர்தலைப் பொறுத்த மட்டில் 
இங்கிலாந்தில் கடைப்பிடிக்கப்படும் முறை பின்பற்றப் படுவ தில்லை . 
சபாநாயகர் , இங்கு நடுவு நிலையில் நின்று சபை நடவடிக்கைகளை 
நடத்த வேண்டுவ தில்லை . ஏனென்றால் , சபாநாயகர் சபையிலுள்ள 
பெரும்பான்மைக் கட்சியின் தலைவராகக் கருதப்படுகிறார் . அம் 
முறையில் அவர் கட்சியின் கொள்கைகளும் , அவற்றினடிப்படை 
யில் வரும் மசோதாக்களும் நிறைவேற ஒத்துழைக்க வேண்டும் . 
இதனால் சில சமயங்களில் சபாநாயகர் , எதிர்க்கட்சிகள் விவாதங் 
களிற் பங்கெடுத்துக் கொண்டு பேச முடியாதபடி விவாதங்களை 
முடித்துவிடுவதும் உண்டு . தம் கட்சி உறுப்பினர்கள் தாம் சொல் 
வதைக் கேட்கமாட்டார்கள் என்று தோன்றினாற்கூட , அவர்களையும் 
பேச முடியாதபடி செய்யக்கூடும் . இவ்வாறு ஆரம்பத்தில் ஒரு 
சாதாரணத் தலைவர் என்ற முறையில் இருந்த சபாநாயகர் , இன் று 
ஒரு சர்வாதிகாரியாய் விளங்குகிறார் . உதாரணமாக , சபையின் பல் 
வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் அவர் தம் விருப் 
பம்போலத்தான் நடப்பார் . 


1910-11 ஆம் ஆண்டுகளில் சபாநாயகரின் இவ் எதேச்சாதி 
கார அதிகாரங்களை எதிர்த்துக் குடியரசு , ஜனநாயகக் கட்சிகளால் 
நடத்தப்பட்ட புரட்சிக்குப் பிறகு , சபாநாயகர் அதிகாரம் முன்பிருந் 
ததுபோல இல்லாவிடினும் , இப்போதும் சபையின் தலைவர் என் 

ற 
ஒரு சிறப்பால் , அவருக்குக் அதிகாரம் இருக்கத்தான் செய்கிறது . 
உதாரணமாக , அவருக்குக் குழுக்களின் உறுப்பினர்களைப் பொறுக் 
கும் அதிகார மில்லாவிட்டாலும் , சபைக் கூட்டங்களுக்குத் தலைமை 
வகிப்பது , விவாதத்தின்போது ஒழுங்கும் அமைதியும் நிலைநாட்டு 
வது , எல்லை கடந்த சச்சரவுகளாலும் குழப்பத்தாலும் சபையின் 
நடவடிக்கைகளை நடத்த முடியாதபோது கூட்டத்தைத் தற்காலிக 
மாக ஒத்திவைப்பது , அல்லது ' அடங்காப்பிடாரி'களை வெளியேற்ற 
உத்தரவிடுவது போன்ற பல அதிகாரங்கள் அவருக்கிருப்பது 
உணரத்தக்கது . 


சபை 


சபாநாயகரே , 

நடவடிக்கைகளைப் பற்றிய விதிகளை 
விளக்குகிறார் . சபையின் பெரும்பான்மை உறுப்பினர்களுக்கு அவர் 
தரும் விளக்கத்தை மாற்றும் அதிகாரமிருந்தாலும் , அது மிக அரிதா 
கவே நடக்கக்கூடியதாகும் . 


50 


அரசியல் அமைப்புகள் 


சபையில் விவாதிக்கப்படும் எந்த விஷயத்தைப் பற்றியும் வாக் 
கெடுப்பு நடத்தல் , சபையின் தீர்மானங்களில் கடைசியாகக் 
கையெழுத்திடுதல் , சபைக்கு ஆலோசனைக்காக உறுப்பினர்களால் 
விரும்பப்படும் விஷயங்களை அறிவித்தல் , சபை பிறப்பிக்கும் உத்த 
ரவுகளை அமுல் செய்தல் ஆகியவைகளும் அவர் செய்ய வேண்டு 
வனவே . மற்ற உறுப்பினர்களைப் போலவே இங்குச் சபாநாயகர் 
விவாதங்களில் தம் கருத்துக்களை எடுத்துச் சொல்லலாம் ; ஆனால் 
குறிப்பிட்ட சமயங்களிலேதான் தம் வாக்கை அளிக்கமுடியும் . 
உதாரணமாக , எத்தரப்பிற்கும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடி 
யாதபடி வாக்கின் முடிவு ஏற்பட்டாலோ , அல்லது குறிப்பிட்ட 
தீர்மானங்கள் பற்றி வாக்குகள் பதிவு செய்யப்படும் போதோதான் 
அவர் வாக்களிக்க முடியும் . 


சபாநாயகருக்கு உதவியாக , சபையின் அலுவல்களைக் கவ 
னிக்க , மற்றச் சட்ட சபைகளிலுள்ளது போல இங்கும் பல அலுவல 
ரிருக்கின்றனர் . 


13. மேல்சபை 


( Senate ) 


இங்கிலாந்தில் ‘ பிரபுக்கள் சபை ' என்றும் , இந்தியாவில் 'ராஜ்ய 
சபை ' என்றும் கூறப்படும் மேல்சபை , அமெரிக்காவில் செனட்டு ' 
என்று வழங்கப்படுகிறது . இச் சபை கூட்டாட்சித் தத்துவத்தின் 
சின்னமாய்த் திகழ்கிறதென்றால் அது முற்றிலும் உண்மையே . இம் 
மன்றத்திற்கு , அமெரிக்கக் பட்டாட்சியிலுள்ள ஒவ்வோர் அங்க 
நாடும் , அளவில் சிறியதாய் அல்லது பெரியதாய் இருந்தாலும் , சம 
எண்ணிக்கை உறுப்பினர்களை அனுப்பும் . 


. 


அமைப்பு : இப்போது அமெரிக்கக் கூட்டாட்சியில் ஐம்பது 
அங்க நாடுகளிருக்கின்றன . ஓர் அங்க நாட்டிற்கு இரண்டு பிரதிநிதி 
கள் வீதம் மொத்தம் நூறு பேர் இருக்கின்றனர் . செனட்டு நிரந்தர 
மானது . ஆனால் , செனட்டர்களில் மூன்றிலொரு பகுதியினர் இரண் 
டாண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர் . இதனால் பெறப் 
படுவது யாதெனில் , 'செனட்டு எப்போதும் இருக்கின்றது . அது 
கலைக்கப்படுவ தில்லை . ஆனால் , செனட்டர்கள் புதியவர்களாக 
வந்து கொண்டிருப்பார்கள் ,' என்பதே . ஒரு முறை பதவி வகித்த 
வர்கள் , மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்ந் 
தெடுக்கப்படலாம் . 


11 


இதனால் , அறிவாற்றல் மிக்க செல்வாக்குள்ளவர்கள் தொடர்ச் 
சியாகப் பதினெட்டு அல்லது இருபத்தோராண்டுகள் கூடச் 
செனட்டர்களாய் இருக்க முடிகிறது . இவர்கள் சட்டசபை அலு 
வல்களில் சிறந்த அறிவும் அனுபவமும் அடைகிறார்கள் . ஆகை 
* யால் , இவர்களது கருத்துக்குச் சிறந்த மதிப்புத் தரப்படுகிறது . 
இதுவுமன்றி , இவர்கள் ராஜ்யங்களின் பிரதிநிதிகள் என்பது 
உண்மையேயானாலும் , நாட்டின் பிரதிநிதிகள் என்றே எண்ணிச் 
செயலாற்றுவதால் ஒற்றுமையாக நாட்டு முன்னேற்றத்திற்கு 
வழிகோலுகின்றார்கள் . 


52 


அரசியல் அமைப்புகள் 


செனட்டு உறுப்பினர்கள் எந்த ராஜ்யத்திற்காகத் தேர்ந்தெடுக் 
கப்படுகிறார்களோ , அங்கேயே வாழ்பவர்களாய் இருக்க வேண்டும் . 
முப்பது வயதிற்குக் குறையாமலும் , ஒன்பதாண்டுகள் அமெரிக்கா 
வில் வாழ்ந்தவராகவும் , குடியுரிமை பெற்றவராகவும் இருக்கவேண் 
டும் . மற்றப்படி மக்கள்சபைப் பிரதிநிதிகளுக்குக் கூறப்பட்ட தகுதி 
கள் , தேர்தலில் கடைப்பிடிக்கப்படும் முறையே இங்கும் பின்பற்றப் 
படுகின்றன . 


செனட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை : அரசியலமைப்பு 
விதிகளின்படி , முதலில் செனட்டர்கள் , ராஜ்யங்களின் சட்ட மன் 
றங்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் . சட்ட மன்றங்களே 
செனட்டர்களைத் தேர்ந்தெடுத்தால் , தகுதியும் திறமையும் உடைய 
வர்களே செனட்டர்களாக முடியும் என்பதும் , சம்பந்தப்பட்ட ராஜ்ய 
அரசாங்கங்கள் , மத்திய அரசாங்கத்திடம் தாங்கள் ஆரம்பத்தில் 
காட்டிவந்த நம்பிக்கையின்மையொழிந்து , ஒற்றுமை ஏற்பட வழி 
யுண்டாகும் என்பதுமே அவ்விதிகள் கொள்ளப்பட்டதன் காரணங் 
களாகும் . எதிர்பார்த்த இந்த உயர்ந்த நோக்கங்களுக்குத் தீமையே 
பரிசாகக் கிடைத்தது . காரணம் , அரசியற்கட்சிகளும், தனிமனிதர் 
களும் தங்கள் சொந்த இலாபத்திற்காகவோ செல்வாக்கிற்காகவோ 
இந்த முறையைக் 

கையாண்டார்கள் . சட்டமன்றங்களில் உறுப் 
பினர்கள் குறைவாகவே இருப்பார்கள் . அரசியற்கட்சிகள் , கட்சிக் 
கட்டுப்பாடுகளைப் பயன்படுத்திக்கொண்டு , தங்களால் பொறுக்கப் 
பட்டவர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றன . தனிமனிதர் 
கள் செல்வந்தர்களானால் , தங்கள் பணபலத்தால் செனட்டர்க 
ளானார்கள் . இவ்வாறு ஏற்பட்ட பல சூழ்நிலைகளால் சில ராஜ்யங் 
களின் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட முடியாமல் , அவற்றின் 
இடங்கள் செனட்டில் காலியாய்க்கூட இருக்க நேரிட்டது . 
1890 ஆம் ஆண்டு முதல் 1912 ஆம் ஆண்டுவரையில் கிட்ட 
தட்டப் 

பதினொரு ராஜ்யங்களுக்கு முழுப் பிரதிநிதித்துவம் 
செனட்டில் இல்லை . 1901 ஆம் ஆண்டு , டெலாவேர் ( Delaware ) 
ராஜ்யத்தால் ஒரு பிரதிநிதியைக்கூட அனுப்ப இயல வில்லையென் 
பது இங்குக் குறிப்பிடத் தக்கது . இக் கொடிய முறை , 1913 ஆம் 
ஆண்டில் அரசியலமைப்பிற்குக் கொண்டு வரப்பட்ட 17 ஆம் 
மாற்றப்படி ஒழிக்கப்பட்டது . இம் மாற்றத்தின்படி செனட்டர் - 
இருவரும் மக்களாலேயே ஆறு ஆண்டுகளுக்குத் தேர்ந்தெடுக்கப் 
பட்டனர் . கீழ்ச்சபை உறுப்பினர்களைத் தேர்ந்தெடுக்கத் தகுதி 
பெற்ற வாக்காளர்களே செனட்டர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டு 
மென்பது விதிக்கப்பட்டது . தவிர்க்க முடியாத காரணங்களால் 
இடைக்காலத்தில் செனட்டில் ஏற்படும் காலியிடங்களுக்குப் புதிய 


மேல்சபை 


53 


வர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கும்வரை , சம்பந்தப்பட்ட ராஜ்ய 
கவர்னர்களே நியமிக்கலாம் என்றும் வழி செய்யப்பட்டது . 

செனட்டுத் தலைவர் : உதவி ஜனாதிபதி செனட்டுக் கூட்டத்திற் 
குத் தலைமைவகிப்பார் . அவர் செனட்டின் உறுப்பினரல்லர் : 
செனட்டில் பெரும்பான்மையாயுள்ள அரசியற்கட்சியைச் சேர்ந்தவ 
ராய் இருப்பார் என்பதும் நிச்சயமில்லை . மக்கள் கட்சியைச் சேர்ந்த 
வர்கள் பெரும்பான்மையாய் இருந்தாலும் , குடியரசுக்கட்சியைச் 
சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாய் இருந்தாலும் , குடியரசுக் கட்சி 
யைச் சேர்ந்தவர் உதவி ஜனாதிபதியாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டால் , 
அவரே செனட்டிற்குத் தலைமைவகித்துக் கூட்டங்களை நடத்துவார் . 
இதனால் , அவர் செனட்டின் தலைவர் அல்லர் என்பது தெளிவு . 
அவர் செனட்டுக் கமிட்டிக்கு உறுப்பினர்களை நியமிக்க இயலாது . 
அவர் வாக்கெடுப்பினால் எத்தரப்பினருக்கும் வெற்றி தோல்வி 
கிடைக்காதவாறு இருக்கும் சமயங்களிலேதான் தம் வாக்கை யளிக் 
கலாம் . சபை நடவடிக்கைகளில் அவர் நடுவுநிலைமை பிறழாது 
நடந்துகொள்ள வேண்டுவது முறை . அவர் செனட்டின் தலைவர் 
என்று கருதப்படுவதில்லை . ஜனாதிபதி பதவி காலியாகும் போது 
உதவி ஜனாதிபதி யே ஜனாதிபதியாவார் . அப்போது , செனட்டர்கள் 
தங்களுள் ஒருவரைத் தலைவராகத் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் . 
இத்தாற்காலிகத் தலை வர் , செனட்டில் பெரும்பான்மையாய் இருக் 
கும் கட்சியைச் சேர்ந்தவராய் இருப்பாராதலால் , இவர் மிகவும் 
சக்தி வாய்ந்தவராய் இருப்பார் . இவருக்கு எல்லாப் பிரச்சினை 
களிலும் ஓட்டளிக்கும் உரிமையுன்டு . 

செனட்டிற்கும் மக்கள் சபைக்கும் ஒரு வித்தியாசமுண்டு . ஓர் 
உறுப்பினர் , செனட்டில் , எந்த ஒரு பொருள் பற்றியும் எவ்வளவு 
நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் . மக்கள் 

சபையில் 

அது 
முடியாது . அங்கு உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட 
யறைக்குள் பேச்சை முடித்துவிட வேண்டும் . இம்மாதிரி பேசும் 
நேரம் பற்றிச் செனட்டில் தடையில்லாததால் சிலருக்குப் பிடிக்காத 
மசோதாக்கள் பற்றிய 

பற்றிய ஆலோசனையை உறுப்பினர்கள் பேசியே 
தீர்த்து முடிகிறது . உதாரணமாக , 

1953 ஆம் 

ஆண்டில் 
செனட்டர் வெயின் மோர்சு ( Wayne Morse ) என்பவர் சுமார் 
22 மணி நேரம் தொடர்ச்சியாகப் பேசினார் . இம்முறை , மசோ 
தாக்கள் நிறைவேற்றத்தைத் தடைப்படுத்துவதை உணர்ந்து .. 
செனட்டு புதுவிதி யொன்றை ஏற்படுத்தியது . அதன்படி மூன்றி 
லிரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஒப்புதலின்பேரில் ஒரு செனட்டர் 
உயர்ந்தபட்சம் , ஒரு மணி நேரந்தான் பேசலாம் . அது முதல் 
காலங்கடத்தும் ' இம்முறை ஓர் அரிய நிகழ்ச்சியாகத்தான் 
பின்பற்றப்படுகிறது . 


காலவரை 


54 


அரசியல் அமைப்புகள் 


செனட்டின் சிறப்பு அதிகாரங்கள் : சட்ட ஆக்கம் காங்கிரசைப் 
பொறுத்தது என்பதை முன்பே குறிப்பிட்டோம் . சாதாரண மசோ 
தாக்களைப் பொறுத்த வரையில் இரு சபைகளுக்கும் மற்ற நாடுகளி 
லுள்ளதைப் போன்றே இங்கும் சம அதிகாரங்கள் உண்டு. நிதி 
மசோதாக்களிற்கூடச் செனட்டு உலகத்து மற்ற மேற்சபைகளைக் 
காட்டிலும் சிறப்பதிகாரங்களைப் பெற்றிருக்கிறதெனலாம் . இதனால் , 
இம்மன்றத்தின் செல்வாக்கு ஈடு இணையற்றதாகும் . அப்படி என்ன 
சிறப்பதிகாரங்கள் இச்சபைக்கு இருக்கின்றன என்பதைப் பார்ப் 
போம் . 


சாதாரண மசோதாக்கள் அல்லாத நிதி மசோதாக்கள் முதலில் 
செனட்டில் பிரேரேபிக்கப்பட முடியாது . மக்கள் சபைக்கே அந்த 
உரிமையுண்டு . ஆனால் , நிதி மசோதாவை தன் விருப்பப்படி மாற் 
றவோ , திருத்தவோ இதற்கு அதிகாரமிருக்கிறது . இதன்படி , நிதி 
மசோதாவைத் தன் கருத்திற்கு ஏற்ப மாற்றி மக்கள் சபைக்கு 
அனுப்புவதால் , இதன் சிறப்பு மேன்மேலும் வளருகிறது!. இதை 
வலியுறுத்திக் கூறுவது போல அமைந்துள்ளது பேராசிரியர் பைனர் 
( Prof. Finer ) என்பார் கூறியிருப்பது : ' நிதி மசோதாக்கள் முதலில் 
மக்கள் சபையிலேயே சமர்ப்பிக்கப்பட்டாலும் , மேல்சபையின் 
ஆலோசனைக்கு அவை வரும்போது , அவற்றின் எந்த அமிசத்தையும் 
மாற்றும் உரிமை மேல்சபைக் குண்டு . தன் கருத்தைக் கீழ்ச்சபை 
ஏற்றுக்கொண்டே யாகவேண்டும் என்ற நிலைக்கு இந்த அதிகாரத் 
தைச் செனட்டுப் பயன்படுத்திக் கொள்வதால் , கீழ்ச்சபையைவிட 
அதிக அதிகாரம் உடையதாய் விளங்குகிறது .' என்று அவர் கூறு 
கிறார் . இங்ஙனம் சிறப்பு அதிகாரமுடைய மேல்சபை அமெரிக்கா 
ஒன்றினைத் தவிர இந்தியாவிலோ , இங்கிலாந்திலோ அல்லது 
வேறு எந்த நாட்டிலோ காண முடியாத ஒரு விந்தையேயாகும் . 


இரண்டாவது', செனட்டின் சம்மதமில்லாமல் ஜனாதிபதி சில 
காரியங்களைச் செய்ய முடியாதென்பது . உதாரணமாக , உயர்ந்த 
பதவிகளுக்கு - குறிப்பாகத் தூதுவர்கள் , மந்திரிகள் முதலியோரை 
நியமிக்குமுன் செனட்டின் சம்மதம் பெற்றே செய்ய வேண்டும் . 
முன்கூட்டிச் செனட்டின் சம்மதம் பெற முடியாவிட்டால் , பிறகா 
வது செனட்டின் அங்கீகாரத்தைப் பெற வேண்டும் . இப்போதெல் 
லாம் செனட்டின் சம்மதம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் 
ஜனாதிபதி நியமனம் செய்துவிடுவார் . பிறகு செனட்டு அதை 
ஆமோதிக்கும் . உதாரணமாக , ஜனாதிபதி கென்னடி பேராசிரியர் 
கால் பிரெய்த் என்பவரை அமெரிக்கத் தூதராக . இந்தியாவில் 
நியமித்தார் . அவருடைய நியமனத்தைச் செனட்டின் வெளி 
விவகாரக் குழு பிறகே ஊர்ஜிதம் செய்தது . இங்ஙனமே , ராஜ்யங் 


மேல்சபை 


55 


களில் பணியாற்ற வேண்டிய கூட்டாட்சிப் பணியாளர்களை நியமிப் 
பதற்குமுன் , சம்பந்தப்பட்ட ராஜ்யங்களைச் சேர்ந்த செனட்டர்களைக் 
கலந்து ஆலோசித்து ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் . அல்லாவிட் 
டால் , ஜனாதிபதி செய்த நியமனமொன்றை செனட்டு தனக்கு 
விருப்பமில்லாவிட்டால் நிராகரித்துவிடும் அபாயமுண்டு . உதா 
ரணமாக , இம் முறையை விரும்பாத ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டு 1938 - ல் 
வர்ஜீனியா ராஜ்யத்தின் பெடரல் நீதிமன்றத்திற்குச் சம்பந்தப்பட்ட 
செனட்டர்களைக் கலந்தாலோசியாமலே ஒருவரை நியமனம் செய் 
தார் . இதை விரும்பாத கார்ட்டர் கிளாசு ( Carter Glass ) என்னும் 
செனட்டர் , தம் சகாக்களின் உதவி கொண்டுச் செனட்டு அந்த நிய 
மனத்தை ஆமோதிக்காதபடி செய்துவிட்டார் . இதில் கவனிக்க 
வேண்டுவது என்னவென்றால் , ஆறு செனட்டர்களே ஜனாதிபதியை 
ஆதரித்தார்கள் என்பது . செனட்டர் கார்ட்டரும் அவருடைய 
தோழர்களுங்கூட ஜனாதிபதியைப்போல மக்கள் கட்சியைச் சேர்ந்த 
வர்களே யாவார்கள் என்பதும் இங்கு நோக்கத்தக்கது . 


மூன்றாவதாக , பிற நாடுகளோடு அமெரிக்காவின் சார்பாக , 
ஜனாதிபதி செய்து கொள்ளும் எந்த உடன்படிக்கையையும் செனட் 
டின் ஆலோசனை அல்லது சம்மதத்தின் பேரிலேதான் செய்து 
கொள்ளலாம் . செனட்டின் ஒப்புதலில்லாத எந்த உடன்படிக்கை 
அல்லது ஒப்பந்தங்களையும் சட்டபூர்வமாக நடைமுறையில் நிறை 
வேற்றமுடியாது . ஜனாதிபதி செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள் 
பெரும்பாலும் செனட்டால் நிராகரிக்கப்படுவ தில்லை யென்றாலும் , 
சிற்சில சமயங்களில் ஆமோதிப்புக் கிடைக்காமலும் போகலாம் . 
மேலும் , மூன்றிலிரண்டு பெரும்பான்மை அதற்குச் செனட்டில் 
தேவைப்படுகிறது என்பதும் இங்குக் கருதத்தக்கது . செனட்டின் 
சம்மதம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் , முதலாம் உலகப் 
பெரும்போர் முடிவுற்றதும் ஜனாதிபதி . வில்சன் அமெரிக்காவின் 
சார்பில் வர்சேல்சு சமாதான உடன்படிக்கையையும் உலக நாடுகளின் 
கழக நிறுவனத்தையும் ( Covenant of League of Nations ) ஒப்புக் 
கொண்டார் . உண்மையில் வில்ஸனுடைய 14 அமிசக்கொள்கைப் 
படிதான் ' உலக நாடுகளின் கழகம் ' ( The League of Nations ) 
தோன்றியது எனலாம் . ஆனால் , செனட்டு வில்சனின் ஒப்பந் 
தத்தை நிராகரித்து விட்டது . அமெரிக்கா அதில் ஓர் உறுப்பாகச் 
சேர முடியவில்லை . அமெரிக்க மக்களுள் பெரும்பாலாரின் சம்மதம் 

நாடுகளின் கழக'த்தை ஆதரிப்பதாகவும் , ஜனாதிபதி 
வில்ஸனைப் பாராட்டுவதாகவு மிருந்திருக்கலாம் . செனட்டு , பொது 
மக்கள் கருத்தை யொட்டியேதான் தன் முடிவை அளிக்க வேண்டு 
மென்ற நியதி எதுவுமில்லாததால் , அது அப்போது அவ்வாறு 


உலக 


58 


அரசியல் அமைப்புகள் 


செய்தது . எனவே , இதனாலும் செனட்டு அதிக அதிகாரம் உடைய 
தென்பது புலனாகிறது . லாஸ்கி ( Laski ) என்னும் பேரறிஞர் 
' அமெரிக்க ஜனாதிபதி ' என்னும் தம் அரிய நூலில் செனட்டின் இவ் 
வதிகாரத்தைப் பற்றி எழுதும்போது அமெரிக்கச் செனட்டு வெளிப் 
விவகாரங்களில் பெற்றுள்ள இவ்வளவு அதிகாரங்களும் செல்வாக் 
கும் உலகத்தில் வேறு எந்தச் சட்டசபையும் பெற்றில்லை ' என்று 
குறிப்பிடுகிறார் . 


கடைசியாக , தேசத்துரோக நடவடிக்கைகளின் கீழ்வரும் வழக் 
குகளை ( Cases under Impcachment ) விசாரித்துத் தீர்ப்புச் சொல் 
லும் நீதிமன்றமாகவும் செனட்டு விளங்குகிறது . அரசியலமைப்புச் 
சட்டப்படி ஜனாதிபதி , உதவி ஜனாதிபதி , மற்ற உயர் அதிகாரிகள் 
மீது கொண்டுவரப்படும் தேசத் துரோக , இலஞ்ச ஊழல் வழக்கு 
களை மக்கள் பிரதிநிதிகள் சபையின் முன்' கொண்டு வரும்போது 
அது விசாரணை செய்து , குற்றம் நிரூபிக்கப்பட்டால் , அவர்களைப் 
பதவியிலிருந்து விலக்கும் . ஜனாதிபதிமேல் இதுமாதிரி வழக்குகள் 
கொண்டு வரப்பட்டால் , தலைமை நீதிமன்றத் தலைமை நீதிபதியே 
செனட்டிற்குத் தலைமை வகிப்பார் . 


மேற்கூறப்பட்ட தேசத் துரோகக் ( Impeachment ) குற்றச் 
சாட்டு மிகச் சாதாரணமான தன்று . ஏனென்றால் , இம்முறை நூறு 
டன் எடையுள்ள துப்பாக்கியொன்றைப் போன்றது . இதை நிலைக் 
குக் கொண்டு வர மிகச் சிக்கலான சில கருவிகள் தேவைப்படும் . 
இது மாத்திரமல்லாமல் , இதை இயக்குவதற்கு மிக அதிகமான 
மருந்தும் , சுடுவதற்கு மிகப்பெரிய குறியும் தேவைப்படும் ,'' என்று 
பிரைசு ( Bryce ) என்னும் அறிஞர் கூறியுள்ளார் . இம்மாதிரி வழக்கு 
களில் பன்னிரண்டு தடவைகளில் செனட்டு நீதிமன்றமாகப் பணி 
யாற்றியிருக்கிறது ; நான்கு வழக்குகளில் குற்றம் செய்யப்பட்டதா 
கத் தீர்ப்பளித்திருக்கிறது . இவ் வழக்குகளில் மிகவும் பிரசித்தி பெற் 
றது ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜான்ஸன்மேல் 1868 ஆம் ஆண்டில் நடை 
பெற்றதாகும் . ஆனால் , அவர் தண்டனையி லிருந்து காப்பாற்றப்பட் 
டார் என்பது மிகையாகாது . ஒரு வாக்குப் பெரும்பான்மையுடன் . 
அவர்மேல் எழுந்த வழக்கைக் குற்றம் நிருபிக்கப்படவில்லை யென்று 
செனட்டு தள்ளியது . 


இதர காரணங்கள் : சிறியவை என்று கூறக்கூடிய உலகத்தி 
லுள்ள மேல்சபைகளுள் இதுவுமொன்று . நூறு உறுப்பினரே இதிலுள் 
ளனர் என்பதை நாம் முன்னரே கண்டோம் . இது இங்கிலாந்தின் 
பிரபுக்கள் சபையைவிடப் பன்மடங்கு சிறியது . அங்கு நடைபெறு 


மேல்சபை 


57 


வது போல அல்லாமல் , இங்குச் சபை நடவடிக்கைகளில் உறுப்பி 
னர் பேரார்வம் காட்டுகின்றனர் . குறைந்த அளவு உறுப்பினர்களே 
யிருப்பதால் , ஒவ்வொருவருக்கும் பேசச் சந்தர்ப்பம் கிடைக்கிறது . 
இவர்கள் சுறுசுறுப்பாகவும் கூட்டுறவு மனப்பான்மையுடனும் தங்கள் 
கடமைகளைச் செய்வதால் , வேற்றுமைகள் குறைய வாய்ப்பு ஏற்படு 
வதுடன் பயனுடைய காரியங்களை ஆற்ற இயலுகிறது . நிருவாகத் 
துறை - அதிலும் சிறப்பாக ஜனாதிபதி - செனட்டுடன் சில முக்கிய 
மான காரியங்களில் பிணைக்கப்பட்டிருப்பதாலும் , மக்கள் பிரதிநிதி 
கள் 

சபைக்கு இதில் பங்கில்லாததாலும் , செனட்டு பொறுப் 
புடையதாய் இருக்கிறது . செனட்டர்கள் திறமைசாலிகளாய் இருப் 
பதற்குக் காரணம் , பல ஆண்டுகள் செனட்டில் அங்கம் வகிக்க 
வாய்ப்பிருப்பதும் , பெரிய வாக்காளர் தொகுதிகளால் ( ராஜ்யமே 
தொகுதி ) தேர்ந்தெடுக்கப்படுவதால் பணம் மட்டுமன்றி , அறிவு 
ஆற்றலும் உடையவர்களே தேர்ந்தெடுக்கப்படுவதும் பிறவு 
மாகும் . பிரதிநிதிகள் சபைக்கும் செனட்டிற்கும் எந்த ஒரு மசோதா 
மீதேனும் கருத்து வேற்றுமை உண்டாகி அது தீர்க்க முடியாதபடி 
பிளவு முற்றினால் , அதற்கு வழிவகைகள் காண இரு சபைகளாலும் 
நியமிக்கப்படும் குழுக்களில் செனட்டர்கள் வல்லமையுடனும் தர்க்க 
ரீதியாகவும் பேசித் தங்கள் கொள்கைகளை நிலைநாட்டிக் கொள்வது . 
அதன் சிறப்பை உயர்த்திக் காட்டுவதோடன்றி , மக்கள் சபைக்கு 
' வழிகாட்டியாகவுமிருக்கிறது . லூசு ( Luce ) என்பாரும் தாம் 
எழுதியுள்ள 'சட்டசபைகள்' ( Legislative Assemblies ) என்னும் நூலில் 
இக் கருத்தை வலியுறுத்திக் கூறியுள்ளார் . 


செனட்டின் சிறப்பைப்பற்றிக் கூறும் போது பிரைசு என்பார் , 
' அரசியலமைப்பு வகுத்த மேதைகளின் சிறந்த படைப்பு இது . ' 
என்றும் ; மேரியட்டு என்பார் , ' இங்கிலாந்து பெருமக்கள் சபையி 
னும் சுவை மிக உடையது .' என்றும் , ' இதன் ஒவ்வோர் உறுப்பும் 
அரசியலமைப்பு எழுதிய அறிஞர்களின் எண்ணங்களையும் முயற்சி 
களையும் பறைசாற்றும் பளிங்கென விளங்குவது . ' என்றும் கூறியுள் 
ளனர் . 


14. இரு சபைகளுக்கும் 
பொதுவான அதிகாரங்கள் 


செனட்டும் மக்கள் பிரதிநிதிகள் சபையும் சேர்ந்து காங்கிரசு 
என்று அமெரிக்காவில் வழங்கப்படுவதையும் , அவற்றுள் ஒவ்வொன் 
றின் அமைப்பு அதிகாரங்கள் முதலான பலவற்றையும் முன் அத்தியா 
யங்களில் பார்த்தோம் . இவ்வத்தியாயத்தில் இவ்விரு மன்றங்களுக் 
கும் ( Congress ) பொதுவான சில அதிகாரங்களைப் பற்றிப் பார்ப் 
போம் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பொது நிருவாகத்திற்குக் 
காங்கிரசு ஒன்றே சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது என் 
பதைக் கண்டோம் . இதையன்றிக் குறிப்பதிகாரக் கொள்கை அடிப் 
படையில் எழுகின்ற சில அதிகாரங்களையும் இது செலுத்துகிறது . 
அதிகாரப் பிரிவினைக் கொள்கை முழுக்க முழுக்கக் கடைப்பிடிப்பதா 
னால் , சட்டமன்றம் சட்டமியற்றுவதைத் தவிர வேறெந்த அதிகாரத் 
தையும் செலுத்த வல்லதன்று . ஆனால் , சட்டமியற்றலைப் போன்ற 
சிறப்புடைய இதர அதிகாரங்களையும் - அதாவது சமநிலைத் தடை 
யீட்டுக் கொள்கை யடிப்படையிலே தான் செலுத்தக் கூடியவை 
என்று நினைக்கும் அதிகாரங்களையும் செலுத்துகின்றது . அவை 
பின் வருமாறு : 


முதலாவது , அரசியலமைப்புச் சட்டத்தைத் திருத்துவது 
அல்லது அதற்கு விளக்கந் தருவது கூறத்தக்கதாகும் . அரசிய 
லமைப்பைத் திருத்தப் பல முறைகள் கூறப்பட்டிருந்தாலும் , சட்ட 
மன்றத்தின் முறையே , அதாவது சட்டமன்றத்தால் மாற்றக்கூடிய 
முறையே பின்பற்றப்படுகிறது . சட்டமன்ற மியற்றும் சட்டங்களை 
மாற்றி யமைத்துக் கொள்ளும் உரிமை அதற்கே யுண்டு . இதனால் , 
அரசியலமைப்புச் சட்டம் உயிருள்ள அரசியற் காவியமாய் வளர் 


கிறது . 


இரண்டாவது , 

ஜனாதிபதி , உதவி ஜனாதிபதி , காங்கிரசு 
உறுப்பினர்கள் ஆகியவர்கள் தேர்தலைப் பற்றியது . ஜனாதிபதியோ , 


இரு சபைகளுக்கும் பொதுவான அதிகாரங்கள் 


59 


உதவி ஜனாதிபதியோ அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள விதிமுறை 
கள்படி குறித்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட முடியாவிட்டால் , 
காங்கிரசு இயற்றும் சட்ட திட்டங்களுக் குட்பட்டேதான் அப் 
பதவிகளைப் பூர்த்தி செய்யலாம் . இங்ஙனமே 

காங்கிரசு தன் 
அமைப்பு எவ்வாறிருக்க வேண்டும் என்பதையும் , உறுப்பினர் 
களுக்கு இருக்க வேண்டிய தகுதி , அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டிய முறை , காலம் இவற்றையும் , தான் இயற்றும் சட்ட 
மூலமாக விதிக்கவோ ஒழுங்குபடுத்தவோ முடியும் . குறிப்பாகச் 
சொல்ல வேண்டுமானால் , செனட்டுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் 
சபைக்கும் தத்தம் அமைப்பு , உறுப்பினர்களின் யோக்கியதாமிசங் 
கள் பற்றி மற்றதன் குறுக்க்டு இல்லாமல் செய்து கொள்ள உரிமை 
யுண்டு எனலாம் . உதாரணமாக , மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ஒருவரை , செனட்டோ- மக்கள் பிரதிநிதிகள் சபையோ , அவர் , 
சில விதி நடைமுறை பற்றிய தன் சட்டங்களைத் திருப்தி செய் 
பவராக இல்லையென்று கூறி , அவர் 

கூறி , அவர் சபையில் உட்காராதபடி 
தடுத்துவிடலாம் . 


மூன்றாவது , உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்கள் , உயர் 
பதவிக்களுக்கு நியமனம் செய்தல் பற்றியதாகும் . செனட்டின் சிறப் 
பதிகாரங்கள் பற்றிக் கூறும்போது அதற்கு இவ் வதிகாரங்களை 
ஜனாதிபதியுடன் பகிர்ந்து கொள்ள உரிமையிருப்பதாகக் கூறினோம் . 
உள்நாட்டில் பணியாற்ற வேண்டிய கூட்டாட்சிப் பணியாளர்கன 
நியமனம் செய்யுமுன் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட ராஜ்யங்களிலிருந்து 
வரும் செனட்டர்களைக் கலந்தாலோசித்த பிறகே செய்தல் மரபு 
என்பதும் கண்டோம் . அங்ஙனம் , ஜனாதிபதி எந்தக் கட்சியைச் 
சேர்ந்தவரோ , அந்தக் கட்சியைச் சேர்ந்த செனட்டர்கள் சில ராஜ் 
யங்களிலிருந்து இல்லாவிட்டால் , மக்கள் பிரதிநிதி சபையிலுள்ள 
அந்த ராஜ்யத்துப் பிரதிநிதிகளைக் கலந்து கொண்டு செய்யும் 
வழக்கம் இப்போது சில சமயங்களில் பின்பற்றப்படுகிறது . சட்ட 
மன்றம் பொதுவாக உலக விவகாரங்களிலும் , அவற்றில் அமெரிக் 
காவின் பங்கு என்ன என்பதிலும் அக்கறை காட்டுகிறது . இவ் 
உண்மை ஜனாதிபதி சட்டமன்றத்திற்கு அனுப்பும் ' செய்தி'யில் 
அடங்கியிருக்கும் கருத்துக்களைப் பார்த்தாலே விளங்கும் . பிற 
நாடுகளுக்கு அமெரிக்கா செய்யும் பொருளாதார இராணுவ உதவி , 
அந்த நாடுகள் அமெரிக்காவுடன் செய்துகொள்ளும் ஒப்பந்தத்தைப் 
பொறுத்துச் செய்யப்பட்டு வந்தது . இன்று சட்டமன்றத்தின் 
சட்டம் இல்லாமல் அவ்வுதவிகள் செய்யப்பட முடியாது . ஜனாதிபதி 
கேட்டுக்கொள்ளும் உதவியின் அளவைக் குறைக்கவோ , 
கூட்டவோ சட்டமன்றத்திற்கு அதிகாரமிருக் கிறது . 


180 


அரசியல் அமைப்புகள் 


நான்காவது , சட்டமன்றத்தின் ஒவ்வோர் அங்கமும் , தன் 
உறுப்பினர்களின் நடத்தையைப்பற்றித் தானே விசாரித்துத் தண் 
டனை கொடுக்கலாமே யல்லாமல் , வேறு யாருக்கும் அந்த உரிமை 
இல்லை . இதைத் தவிர , சட்டமன்றங்களின் போக்கைக் கண்டிக் 
-கவோ , அவற்றின் மேல் எதிர் அல்லது அவதூறு பிரசாரம் செய் 
--யவோ எவருக்கும் உரிமை இல்லை . அப்படிப் பேசுபவர்களைத் தம் 
முன் தோன்றுமாறு கட்டளையிடவும் , விசாரித்துத் தக்க தண்டனை 
விதிக்கவும்' அவற்றுக்கு அதிகாரமிருக்கிறது . சட்ட மியற்றுவதற் 
காகவோ , அல்லது வேறு விஷயங்கள் பற்றிக் கருத்தறிவதற் 
காகவோ , எவரையும் தம்முன் ஆஜராக வேண்டுமென்று கட்டளை 
பிறப்பிக்கலாம் . 


-- 


கடை 


ஐந்தாவது , சட்டமன்றம் ஆட்சித் துறைகளை ஏற்படுத்தும் 
அதிகாரமுடைய தாதலால் , அவற்றின் வேலைமுறைகள் , சாதனைகள் 
தோல்விகள் பற்றி அது அறிந்து கொள்வதோடு அவற்றில் பணி 
யாற்றும் ஊழியர்களைக் கண்காணிக்கவும் செய்கிறது . 
சியாக ஆட்சித் துறைகளின் வேலைகளை மேற்பார்வையிட்டு , 
தேவையான மாறுதல்களையும் முன்னேற்றத்திற்கான யோசனைகளை 
யும் கூறக் குழுக்களையும் நியமிக்கிறது . 

சட்டப் பணிகள் : சட்டமன்றத்தின் முதன்மைப் பணி சட்ட 
மியற்றுதல் . அரசியலமைப்பு , சட்டமன்றம் எவ்வெத்துறைகளில் 
சட்டமியற்றலாம் , எவ்வெவற்றில் இயற்ற முடியாதென்றெல்லாம் 
கூறுகிறது . சட்டமன்றத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் வரம் 
புக்குட்பட்ட அரசாங்கக் கோட்பாட்டை யொட்டியனவேயாகும் . 
".எனவே , காங்கிரசு அதற்கெனத் திட்டவட்டமாக ஒதுக்கப்பட் 
டுள்ள துறைகளிலும் , இல்லையெனத் தெளிவாகக் கூறப்படாமல் 
இருக்கும் வகைகளிலும் சட்டம் செய்யலாம் . காங்கிரசுக்கு இல்லை 
யெனச் சந்தேகமறக் கூறப்படாமல் இருக்கும் துறைகளில் , அது 
செய்யும் சட்டங்கள் குறிப்பதிகாரக் கொள்கை விளக்கத்தால் 
பெறப்படுபவை . 

குறிப்பதிகாரக் கொள்கை வழி அதிகாரங்கள் : அரசியலமைப்பு , 
- காங்கிரசு சட்டமியற்றக் கூடிய துறைகளைத் தொகுத்துக் கூறிய 
தோடு , அது இயற்றும் சட்டங்களை நிறைவேற்ற அவசியமான இதர 
சட்டங்களையும் செய்யலாம் என்று கூறுவதைத்தான் குறிப்பதி 
காரக் கொள்கை வழி எழும் அதிகாரமென்று விளக்குகின்றனர் . 
சான்றாக , காங்கிரசுக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாங்கு ' 
( The Bank of the U. S. ) ஏற்படுத்த நேரிடையாக அதிகாரம் 
இல்லை . ஆனால் , கடன் வாங்கவும் கொடுக்கவும் காங்கிரசுக்குள்ள 
அதிகாரத்தில் ' இந்த பாங்கு ஏற்படுத்தக் காங்கிரசுக்கு அதிகார 


61 


ரு சபைகளுக்கும் பொதுவான அதிகாரங்கள் 


முண்டென ஜனாதிபதி ஜெபர்சனும் அவர் நண்பர்களும் கூறினார்கள் .. 
இவ்விஷயம் தலைமை நீதிமன்றத்திற்குச் சென்றபோது , தலைமை 
நீதிபதி மார்ஷலும் அவருடைய சகாக்களும் குறிப்பதிகாரக் 
கொள்கைப்படி இவ்வதிகாரம் காங்கிரசுக்கு உண்டென ஆமோதித் 
தார்கள் . அப்போது தலைமை நீதிபதி குறிப்பிட்டதாவது , ' முடிவு 
சரியானதாக விருக்கட்டும் ; அரசியலமைப்பிற்குட்பட்டதாக இருக் 
கட்டும் ; அரசியலமைப்பின் நோக்கத்திற்கு மாறுபடாமல் நற்பலன் 
தரக் கூடியகாரியங்களைச் செய்ய எடுத்துக்கொள்ளும் முயற்சி 
எதுவானாலும் சட்டத்தின்பாற்பட்டதே, ” என்பது . இம்முடிவு 
தேசிய 

அரசாங்கம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ , அந்த 
நோக்கம் நிறைவேறவும் , கூட்டாட்சி அரசைப் பலப்படுத்தவும் 
உற்ற துணையாயிற்று என்று கூறுதல் மிகையாகாது . 


இந்தக் குறிப்பதிகாரக் கொள்கையைப் பயன்படுத்திக் 
கொண்டு காங்கிரசு அடிக்கடி - குறிப்பாக முதல் உலகப் பெரும் 
போர் நடந்தபோதும் , 1933 - ல் ஏற்பட்ட பொருளாதார மந்தக் 
காலத்திலும் இரண்டாம் உலகப் பெரும்போர் நடை பெற்றபோதும் 
' அவசர அதிகாரங்கள் ' என்று அரசியலமைப்பில் காணப்படும் 
தொடரை வியாக்கியானம் செய்யும் உரிமை தனக்கே உண்டு 
என்று சொல்லித் தனக்குத் தரப்படாத பல அதிகாரங்களை மேற் 
கொண்டது குறிப்பிடத்தக்கது . இவ் வதிகாரம் பெரிதளவு வளர்ந்து 
காங்கிரசின் செல்வாக்கும் உயர்ந்தது . எனினும் , ஆற்றல் மிக்க 
மக்கள் ஆதரவுடைய ஜனாதிபதிகள் இவ் வதிகாரத்தினடிப்படை 
யில் சட்டமன்றத்தால் செய்யப்பட்ட சட்டங்களை எப்படிப் புறக் 
கணிக்கலாம் என்ற வழிகளையும் தெரிந்துதான் வைத்திருந்தார்கள் . 


காங்கிரசுக்குக் குறிப்பதிகாரத்துடன் , 

குறிப்பதிகாரத்துடன் , கூட்டாட்சி யரசின் 
வரவுசெலவு கணக்குகளைச் சரிபார்த்து ஆமோதிக்கும் அதிகாரமு 
மிருந்தது . காங்கிரசின் அனுமதியின்றி , கூட்டாட்சி நிதியைச் 
செலவழிக்க யாருக்கும் உரிமையில்லை . இந்தத் துறையில் மக்கள் 
பிரதிநிதிகள் சபைக்கிருக்கும் செல்வாக்கு , செனட்டுச் சபைக் 
குள்ளதைவிடக் ' குறைவு 

என்னும் உண்மையை 

முன்பே 
கூறியுள்ளோம் . 


15. சட்டமியற்றல் 


( Law Making ) 


சட்டமியற்றும் அதிகாரம் காங்கிரசுக்குக் கொடுக்கப்பட்டிருக் 
கிறதென்பதை முன்பே கண்டோம் . அதுவே அதனுடைய பிரதான 
வேலையுமாகும் . காங்கிரசின் பெரும்பான்மையான வேலை மசோ 
தாக்கள் , தீர்மானங்கள் முதலியவற்றைப் பைசல் செய்வதிலேயே 
முடிந்துவிடுகிற தெனலாம் . மசோதாக்களுக்கும் , தீர்மானங்களுக்கு 
முள்ள வேறுபாட்டைப் பற்றி இவ் வத்தியாயத்தின் இறுதியில் 
: பார்ப்போம் . 


பொதுவாக மசோதாக்கள் , அவற்றின் தன்மை , அவற்றில் 
அடா 

டங்கியிருக்கும் விஷயங்கள் அடிப்படையில் இருவகையாகப் 
பிரிக்கப்படுகின்றன . ஒருவகை மசோதாக்கள் அரசாங்கத்தின் 
முக்கியமான அடிப்படைக் கொள்கைகள் , திட்டங்கள் பற்றியனவாய் 
இருக்கும் . அவை நாடு முழுவதையும் தழுவுபவையாய் இருக்கும் . 
அப்படிப்பட்ட மசோதாக்கள் ' பொது மசோதாக்கள் ' ( Pablic Bills ) 
எனப்படுகின்றன . மற்றொரு வகை மசோதாக்கள் , நாடு முழுவதை 
யும் பற்றியனவாய் இல்லாமல் , ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத் 
தைப் பற்றியனவாகவோ அல்லது நிறுவனங்களைப் பற்றியன 
வாகவோ அல்லது தனி நபர்களைப் பற்றியனவாகவோ இருக்கும் . 
அவை ' தனி மசோதாக்கள் ' ( Private Bills ) எனப்படுகின்றன . 
இவ்வகை மசோதாக்கள் , இங்கிலாந்து , இந்தியா , பிரான்சு 
போன்ற பாராளுமன்ற முறை :புடைய நாடுகளில் அமைச்சரவை 
யைச் சேர்ந்த மந்திரிகளால் சட்டசபைகளில் தாக்கல் செய்யப்படு 
கின்றன . அவர்களே , அவற்றின் நிறைவேற்றத்திற்கான பல 
வேலைகளையும் செய்கின்றார்கள் . இங்ஙனம் மந்திரிகளால் தாக்கல் 
செய்யப்படும் மசோதாக்கள் ' அரசாங்க மசோதாக்கள் ' ( Government 
Bills ) எனப்படுகின்றன . மந்திரிகளல்லாத , மற்றச் சட்டசபை 
உறுப்பினர்களால் கொண்டு வரப்படும் மசோதாக்கள் தனி நபர் 
மசோதாக்கள் ( Private Members ' Bills ) 

வழங்கப் 


என்று 


சட்டமியற்றல் 


63 


படுகின்றன . ஆனால் , அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இந்தப் பாகுபாடு 
இல்லை . ஏனெனில் , அமெரிக்க அரசாங்கம் 

தலைவர் முறை 
அரசாங்கம் . இங்குத் தலைவரோ , அல்லது அவருடைய மந்திரி 
களோ காங்கிரசின் உறுப்பினரல்லர் . அவர் கள் மசோதாக்களைக் 
காங்கிரசில் தாக்கல் செய்ய முடியாது . எனவே , எல்லா மசோதாக் 
களும் காங்கிரசின் உறுப்பினர்களாலேயே கொண்டுவரப்படு 
கின்றன . இனி , அமெரிக்காவில் மசோதாக்கள் தாக்கல் செய்யப் 
பட்டு நிறைவேற்றப்படும் முறையைக் காண்போம் . 


மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுதல் : - மசோதாக்கள் , பொது 
வாகச் செனட்டர்கள் அல்லது பிரதிநிதிகளாலேயே தயாரிக்கப் 
பட்டு , தாக்கல் செய்யப்படுவதாகக் கருதப்படுகிறது . ஆனால் , 
இது உண்மையன்று . ஒருசில , காங்கிரசு உறுப்பினர்களால் தோற்று 
விக்கப்பட்டாலும் , மிகப் பெரும்பான்மையான மசோதாக்கள் நிருவா 
கத்துறையாலேயே தயாரிக்கப்படுகின்றன . அதாவது , மசோதாக் 
கள் ஜனாதிபதியாலோ , ஆட்சித் துறைத் தலைவர்களாலோ , அல்லது 
தனி ஏஜென்சிளாலோதான் உருவாக்கப்படுகின்றன . அவ்வாறு 
உருவாக்கப்பட்ட மசோதாக்களை உறுப்பினர்கள் தங்கள் பெயரில் 
சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் . நிதிம்சோதாக்கள் தவிர 
மற்ற வெல்லாம் எந்தச் சபையில் வேண்டுமானாலும் முதலில் பிரே 
ரேபிக்கப்படலாம் . நிதி மசோதாக்கள் விஷயத்தில் பின்பற்ற 
வேண்டியமுறை முன்னரே கூறப்பட்டுள்ளது . இவ்வாறு உறுப் 
பினர்கள் நிருவாகத் துறையினர் தயாரிக்கும் மசோதாக்களைச் 
சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பதால் , அவர்கள் அவ்விரு நிறுவனங் 
களுக்குமிடையே யிருக்கும் தரகர்கள் போலாகிறார்களெனலாம் . 


உறுப்பினர்கள் , தங்கள் பெயரில் மசோதாக்களைப் பிரதிநிதிகள் 
மன்றக் கிளார்க்கு அல்லது செனட்டுமன்றச் செயலாளர் பெட்டி 
களில் சேர்ப்பார்கள் . அம்மசோதாக்களுக்குப் பின்னர் எண் 
( Number ) கொடுக்கப்படும் . பிறகு அவை அரசாங்க அச்சக அலுவ 
கத்திற்கு அச்சிடுவதற்கு அனுப்பப்பட்டு , அச்சிட்டுத் திரும்பி 
வந்ததும் , சட்டமன்ற உறுப்பினர்களுக்குக் கிடைக்குமாறு 'பத்திரங் 
கள் அறையில் ' வைக்கப்படும் . மசோதா ஒன்று சட்டமாவதற்கு 
முன் தொடங்கும் பிரயாணத்தின் முதற் கட்டம் இத்துடன் 
முடிகிறது . 


குழுப்பரிசீலனை ( Committee Stage ) : அடுத்து மசோதா குழு 
வின் பரிசீலனைக்குச் செல்கிறது . ஒவ்வொரு மசோதாவும் , அதற் 
கெனவிருக்கும் நிலைக்குழுவுக்குச் ( Standing Committee ) செல்லும் . 
எந்தக் குழுவுக்கு ஒரு மசோதா செல்ல வேண்டு மென்பதை , 


அரசியல் அமைப்புகள் 


- 


191 ஆம் ஆண்டுக்கு முன் வரை சபாநாயகரே தீர்மானிப்பது 
வழக்கமானாலும் , அதன்பின் அவருக்கு அந்த அதிகாரந் தரப்பட 
வில்லை . சில சமயங்களில் ஒரு மசோதா , ஒன்றிற்கும் மேற்பட்ட 
குழுக்களின் பரிசீலனை எல்லையில் ( Within the jurisdiction ) வருமா 
னால் , அப்போது , அம் மசோதா செல்லவேண்டிய குழுவைச் சபா 
நாயகரே தீர்மானிப்பார் . இவ்விஷயத்தில் சபாநாயகர் கட்சிக் 
கட்டுப்பாடு , குறுகிய நோக்கமெதுவு மில்லாமல் , தாராளமாகவே 
நடந்துகொள்ளலாம் . செனட்டில் ஒவ்வொரு மசோதாவும் நேராகச் 
சம்பந்தப்பட்ட குழுவிற்கே செல்லும் . இதற்குக் காரணம் , செனட் 
டின் தலைவர் , மசோதாக்களைக் குழுக்களுக்கு அனுப்பும் அதிகாரம் 
பெறாமலிருப்பதே . 

மசோதாக்கள் குழுக்களுக்குச் சென்றவுடன் , பரிசீலனைக்கு 
உகந்தவை யென்றும் , ஒவ்வாதவை யென்றும் , அவைகளைப் பற்றிய 
ஒரு பூர்வாங்க ஆய்வு செய்யப்படுகிறது . பூர்வாங்க ஆய்வின் 
முடிவாகப் பரிசீலனைக்கேற்றவை யல்ல என்று கருதப்படும் மசோ 
தாக்கள் நிரந்தரமாக இறந்தொழிகின்றன . இவ்வாறு குழு நிலை 
யிலேயே தள்ளப்படுகின்ற மசோதாக்கள் ஐம்பது முதல் எழுபத் 
தைந்து சதவிகிதமாகும் . பரிசீலனைக் கேற்ற மசோதாக்கள் பின் 
னர் விரிவாக ஆராயப்படுகின்றன . ஆராய்ச்சிக்குத் தேவையான 
விஷயங்கள் , உத்தியோக பூர்வம் அல்லது பொதுத்துறைகளி 
லிருந்து சேகரிக்கப் படுகின்றன . சில குறிப்பிட்ட பகுதிகளின் 
பரிசீலனை , துணைக் குழுக்களிடம் விடப்படலாம் . இத் துணைக் 
குழுக்களும் நிலைக்குழுக்களைப் போன்றவையே . இவை மசோதா 
வின் எந்தப் ப 

எந்தப் பகுதியை மாற்றலாம் அல்லது திருத்தலாம் , 
என்னென்ன புதிய அமிசங்களைச் சேர்க்கலாம் என்பன போன்ற 
விஷயங்களை எடுத்துக் கூறுகின்றன . 1946 ஆம் ஆண்டு , காங் 
கிரசு இக் குழுக்களுக்கு உதவியாக இருக்கும்பொருட்டு ஒவ்வொரு 
குழுவுக்கும் ஆய்வாளர் வேலைக் குழாத்தை நியமித்தது . 


- 


முக்கியமான மசோதக்களின் மீது பரிசீலனை நடக்கும்போது , 
அதில் அக்கறையுடையவர்கள் அக்குழுக்களின் முன் நேராகவோ 
அல்லது கடிதங்கள் மூலமாகவோ , மசோதக்களை ஆதரித்தோ 
கண்டித்தோ, தங்கள் கருத்துக்களைத் தெரியப்படுத்தலாம் . சில 
சமயங்களில் குழுக்களின் உறுப்பினர்களே கேள்விகள் கேட்பது 
வாயிலாக , பொதுமக்களிடமிருந்தோ அலுவலாளர்களிடமிருந்தோ 
பதில்களைப் பெறலாம் . நிலைக்குழுக்கள் பெரும்பாலும் வெளியாரின் 
தலையீட்டிற்கு இறையாகின்றன . உதாரணமாக , ஜனாதிபதி நிலைக் 
குழுக்களின் முக்கியமான உறுப்பினர்களை நேரில் அழைத்துப் 
பேசியா , அல்லது கடிதங்கள் எழுதுவதன் மூலமாகவோ , குறிப் 


சட்டமியற்றல் 


85 


பிட்ட எந்த மசோதாக்களின் முக்கியத்தையும் உணர்த்துவதோடு . 
அவற்றை நிறைவேற்றத் தேவையான காரியங்களைச் செய்ய 
வேண்டுமெனவும் தெரிவிக்கலாம் . அங்ஙனமே ஆட்சித் துறைத் 
தலைவர்களும் இக்குழுக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு . 
தங்கள் விருப்பப்படி மசோதாக்களின் ஷரத்துகளை அமைத்துக் 
கொள்ளலாம் . அரசியற்கட்சிகளில் இருக்கும் சில முக்கியமான 
தலைவர்கள்கூட இக் குழுக்களின் முன் தங்கள் கருத்தைத் தெரிவிக் 
கலாம் . உண்மையில் , நடைமுறையில் இன்று நடைபெறுவ 
தென்னவென்றால் . இக்குழுக்கள் நாளுக்குநாள் ஆட்சித் துறையை 
நம்பியே தங்கள் பணியை யாற்றி வருகின்றன என்பதே . 


இவ்வாறு குழுக்கள் . பலர் கருத்துகளையும் தெரிந்துகொண்ட 
பிறகு திரை மறைவில் கூடி விவாதித்துக் கீழ்க்காணும் முடிவுகளில் 
ஏதேனும் ஒன்றைச் சிபாரிசு செய்யும் . முடிவு பெரும்பாலும் , 
பெரும்பான்மை முடிவாக இருக்கும் . 


( 1 ) மசோதாவை அது இருக்கிறபடியே நிறைவேற்றலாம் 

என்று சட்ட மன்றத்திற்குத் தெரிவிக்கலாம் ; 


( 2 ) மசோதாவில் மாற்றம் செய்து செய்யப்பட்ட மாற்றங் 

களோடு அதை நிறைவேற்றலாம் எனலாம் ; 


( 3 ) தலைப்பைத் தவிர , மசோதாவின் எல்லா அமிசங்களையும் 

மாற்றிப் புதியதாக ஒன்றை மூல மசோதாவிற்குப் பதி 
லாகச் சமர்ப்பிக்கலாம் ; 


( 4 ) மசோதாவிற்குப் பாதகமாகத் தீர்ப்பளித்து நிறைவேற்ற 

வேண்டா என்று கூறலாம் ; 


( 5 ) மசோதாவைப் பற்றிய தன் கருத்தெதையும் கூறாமல் , 

சட்டமன்றத்திற்குத் திரும்பவும் அனுப்பாமலிருக்கலாம் . 


குழுவின் அறிக்கையை , குழுத்தலைவரோ , அல்லது அவரால் 
நியமிக்கப்படுபவரோ , சட்டமன்றத்திற்கு அறிவிப்பார் . முக்கிய 
மான விஷயங்களானால் , குழுவின் அறிக்கை விரிவானதாய் 
இருக்கும் . முக்கியமற்றவைகளில் தம் சம்மதத்தை மட்டும் தெரி 
விக்கும் . முக்கியமான மசோதாக்கள் பற்றிய கருத்துரைகள் காங் 
கிரசின் பத்திரங்களாகப் பிரசுரிக்கப்படுகின்றன . அப் பிரசுரங் 
களில் சிறுபான்மையோர் கருத்துக்களும் அடங்கியிருக்கலாம் . 


5 


86 


அரசியல் அமைப்புகள் 


நடக் 


மசோதாவின் அடுத்த நிலையைப்பற்றி விவரிக்குமுன் , கட்சி 
முறையையும் , சட்டமியற்றலில் அதன் பங்கையும் , இங்குக் கூற 
வேண்டுவது அவசியமாகிறது . காங்கிரசில் , பாராளுமன்ற முறை 
நாடுகளில் இருப்பது போலத் தலைமை முறை இல்லை . அதாவது , 
மசோதாக்களின் நிறைவேற்றத்திற்குப் பொறுப்பேற்கும் அமைச் 
சரவை போன்ற நிறுவனமெதுவும் இல்லை . ஆதலால் , மசோதாக் 
களின் நிறைவேற்றத்திற்கு அவசியமான சில ஏற்பாடுகளைக் காங்கி 
ரசில் இருக்கும் கட்சிகளே செய்து கொள்கின்றன . சாதாரண 
மசோதாக்களின் நிறைவேற்றத்தைப் பொறுத்த வரையில் , கட்சி 
உறுப்பினர்களுக்குத் தங்களிஷ்டப்படி வாக்களிக்க உரிமை 
கொடுக்கிறது . ஆனால் , மிக முக்கியமான மசோதாக்களின் மேல் 
நடைபெறும் வாக்கெடுப்பு , கட்சியின் கட்டளைக்கிணங்க 
கிறது . அதாவது , அங்கத்தினர் கள் கட்சியின் முடிவுப்படியே , 
தங்களுக்கிஷ்டமில்லாவிட்டாலும் சட்டமன்றத்தில் ஓட்டெடுப்பின் 
போது நடந்துகொள்ள வேண்டும் . இம்முறையைச் சிறப்புற நடத்து 
வதற்கு , மசோதாக்களைப்பற்றிய விவாதம் காங்கிரசில் நடக்கும் 
முன்பாகவே , கட்சியின் கூட்டம் தனிப்பட்ட முறையில் நடக்கும் . 
அக் கூட்டத்தில் உறுப்பினர்கள் தங்கள் கருத்தைத் தெரிவிக்கலாம் . 
அங்கு ஓட்டெடுக்கப்பட்டால் , எதிர்த்துக்கூட ஒட்டுச் செய்யலாம் . 
ஆனால் , பெரும்பான்மை முடிவு மசோதாவிற்குச் சாதகமாய் இருந் 
தால் , எதிர்த்தவர்களும் கண்டிப்பாகக் காங்கிரசில் அந்த மசோ 
தாவின்மேல் 

வாக்கெடுப்பு நடைபெறும்போது சாதகமாகவே 
வாக்களிக்க வேண்டும் . இவ்வித முறைகள் , கட்சி முடிவுகள் சரிவர 
உறுப்பினர்களால் நிறைவேற்றப்படுகின்றனவா என்பதைக் 
கண்காணிக்கக் கட்சியின் கூட்டம் நடைபெறும்போது , கட்சியின் 
சட்டமன்றத் தலைவர் , நடவடிக்கைக் குழுவின் உறுப்பினர்கள் , 
கண்காணிப்பாளர் முதலியோர் தேர்ந்தெடுக்கப்படுவர் . காங் 
கிரசில் பெரும்பான்மையாய் உள்ள கட்சியின் பொறுப்பு , மசோ 
தாக்கள் நிறைவேற்றத்தைப் பொறுத்தவரை மிக அதிகம் . 

குழுக்கள் தங்கள் பரிசீலனையை முடித்ததும் , தங்கள் சிபாரி 
சோடு மசோதாக்களைச் சட்டமன்றத்திற்கு அனுப்பும் . சட்ட 
மன்றத்தில் மசோதாக்கள் எல்லாம் தரவாரியாகப் பிரிக்கப்பட்டு . 
வரிசை எண் கொடுக்கப்படும் . உதாரணமாக , ( 1 ) வரவு செல 
வினங்கள் பற்றிய பொது மசோதாக்கள் , ( 2 ) வரவு செலவு பற்றி 
யவையல்லாத இதரப் பொது மசோதாக்கள் . ( 3 ) தனி மசோதாக் 
கள் என மூவகையாகப் பிரிக்கப்பட்டு அவ்வவ் வகைகளில் வரும் 
மசோதா ஒவ்வொன்றிற்கும் , குழுக்களிலிருந்து அவை வந்த தேதிப் 
படி வரிசை செய்யப்படுவதுடன் , விவாதம் நடக்கவேண்டிய 
நாளும் குறிக்கப்படும் . 


சட்டமியற்றல் 


67 


குறிப்பிட்ட தேதிகளில் மசோதாக்கள் சட்டமன்றத்தால் 
பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் . இம்மசோதாக்களெல்லாம் 
முழுமன்றக் குழு ' ( Committee of the Whole House ) முறையை 
அனுசரித்துப் பரிசீலனை செய்யப்படுகின்றன . முழுமன்றக் குழுக் 
கூடும்போது , சபாநாயகர் அவராசனத்தினின்றும் எழுந்து . 
வேறொருவரைக் கூட்டத்திற்குத் தலைமை வகிக்குமாறு கேட்டுக் 
கொள்வார் . குறைந்தபட்சம் நூறு பேர்களாவது இருந்தால்தான் 
இக்கூட்டம் நடைபெறும் . முழுமன்றக் குழு'க் கூட்டத்தில் சட்ட 
மன்றத்தில் கடைப்பிடிக்கப்படும் நடைமுறைச் சட்டதிட்டங்கள் , 
கவனிக்கப்படுவதில்லை யாதலால் , உறுப்பினர்கள் சுதந்திரமாகவும் 
தாராளமாகவும் விவாதத்தில் பங்கெடுத்துக்கொள்ள வாய்ப்புண்டு . 
கூட்டத்தில் நடைமுறை பற்றிய குறிப்பெதுவும் எடுக்கப்பட 
மாட்டாது . 

வாக்கெடுப்புப் பதிவு செய்யப்படுவதில்லை , 
மசோதாப் பரிசீலனை முடிந்ததும் ' முழுமன்றக் குழு'க் கலைந்து , 
மன்றம் மறுபடியும் கூடும்போது சபாநாயகர் தம் ஆசனத்தில் 
அமர்ந்து சபை நடவடிக்கைகளை நடத்துவார் . 

முழுமன்றக் குழு முறை , மசோதாக்கள் துரிதமாகப் பைசல் 
செய்யப்பட ஏதுவாகிறது . காரணம் , இங்கு மாற்றங்கள் , திருத் 
தங்கள் அல்லது எதிர்ப்புகள் தெரிவிக்க ஒழுங்கு முறைகள் கவனிக் 
கப்படுவதில்லை , வாக்குகள் பதிவு செய்யப்படுவ தில்லையாதலால் 
உறுப்பினர்கள் தைரியமாகத் தங்கள் முடிவைச் சாதகமாகவோ , 
பாதகமாகவோ உடனே தெரிவிக்க தயங்குவதில்லை . இம் முழு 
மன்றக் குழு முறை 1930 ஆம் ஆண்டுவரை செனட்டில் அடிக்கடி 
பின்பற்றப்பட்டது . அதற்குப் பிறகு உடன்படிக்கைகள் விவாதிக் 
கப்படும்போது தவிர , இதர சமயங்களில் இம்முறை கைவிடப் 
பட்டுவிட்டது . 


ஒவ்வொரு மசோதாவும் , மன்றவிதிகளின்படி மூன்று முறை 
படிக்கப்படவேண்டும் . அதன் பிறகே தலைவரின் இசைவுக்கு 
அனுப்பப்படலாம் . ' மும்முறை வாசிப்பு ' ( Three Readings ) இங்கு 
எவ்வெப்போது நடைபெறுகிறதெனப் பார்ப்போம் . முதல் வாசிப்பு, 
மசோதா அச்சிடப்பட்டுப் பத்திரங்கள் அறைக்கு உறுப்பினர்களின் 
பரிசீலனைக்கு வரும்போதும் ; இரண்டாது வாசிப்பு , சட்டமன்றம் 
மசோதாவைத் தன் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும்போது 
அல்லது மன்றம் , முழுமன்றக் குழு'வாகக் கூடும்போதும் நடை 
பெறுகின்றன . இரண்டாவது பரிசீலனையின் போதுதான் முக்கிய 
மான திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் , மசோதாவில் செய்யப் 
படுகின்றன . மசோதா விவாதிக்கப்படும்போதும் , திருத்தங்கள் 
செய்யப்படும் போதும் , மசோதாவை ஆதரிக்கும் கட்சியிலுள்ள 


68 


அரசியல் அமைப்புகள் 


பிரமுகர்கள் பிரதானமான பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள் . 
மசோதா நிறைவேறுவது அவர்களைப் பொறுத்ததேயாகும் . பெரும் 
பான்மைக் கட்சியால் ஆதரிக்கப்படும் மசோதாவே நிறைவேறும் . 
சிறுபான்மையினர் அதை எதிர்ப்பர் . மசோதாவின் மீது செய்யப் 
படும் விவாதக் காலவரம்பும் உறுப்பினர்கள் பேசக்கூடிய காலவரை 
யறையும் முன்கூட்டியே கட்சிகளின் தலைவர்களால் நிர்ணயிக்கப் 
பட்டுவிடும் . 


என்று 


மசோதாவைப்பற்றிய பரிசீலனை முடிந்ததும் , சபாநாயகர் 
“ மசோதாவின் மூன்றாம் வாசிப்பு நடைபெறலாம் . ” 
அறிவிப்பார் . சபாநாயகரின் அறிவிப்பு ஏற்கப்பட்டால் , மூன்றாம் 
வாசிப்பு நடைபெற்ற பிறகு , மசோதா சட்டபூர்வமாக ஏற்கப் 
பட்டதாக அறிவிக்கப்படும் . பிறகு மசோதாவில் சபாநாயகர் தம் 
கையெழுத்திட்டு அடுத்த சட்டமன்றத்திற்கு அனுப்புவார் . 
அதாவது , மக்கள் சபையில் முதலில் ஒரு மசோதா நிறைவேற்றப் 
பட்டால் , செனட்டிற்கும் , செனட்டில் முதலில் நிறைவேற்றப் 
பட்டால் அங்கிருந்து மக்கள் சபைக்கும் , சம்மதம் கோரி அனுப்பப் 
படும் . இருசபைகளிலும் மசோதா நிறைவேறிய பிறகு , ஜனாதி 
பதியின் சம்மதத்திற்காக மசோதா செல்லும் . அவரது இசைவு 
கிட்டியதும் மசோதா சட்டமாகும் . மசோதாவிற்கு ஜனாதிபதி 
இசைவு தரும் விஷயம் பற்றி , அவர் அனுசரிக்கும் முறைகளென் 
னென்ன என்பதை ' ஜனாதிபதி ' என்னும் தலைப்பின் கீழ் காண்க . 


தீர்மானங்கள் : இவ் வத்தியாயத்தின் தொடக்கத்தில் மசோ 
தாக்களுக்கும் தீர்மானங்களுக்குமுள்ள வேறுபாட்டை இறுதியில் 
கவனிக்கலாம் என்று எழுதினோமல்லவா ? மசோதாக்கள் பெரும் 
பாலும் மிக முக்கியமான பிரச்சினைகள் பற்றியவை . உதாரணமாக . 
தேச நிர்வாகம் , அமைதி , ஒழுங்கு பராமரிப்பு முதலியவை பற்றி 

ஆனால் , தீர்மானங்களோ மசோதாக்கள் போலத் தேசத் 
தின் முன் எதிர்நோக்கி யிருக்கும் பிரச்சினைகளைப்பற்றியவை யல்ல . 
அவற்றின் நோக்கமும் தாற்காலிகமானதாகவே இருக்கும் . மற்றப் 
படி அவற்றின் நிறைவேற்றத்தைப் பொறுத்தவரையில் மசோதா 
விற்குப் பின்பற்றப்படும் முறையே அனுசரிக்கப்படுகிறதெனலாம் . 


யவை . 


இரண்டாவதாக , தீர்மானங்கள் , தனித்தீர்மானங்கள் , கூட்டுத் 
தீர்மானங்களென இருவகைப்படும் . தனித்தீர்மானங்கள் ஏதேனும் 
ஒரு சபையில் மட்டும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுபவை , 
அவற்றுக்கு மற்றச் சபையின் சம்மதந் தேவையில்லை . உதாரண 

உறுப்பினர்களின் தகுதி , அவர்களது பதவிப் பிரமாணம் 


மாக , 


சட்டமியற்றல் 


89 


பற்றியன வெல்லாம் அந்தந்தச் சபையின் முடிவைப் பொறுத் 
தனவேயாகும் . கூட்டுத்தீர்மானங்கள் இருசபைகளுக்கும் பொது 
வான விஷயங்களைப் பற்றியவை . ஆதலால் , 

ஒரு சபையின் 
சம்மதத்திற்குப் பிறகு மற்றதன் சம்மதத்திற்காக அவை அனுப்பப் 
படவேண்டும் . 


கடைசியாக , தீர்மானங்கள் ஜனாதிபதியின் சம்மதத்திற்கு 
அனுப்பப்பட வேண்டுவதில்லை . இது நாம் மிக முக்கியமாகக் 
கவனிக்க வேண்டுவதொன்றாகும் . தீர்மானங்கள் , சட்ட முக்கி 
யத்துவம் ( Legal ) இல்லாதவை . தீர்மானங்கள் , நிருவாகத்துறைக்கு 
ஏதேனும் ஒன்றைச் செய்யவேண்டும் அல்லது செய்ய வேண்டா 
என்று ஆலோசனை கூறுவதாக வைத்துக்கொள்வோம் . அந்தத் 
தீர்மானத்தில் காணப்படுபவைகளை நிருவாகத்துறை ஏற்றுக் 
கொண்டு , அதன்படி நடக்க வேண்டுமென்ற கட்டாயமில்லை . 
இதிலிருந்து அவை சட்டபூர்வமானவையல்ல என்பது விளங்கும் . 
தீர்மானங்களின் முக்கியம் . அவற்றின் நிறைவேற்றமெல்லாம் 
அவற்றை இயற்றிய சபைகளின் பொறுப்பே . அவற்றின் நிறை 
வேற்றத்திற்கு நீதிமன்றத்தை நாடவும் முடியாது . 


இவற்றிலிருந்து மாசோதாக்களுக்கும் தீர்மானங்களுக்குமுள்ள 
வேற்றுமைகளை நாம் அறிந்துகொள்ளலாம் . 


16. நீதி பரிபாலனமும் 

நீதிமன்றங்களும் 


இப்பொழுதுள்ள கூட்டாட்சிக்கு முன் இருந்த நாடுகளின் 
கூட்டம் ( Confederation ) பல குறைகளை உடையதாய் இருந்தது . 
உதாரணமாக , நாடுகள் தொகுதியின் காங்கிரசு இயற்றிய 
சட்டங்கள் , எல்லாவற்றாலும் நிறைவேற்றப்பட வேண்டும் . ஆனால் , 
அவை அமுல் நடத்தப்படுகின்றனவா என்பதை மேற்பார்வையிட 
எந்தவித ஏற்பாடும் இல்லை . அல்லாமலும் , நாடுகளின் தொகுதிக் 
கெனத் தனி உயர் நீதிமன்றம் இல்லை . பொதுவான நீதிமன்றம் 
இல்லாததால் , நாடுகளிடையே ஏற்படும் சச்சரவுகளைத் தீர்த்து 
முடிவும் ஒற்றுமையும் ஏற்படுத்த இயலவில்லை . பொதுவான நீதி 
மன்றத்திற்குப் பதில் , ஒவ்வொரு ராஜ்ய அரசாங்கத்திலுமிருந்த 
நீதிமன்றங்களே தொகுதியின் சட்டங்களை அமுல் நடத்தும் 
புண்ணியத்தையும் கவனித்து வந்தன . இவற்றின் முடிவு , 
ஒன்றையொன்று தழுவியதாகவோ ஒருமுகமானதாகவோ இல்லா 
மல் , ஒரே மாதிரியான வழக்குகளில் பலவகை விசித்திரமான 
முடிவுகள் உண்டாயின . இம் முடிவுகள் பரஸ்பர சந்தேகத்திற்கும் , 
ஒற்றுமையின்மைக்கும் தூபம் போட்டு வந்தன வாகையால் , 
கூட்டாட்சி ஏற்படுத்த முயற்சிகள் நடந்தபோது கூட்டாட்சி 
நீதிமன்றமும் ஏற்பட வேண்டுமென்று கருதப்பட்டது . கூட்டாட்சி 
நீதிமன்றம் ராஜ்யங்களிடையேயோ , அல்லது கூட்டாட்சி அரசாங் 
கத்திற்கும் ராஜ்யங்களுக்கும் இடையேயோ தோன்றக்கூடிய 
வழக்குகளை அரசியலமைப்பு அடிப்படையில் தீர்த்துவைக்க 
உதவும் என்று கருதப்பட்டது . அதன்படியே தான் , கூட்டாட்சி 
அரசியலமைப்பில் , நீதிமன்றத்திற்கும் 

செய்யப் 
பட்டது . கூட்டாட்சி நாடுகளில் , குறிப்பாக , எழுதப்பட்ட அரசி 
லமைப்பை உடைய நாடுகளில் , உயர் நீதி மன்றம் இருப்பதும் , அது 
சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதும் இங்கு உணரத்தக்கன . 
நீதிமன்றங்களின் அமைப்பையும் நடைமுறைகளையும் விவரிக்கு , 


வகை 


நீதி பரிபாலனமும் நீதிமன்றங்களும் 


71 


முன் . அது சம்பந்தப்பட்ட வேறு சில அமிசங்களையும் நாம் கவனிக்க 
வேண்டும் . 


முக்கியமாக நாடுகளை , பொதுச்சட்டத்தைப் ( Common Law ) 
பின்பற்றும் நாடுகளென்றும் . பொதுச் சட்டமல்லாத 

ஆட்சி 
யாளர்க்கே உரிய தன்னுரிமைச் சட்டத்தைப் ( Prerogative ) பின் 
பற்றும் நாடுகளென்றும் பாகுபாடு செய்வது ஒரு வழக்கமாகும் . 
இதனால் அறியப்படுவது யாதெனின் . பொதுச்சட்டத்தைப் பின் 
பற்றும் நாடுகளில் நீதித்துறை மிகப் பெரிய அளவில் சுதந்திரமாகப் 
பணியாற்றுகின்றது , தனியொருவனது சுதந்திரமும் அடிப்படை 
உரிமைகளும் பாதுகாக்கப்படுகின்றன . ஆனால் , தன்னுரிமைச் 
சட்டத்தைப் பின்பற்றும் நாடுகளில் , நிருவாகத்தினர் மேற் 
பார்வையில் இயங்கும் நீதிமன்றங்களும் , அவற்றிற்கு ஆதரவாக 
ஆட்சித்துறைச் சட்டங்களும் இருக்கின்றன . இந்த நீதிமன்றங் 
கள் சுதந்திரமாக இயங்குபவை என்று கூற முடியாது . அதனால் , 
தனி மனிதன் சுதந்திரமும் பாதிக்கப்படலாம் என்று கருதப் 
படுகிறது . 


எது எவ்வாறாயினும் , ஒன்றை மட்டும் நாம் கருத்தில் கொள்ள 
வேண்டும் . அதாவது , நீதிமன்றங்கள் - சட்டமன்றங்கள் - ஆட்சித் 
துறை வைகளுக்கிடையே சிறிதும் சம்பந்தமில்லாதபடி ஒரு . 
செயற்கைத் தனித்தன்மையை ஏற்படுத்தினால் , எதிர்பார்க்கும் 
நன்மையைவிடத் தீமையே அதிகமாக இருக்குமென்று திட்டமாக 
நம்பலாம் . ஏனென்றால் , எந்த ஓர் ஏற்பாடும் மக்கள் நன்மையை 
முன்னிட்டே செய்யப்படுவதால் , அது செயற்படுமளவிற்கே அமைக் 
கப்பட வேண்டும் . அதிலும் அரசாங்கத்தின் பணிகள் பல துறை 
களிலும் வளர்ந்துவரும் இக் காலத்தில் , இம் மூன்று நிறுவனங்களுக் 
கிடையேயும் பூரண சுதந்திரம் இருக்கவேண்டுமென்று கூறுவது 
விந்தையிலும் பெரிய விந்தையே ! இப் பிரிவினை காரிய சாத்திய 
மானதுமன்று . இலாஸ்கி என்னும் அறிஞர் , ' அதிகாரப் பிரிவினை 
என்பது சமஅதிகாரம் என்று பொருள்படாது .' என்று கூறியிருப்பதி 
லிருந்து இவ்வுண்மை 

விளங்கும் . 

சுருக்கமாகக் கூறவேண்டு 
மானால் , ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக இயங்கவேண்டுவது 
அவசியமானாலுங்கூட , ஒன்றையொன்று ஓரளவுக்கு ஒட்டியும் 
செயற்படுவது . அரசாங்கம் சீரிய வழியில் இயங்குவதற்கு இன்றி' 
யமையாதது . 

உதாரணமாக , அமெரிக்காவில் இம்மூன்று துறை 
களும் அதிகாரப்பிரிவினைக் கொள்கைப்படித் தனியே இருப்பினும் 
ஒன்றையொன்று சார்ந்து நிற்கும் இவற்றின் தன்மை சமநிலைத் 
தடையீட்டுக் கொள்கைப்படி , வற்புறுத்தப்பட்டிருப்பது விளங்கும் . 


72 


அரசியல் அமைப்புகள் 


அமெரிக்கா பொதுச்சட்டத்தைப் பின்பற்றி , தன் 

நீதித் 
துறையை வகுத்துள்ளது . இங்கு நீதி பரிபாலனம் சுதந்திரமாக 
இயங்கும் நீதிமன்றங்களின் மேற்பார்வையிலிருக்கிறது . அதாவது , 
சட்ட ஆட்சியே ( Rule of Law ) நீதித்துறையின் அடிப்படை . 
இங்குள்ள நீதிபரிபாலனமுறை உலக வரலாற்றில் புதிதன்றாயினும் 
வெளிநாட்டாரும் பின்பற்றுமாறு சிறந்த முறையிலமைந்துள்ளது . 
இனி நாம் நீதிமன்றங்களின் அமைப்பு , அதிகாரங்கள் , செயலாற்றும் 
முறைகளைப்பற்றிச் சுருக்கமாகப் பார்ப்போம் . 


என்பது . 


கூட்டாட்சியின் நீதித்துறையைப்பற்றி அரசியலமைப்பின் 
மூன்றாவது விதி கூறுவதாவது : ' நீதி . அதிகாரம் உச்ச நீதி 
மன்றத்திடமும் , காங்கிரசால் ஏற்படுத்தப்படும் மற்றக் கீழ் 
நீதிமன்றங்களிடமும் இருக்கும் .' 

நீதிமன்றங்களின் 
அமைப்பு , நீதிபதிகளின் எண்ணிக்கை பற்றி ஒன்றும் அதில் 
காணப்படவில்லை . ஆதலால் , காங்கிரசே தலைமை நீதிமன்றம் , 
இதரக் கூட்டாட்சி நீதிமன்றங்களின் அமைப்பு , அவற்றில் 
இருக்கவேண்டிய நீதிபதிகளின் எண்ணிக்கை , ஊதியம் முதலான 
பலவற்றையும் சட்டமூலமாக நிர்ணயித்தது . எனவே , காங்கிரசு 
விரும்பினால் நீதிமன்றங்களில் இருக்கவேண்டிய நீதிபதிகளின் 
எண்ணிக்கையைக் குறைக்கவோ . கூட்டவோ இயலும் . ஆனால் . 
உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப் பதவியிலிருந்து விலக்கவோ , 
அவர்கள் ஊதியத்தைக் குறைக்கவோ இயலாது . ஒரு முறை 
நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால் , அவர்கள் நெறியுடன் செயலாற்று 
வார்களேயானால் , ஆயுட்காலம் வரை அப்பதவியி லிருக்கலாம் . 
இத்தனை பாதுகாப்புகள் நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் , 
சட்டமன்றம் , வேறுபல 

வேறுபல வழிகளில் நீதிமன்றங்களின் போக்கை 
மாற்ற முடியும் . உதாரணமாக , நீதிபதிகள் தங்கள் வேலையை 
ராஜினாமா செய்வதாலோ அல்லது இறந்துவிடுவதாலோ ஏற்படும் 
காலியிடங்களை நிரப்பாமல் இருக்கச் சட்டம் செய்யலாம் . எழுபது 
வயதான நீதிபதிகள் . தாங்களாகவே வேலையினின்றும் ஓய்வுபெற 
மறுத்தால் , தனக்குச் சரியானதென்று தோன்றும் முறைப்படி , 
அதிகப்பட்சமாக ஆறு துணை நீதிபதிகள் வரை நியமிக்கலாம் . 
திரு . பிராங்கிளின் ரூஸ்வெல்ட்டு ஜனாதிபதியாய் இருந்தபோது 
புது நீதிபதிகளை நியமிக்கச் சட்டமன்றம் இசைந்தது இங்கு அறியத் 
தக்கது . ஆனால் , மற்றக் கீழ் நீதிமன்றங்களைப் பொறுத்த 
மட்டில் , காங்கிரசின் குறுக்கீடு அளவற்றதாகும் . சில வழக்கு 
களில் , கீழ் மன்றங்களின் தீர்ப்பை எதிர்த்துத் உச்ச நீதி 
மன்றத்திற்கு அப்பீல் செய்யக் கோரும் விண்ணப்பங்களைத் தடை 
செய்யலாம் . 


நீதி பரிபாலனமும் நீதிமன்றங்களும் 


73 


நீதிபதிகளின் நியமனமும் பதவிக்காலமும் ; உச்ச நீதி 
மன்றத்தின் நீதிசதிகளை ஜனாதிபதியும் செனட்டும் கூட்டாக 
நியமிக்கலாமென்றும் , மற்றக் 

கீழ்த் துறை 

நீதிமன்றங்களின் 
நீதிபதிகள் நியமனத்தைக் காங்கிரசு , ஜனாதிபதிக்கோ அல்லது 
ஆட்சித் துறைத் தலைவர்களுக்கோ கொடுக்கலாம் என்றும் அரசிய 
லமைப்புக் கூறுகிறது . அதன்படி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 
செனட்டுச் சம்மதத்துடன் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள் . 
மற்ற நீதி மன்றங்களின் நீதிபதிகளும் ஜனாதிபதியாலேதான் 
நியமிக்கப்படுகிறார்கள் . அரசியலமைப்பு உயர் நீதிமன்ற நீதிபதி 
களுக்கான வயது , சட்ட அறிவு , அரசியல் கருத்துக்கள் பற்றி 
ஒன்றுங்கூற வில்லை . சட்ட அறிவிருந்தாலும் இல்லாவிட்டாலும் ,. 
வயதில் குறைந்தவராக அல்லது வயது முதிர்ந்தவராக இருந் 
தாலும் , கட்சிப் பற்றுதல் உள்ளவர்களாய் இருந்தாலும் , நீதிபதி 
களாக நியமனம் பெறலாம் . ஆனால் , பெரும்பாலும் சட்ட அறிவு 
உடையவர்களே நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் . இந்த 
நீதிபதிகள் நன்னெறியினின்றும் வழுவாதவரையில் பதவி வகிக் 
கிறார்கள் . இவர்கள் தேசத்துரோகக் குற்றச்சாட்டு மூலமே பதவியி 
லிருந்து விலக்கப்படலாம் . இம்முறைப்படி இதுவரை எவரும் 
பதவியிலிருந்து விலக்கப்படவில்லை என்பது அறியத்தக்கது . 


அமெரிக்காவில் ( 1 ) கூட்டாட்சி அரசியலமைப்பு . ( 2 ) கூட் 
டாட்சி அரசின் சட்டங்கள் . ( 3 ) ராஜ்யங்களின் அரசியலமைப்பு . 
( 4 ) ராஜ்ய அரசுகளின் சட்டங்கள் என்னும் நான்கு வகைச் 
சட்டங்களும் , அவற்றையொட்டிப் பிறக்கும் அதிகாரமும் இருக்கின் 
றன . இந் நான் கிலும் தலையாய சிறப்புடையது கூட்டாட்சி 
அரசியல் அமைப்பேயாகும் . அந்த அரசியலமைப்பின் அடிச் 
சுவட்டையொட்டியே மற்றவைகளும் இருக்கவேண்டும் . எழும் 
வழக்குகளின் முடிவு , கூட்டாட்சி அரசியலமைப்பின் அடிப்படை 
யிலேதான் இருக்கும் . 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இப்போது கூட்டாட்சி நீதி 
மன்றங்களெனவும் , ராஜ்ய நீதிமன் றங்களெனவும் இருவகை 
இருக்கின்றன . அவை தத்தம் துறையில் அதிகாரம் செலுத்த 
வல்லவை . இங்குக் கூட்டாட்சி நீதிமன்றத்தின் வகைகள் , அதி 
காரம் , வேலை முறைப்பற்றிப் பார்ப்போம் : 


கூட்டாட்சி நீதிமன்றங்கள் இரண்டு 

நீதிமன்றங்கள் இரண்டு வகைப்படும் . 
வகை , அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் ( Constitutional Court ) 
எனவும் , மற்றவை சட்ட நீதிமன்றங்கள் ( Legislative Courts ) 
எனவும் வழங்கப்படுகின்றன . முன்னவை , அரசியலமைப்பு 


74 


அரசியல் அமைப்புகள் 


விதிகளின்படி அமைக்கப்படுவதால் அப் பெயரையும் , பின்னவை 
குறிப்பதிகாரத்தின் துணைகொண்டு காங்கிரசு இயற்றும் சட்டங் 
களால் அமைக்கப்படுவதால் இப்பெயரையும் பெற்றன . 


அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் , ( அ ) மாவட்ட நீதிமன்றங்கள் 
( District Courts ) . ( ஆ ) மேல் விசாரணைக்காக வரும் வழக்குகளை 
விசாரிக்கும் சர்க்குட் நீதிமன்றங்கள் ( Circuit Courts ) . ( இ ) உச்ச 
நீதிமன்றம் ( Supreme Court ) என்ற மூன்று பிரிவுகளாய் அமைக்கப் 
பட்டுள்ளன . 


மாவட்ட நீதி மன்றங்கள் ( District Courts ) : மாவட்ட நீதி 
மன்றங்கள் அடித்தளத்தில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றங்கள் . 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளை 86 மாவட்டங்களாகப் 

பிரித்து 
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நீதிமன்றம் அமைத்திருக் 
கின்றனர் . ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திற்கும் ஒவ்வொரு 
நீதிபதியாவது இருப்பார் . சிலவற்றில் ஒருவருக்கு மேற்பட்டவர் 
களும் இருப்பார்கள் . தலைமை மன்றத்திற்கே நேரிடையாகச் 
செல்லும் வழக்குகளையும் , சட்ட நீதிமன்றங்களுக்குச் ( Legislative 
Courts ) செல்லும் வழக்குகளையும் தவிர , மற்ற எல்லாச் சிவில் , 
கிரிமினல் வழக்குகளும் மாவட்ட நீதிமன்றங்களுக்குத் தான் 
முதலில் போகவேண்டும் . ராஜ்ய நீதிமன்றங்களிலிருந்து மாற்றப் 
படும் சில வழக்குகளைத் தவிர , மற்ற வழக்குகள் இங்கு நேரே வரு 
பவையாகும் . சாதாரண வழக்குகளைப் பெரும்பாலும் ஒரே நீதிபதி 
தான் விசாரிப்பார் . ஆனால் , கூட்டாட்சி அரசின் சட்டங்கள் 
சட்டரீதியானவைதாமா என்ற சிக்கல்பற்றி விசாரிக்கும்போது 
குறைந்த அளவு மூன்று நீதிபதிகளாவது இருக்கவேண்டும் . இம் 
மன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்புச் சரியன்று என்று கருதப்பட் 
டால் , உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் செய்துக்கொள்ளலாம் . 
அல்லாவிட்டால் , உடனடியாக மேலேயுள்ள நீதிமன்றத்திற்கே 
அவை செல்லும் . 


சுழல் நீதி மன்றங்கள் ( Circuit or Federal Courts of Appeal ) : 
இவை மாவட்ட நீதிமன்றங்களுக்குமேல் இருக்கும் நீதிமன்றங்கள் . 
கொலம்பியா மாவட்டத்தில் உள்ள ஒன்றும் சேர்ந்து 12 சர்க்குட் 
நீதி மன்றங்களிருக்கின்றன . இவை 1891 - ல் ஏற்பட்டவைகளே . 
தலைமை நீதி மன்றத்தின் வேலைப்பளுவைக் குறைப்பதற்கு இவை 
ஏற்படுத்தப்பட்டன. கொலம்பியா மாவட்ட நீதிமன்றம் அமெரிக் 
கத் தலைமை நீதிபதியின் மேற்பார்வையிலும் , மற்றச் சர்க்குட் நீதி 
மன்றங்களுள் ஒவ்வொன்றும் , உயர் நீதி மன்றத் துணை நீதிபதி 
களின் மேற்பார்வையிலும் இருக்கும் . இந்த நீதிமன்றங்களில் 


நீதி பரிபாலனமும் நீதிமன்றங்களும் 


75 : 


குறைந்த பட்சம் மூன்று நீதிபதிகள் இருப்பார்கள் . 

வழக்கு 
விசாரணையின் போது குறைந்த பட்சம் இரண்டு நீதிபதிகளாவது 
வந்திருந்தால் , விசாரிக்க முடியும் . இந்தச் சர்க்குட் நீதிமன்றங்கள் , 
சீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் வழக்குகளை விசாரித்து , அமுல் 
நடத்தும் . பெரும்பாலான வழக்குகளில் சர்க்குட் நீதிமன்றங்களின் 
தீர்ப்பே முடிவானது . 

ஆனால் , சில முக்கியமான வழக்குகள் 
உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் மூலமாகச் செல்கின்றன . கீழ்க் 
கோர்ட்டுகளின் தீர்ப்புகளையும் , அவற்றின் வேலை முறைகளையும் , 
உச்ச நீதிமன்றம் மேற்பார்வையிடலாம் ; தக்க கட்டளைகளைப் 
பிறப்பிக்கலாம் . 


உச்ச 


நீதிமன்றம் ( Supreme Court ) : உச்ச நீதிமன்றம் 
1789 ஆம் ஆண்டில் தலைமை நீதிபதி ஒருவரையும் , துணை நீதி 
பதிகள் ஐவரையும் உடையதாய்த் தொடங்கியது . இப்போது 
அதில் தலைமை நீதிபதியும் சேர்த்து ஒன்பது பேர்கள் இருக்கிறார் 
கள் . ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் 1937 - ல் இம்மன்றத்தின் நீதிபதிகளின் 
எண்ணிக்கையை , எழுபது வயதாகியும் ஓய்வு பெறாமல் இருக்கும் 
ஒவ்வொரு நீதிபதிக்கும் , ஒரு துணை நீதிபதி நியமிக்கப்படுவதன் 
மூலமாக , உயர்த்த விரும்பினார் . இதற்குக் காரணம் , அவருடைய 
சமூக , பொருளாதார முற்போக்குச் சட்டங்களை ( New Deal 
Legislation ) உச்ச நீதிமன்றம் நிராகரித்ததேயாகும் . உச்ச நீதி 
மன்றம் இப்போது வாஷிங்டன் மாநகரில் நிரந்தரமாய் இயங்கு 
கிறது . 


இம்மன்றத்தின் நீதிபதிகள் நியமிக்கப்படும் முறை , பதவிக் 
காலம் பற்றி முன்னமே கூறியுள்ளோம் . தலைமை நீதிபதி 25,500 
டாலர்களும் , மற்றத் துணை நீதிபதிகள் 25,000 டாலர்களும் 
ஆண்டுச் சம்பளமாகப் பெறுகின்றார்கள் . நீதிபதிகளின் சம்பளம் 
அவர்கள் பதவிக்காலத்தில் குறைக்கப்படலாகாது ; ஆனால் , உயர்த் 
தப்படலாம் . 


உச்ச நீதி மன்றம் , அப்பில் மூலமாகவும் , நேரிடையாகவும் 
வரும் வழக்குகளை விசாரிக்கும் . நேரே உச்ச நீதிமன்றத்திற்கு 
வரும் வழக்குகள் மிகவும் சொர்பம் . உச்ச நீதிமன்றம் , தூதுவர் 
கள் , மந்திரிகள் , கான்சல்கள் போன்றவர்களின் மேல் தொடரப் 
படும் வழக்குகளையும் , ராஜ்யங்களே வாதி பிரதிவாதிகளாய் இருக் 
கும் வழக்குகளையும் நேரிடையாக விசாரித்துத் தீர்ப்பு வழங்கும் . 
மற்ற எல்லா வழக்குகளும் அப்பீல் மூலமாக வருபவைகளேயாகும் . 
மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்து சில வழக்குகள் , உச்ச நீதி 
மன்றத்திற்கு , அப்பில் மூலமாக , சர்க்குட் நீதிமன்றத்திற்குப் 


78 


அரசியல் அமைப்புகள் 


போகாமலே வரலாம் என்பதை முன்பே கூறினோம் . அப்படி 
உச்ச நீதிமன்றத்திற்கு வரும் வழக்குகள் அரசியலமைப்பைப் 
பற்றியனவாய் இருக்கவேண்டும் . அல்லாமலும் , கீழ் நீதிமன்றம் 
சான்றிதழ் கொடுத்தால்தான் அவற்றை உச்ச நீதிமன்றம் 
எடுத்துக்கொள்ளும் . 


உச்ச நீதிமன்றத்தால் அளிக்கப்படும் எந்தத் தீர்ப்பிற்கும் 
ஐந்து நீதிபதிகளின் சம்மதமாவது அவசியம் . நீதிமன்றத்தின் 
தீர்ப்பைத் தலைமை நீதிபதியின் அனுமதி பெற்று மற்ற நீதிபதிகளுள் 
எவரும் தயாரிக்கலாம் . ஆனால் , தலைமை நீதிபதிதான் கோர்ட்டின் 
தீர்ப்பை வாசிப்பார் . பெரும்பான்மையோரின் முடிவு சரியன்று 
என்று கருதும் எவரும் ( நீதிபதி ) , தம் கருத்தைச் சொல்லுவதற்கு 
உரிமையுண்டு . 


உச்ச நீதிமன்றம் , அரசியலமைப்பை அடிக்கடி விளக்கியும் , 
தனி மனிதன் உரிமைகளைப் பாதுகாத்தும் வந்திருக்கிறது . அதனு 
டைய பெயரும் புகழும் திக்கெட்டும் பரவியிருக்கின்றன . அம் 
மன்றத்தின் இன்றைய புகழுக்கும் சிறப்புக்கும் வித்திட்டவர் 
தலைமை நீதிபதி மார்ஷல் ( Chief Justice Marshall ) என்பது மிகை 
யாகாது . 

நீதிப்புனராய்வு ( Judicial Review ) : அமெரிக்க உச்ச நீதிமன்றம் 
அரசியலமைப்பை விளக்கிக் கூறவும் , மத்திய , ராஜ்ய அரசுகளின் 
சட்டங்களையும் நிருவாக உத்தரவுகளையும் அதன் அடிப்படையில் 
ஆராய்ந்து , செல்லத்தக்கவை இவை , செல்லத்தகாதவை இவை 
என்று கூறவும் அதிகாரம் பெற்றிருப்பதால் , மிகவும் சக்தி வாய்ந்த 
தாய் இருக்கின்றது . உச்ச நீதிமன்றம் செல்லாது என்று அறி 
வித்த எதையும் அமுலாக்க முடியாது . உச்ச நீதிமன்றத்தின் 
இந்த அதிகாரத்தைத்தான் 'நீதிப்புனராய்வு ' என்கிறார்கள் . இவ் 
வதிகாரம் அரசியலமைப்பில் இருக்கிறதா இல்லையா என்று பலரும் 
ஆராய்ச்சி செய்து , அதற்கு தகுந்தாற்போல ஆதரித்தும் எதிர்த் 
தும் வந்திருக்கின்றனர் . ஆனால் , இவ் வதிகாரம் இன்று நடை 
முறையில் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்டது . இந்த அதிகாரம் முதன் 
முதலில் மார்பரிக்கும் . மாடிசனுக்கும் நடந்த வழக்கில் உச்ச நீதி 
மன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது . அவ்வழக்கை விசாரித்துத் 
தீர்ப்புச் செய்த தலைமை நீதிபதி மார்ஷல் என்பவர் நீதிப் புனராய் 
வின் அமிசங்களைப் பின் வருமாறு கூறியுள்ளார் : 
1. அரசியலமைப்பு எழுதப்பட்டது . அது அரசாங்கத்தின் 

அதிகாரத்தைத் தொகுத்துக் கூறுவதோடு . செய்யத் 
தகாதவற்றையும் தெளிவாகக் கூறுகிறது . 


நீதி பரிபாலனமும் நீதிமன்றங்களும் 


77 


2. அரசியலமைப்பு அடிப்படைச் சட்டமாகும் . அதனால் . 

அது காங்கிரசு , ராஜ்ய சட்டமன்றங்கள் இயற்றும் சட் 
டங்களினும் மேலானது . 


3. அரசியலமைப்புக்குப் புறம்பாக அல்லது மீறிச் செய்யப் 

பட்ட சட்டங்கள் செல்லத்தக்கனவல்ல . அவை நீதிமன் 
றங்களைத் தங்கள் கடமைகளைச் செய்வதினின்றும் கட் 
டுப்படுத்த முடியாது . 


4. நீதிபதிகள் . அரசியலமைப்பின் விதிகளுக்கிணங்க , பதவிப் 

பிரமாணம் எடுத்துக் கொள்வதாலும் , அவர்கள் அரசிய 
லமைப்பைப் பாதுகாக்கக் கடமைப் பட்டிருப்பதாலும் , 
அரசியலமைப்பின் நோக்கத்திற்கும் வாசகத்திற்கும் 
விரோதமாக இருப்பவைகளைச் 

செல்லாதவை று 
கூறத்தான் வேண்டும் . அது அவர்களது இன்றியமை 


என் 


யாத பணி . 


தலைமை நீதிபதி மார்ஷலின் இந்த முடிவு பலருக்குப் பிடிக்க 
வில்லையென்றாலும் , இதை அடியோடு புறக்கணிக்கவும் இயல 
வில்லை . நாளடைவில் இவ் வதிகாரம் அமெரிக்க நீதித்துறையின் 
சிறந்த அமிசங்களில் ஒன்றாக நிலைபெற்றுவிட்டது . இந்த அதிகாரத் 
தைத் தலைமை நீதிமன்றம் இப்போது செலுத்துகிறது . நீதிப்புன 
ராய்வு அதிகாரம் இதரக் கூட்டாட்சி மன்றங்களுக்கு உண்டென் 
றாலும் , அவற்றின் முடிவு உச்ச நீதிமன்றத்தின் முடிவுக்கு உட்பட் 
டதே ; அதாவது . உச்ச நீதி மன்றத்தின் முடிவே இறுதியானது . 
மக்களின் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப , உச்ச நீதிமன்றம் இவ்வதி 
காரத்தைச் செலுத்துமென்றும் எதிர்பார்க்க இயலாது . மக்களால் 
பெரிதும் விரும்பப்படும் சட்டமொன்றை , உச்ச நீதிமன்றம் தள்ளி 
விடலாம் . 


உச்ச நீதிமன்றப் பணிபற்றிய ஆய்வு : 1790 ஆம் ஆண்டில் பில 
டெல்பியாவில் முதல் கூட்டத்தை ஆரம்பித்த அந் நீதிமன்றம் 
நீதிப்பணியைச் சுதந்திரமாக , சட்ட அடிப்படையில் , நடுவு நிலைமை 
யில் செய்து வருகிறது . எனினும் , காலப்போக்கில் பல்வேறு சக்தி 
களின் உந்தல் வேகத்திற்குத் தகுந்தாற்போலத் தன் போக்கை 
யும் சீர்த்திருத்திக்கொள்ள வேண்டியதாயிற்று . அதன் போக்கில் 
முக்கியமாக 1937 - லிருந்து மாறுதல் தெளிவாக ஏற்பட்டதென 
லாம் . எனினும் , உச்ச நீதிமன்றம் எப்போதுமே காரிய நோக்குட 
னேயே செயலாற்றியிருக்கிறது . இதை விளக்கும் வகையில் பின் 
வருவனவற்றைக் குறிப்பிடலாம் . 


78 


அரசியல் அமைப்புகள் 


1790 ஆம் ஆண்டிலிருந்து 1860 ஆம் ஆண்டு வரையிலானக் 
காலத்தில் வரி விதிப்பு , வர்த்தகக் கட்டுப்பாடு ஆகிய துறைகளில் 
இராஜ்யங்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்னைகளைப் பற்றிய 
தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது . 1875-1920 - ல் 
அடிமைத் தளையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நீக்ரோக்களின் உரிமை 
களை திருத்தி யமைப்பதையும் , தொழிலாளர்களுக்கும் முதலாளி 
களுக் குமிடையே நிலவ வேண்டிய உறவுகளை விளக்குவதையும் 
மேற்கொண்டது . 1920-1937 - ல் பொருளாதார மந்தத்தினால் 
எழுந்த சிக்கல்கள் . சீரமைப்பு பற்றிய பிரச்னைகளில் தீர்ப் 
பளித்திருக்கிறது . மேலும் , சமூக நலம் , தொழிலாளர் உறவுகள் 
வேளாண்மைக் கொள்கைகளைப் பற்றியும் - தன் முடிவுகளை வெளி 
யிட்டது . 1937 - க்கு பிறகு கெடுபிடி யுத்தத்தினால் எழுந்த பாது 
காப்புப் பிரச்சினைகள் , இன ஒதுக்க , ஒடுக்கப் பிரச்சினைகள் , அரசு - 
சமய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஆகியவற்றையும் 
இதர பலவற்றையும் பற்றித் தீர்ப்பளித்திருக்கிறது . 


17. அரசியற்கட்சிகள் 


யவை . 


அரசாங்கம் நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமானதோ , அவ்வளவு 
முக்கியமானது அரசியற்கட்சி எனலாம் . இக்காலத்தில் அனேக 
மாக எல்லா நாடுகளும் மக்களாட்சிமுறை அரசாங்கத்தை உடை 

இம்முறை அரசாங்கம் சிறப்புற்றோங்க வேண்டுமானால் . 
சிறந்த கொள்கைகள் , திட்டங்கள் , அவை நிறைவேற மக்கள் ஆதர 
வுடைய சிறந்த தலைவர்களால் நடத்தப்படும் அரசாங்கம் வேண் 
டும் . இதற்கு முக்கியத் தேவை மக்களின் ஒற்றுமை . மக்களின் 
ஒற்றுமையும் அதனால் விளையும் சக்தியும் அரசியற்கட்சிகளாலே 
தான் சாத்தியமாகும் . காரணம் , அரசியற்கட்சிகள் தங்களுக் 
கென கொள்கைகளையும் திட்டங்களையும் அமைத்துக்கொண்டு 
அவற்றிற்கு மக்களின் ஆதரவைத் திரட்டுகின்றன. கண்ணியம் , 
கட்டுப்பாடு . ஒழுங்குமுறைகளை மதித்து நடக்கும் கட்சிகள் நாட் 
டிற்கு நன்மை தேடித் தரக்கூடியவை . அவைகளில் மக்கள் சேரு 
வார்கள் . அக்கட்சி அரசாங்கம் அமைத்தால் , நாட்டின் முன் 
னேற்றம் பெருகும் . இன்னொரு முக்கியமான அமிசம் 
வென்றால் , எந்த நாட்டிலும் இரு பெரிய கட்சிகள் இருக்கவேண்டும் . 
ஒன்று மற்றொன்றின் நடவடிக்கைகளைக் கவனித்து , எதேச் 
சாதிகாரப் போக்கு உண்டாகாமல் தடுக்க உதவும் . பல கட்சிகள் 
இருக்குமானால் , நன்மைகளைவிடத் தீமைகளே பெருகும் . இதற்குச் 
சிறந்த உதாரணம் ஃபிரான்ஸ் நாட்டிலுள்ள கட்சிகள் . 

இங்கி 
லாந்து நாட்டில் இரு கட்சி முறை இருக்கிறது . ஆனால் , இந்தி 
யாவில் காங்கிரசுக் கட்சியைத் தவிர உருப்படியான எதிர்க் கட்சி 
இல்லை . ஆகையால் , நாட்டின் எதிர்காலம் , இக் கட்சியின் போக் 
கையே பொறுத்திருக்கிறது . அமெரிக்காவில் இவ் விரு கட்சி முறை 
ஆல விழுதுபோலத் தழைத்து வளர்ந்து நற்பணி புரிந்து வரு 
கிறது . உதாரணமாக , இப்போது 

ப்போது அந்த நாட்டில் குடியரசுக் 
கட்சியும் ( Republican Party ) . ஜனநாயகக் கட்சியும் ( Democratic 
Party ) நாடு முழுதும் மக்கள் ஆதரவு பெற்ற கட்சிகளாய் இருக் 
கின்றன எனலாம் . 


என்ன 


80 


அரசியல் அமைப்புகள் 


ஆனால் , இந்த இரு கட்சிகளும் இப்போதிருக்கின்ற மாதிரியே 
முன்பும் இருந்தனவா என்பது சந்தேகமே . இவற்றின் கொள்கை 
கள் . பெயர்கள் எல்லாம் ஐம்பதாண்டுகளுக்கு முன்பிருந்ததுபோல 
இப்போது இல்லை . இவ்விரு கட்சிகளும் காலத்திற்கேற்ற கோலம் 
பூண்டன என்பதே உண்மை . இம்மாதிரி இவை தம் பெயரையும் . 
கொள்கைகளையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டு வந்ததற்குக் கார 
ணம் மக்களே என்று துணிந்து சொல்லலாம் . அமெரிக்க மக்கள் 
ஆரம்பம் முதல் இன்றுவரை இருகட்சி முறையையே விரும்பி வந்தி 
ருக்கின்றார்கள் . அதனால் , மூன்றாவது கட்சி ஏதேனும் தோன்றினால் . 
அதை ஏற்றுக்கொண்டு . முதலிலிருந்த கட்சிக்கு முழுக்குப்போட் 
டிருப்பார்கள் ; அல்லது புதிதாகத் தோன்றிய கட்சியைத் தேர்தல் 
காலத்தில் அடியோடு தோற்கடிப்பதன் மூலமாக ஒழித்திருப்பார்கள் . 
மற்றொரு காரணம் , அங்கு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் முறை 
யிலுமிருக்கலாம் . பல கட்சிகள் இருந்தால் , அவை அத்தனையும் 
ஜனாதிபதி பதவிக்கான அபேட்சகர்களைத் தேர்ந்தெடுக்கலாம் . 
அவர்களுள் எவருமே தேவையான வாக்குகளை ' ஜனாதிபதி தேர்வு 
மன்றத்தில் பெற முடியாமற்போனால் , அந்த அதிகாரம் மக்கள் 
கையை விட்டு . பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்குப் போய்விடும் . 
சட்டமன்றம் சிலசமயம் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஜனாதிபதி 
யைத் தேர்ந்தெடுத்துவிடக்கூடும் . இம்மாதிரி அவலநிலை ஏற்படா 
மல் தடுக்க மக்கள் எவையேனும் இரு கட்சிகளைத்தான் ஆதரித்து 
வருகிறார்கள் . 

அரசியலமைப்பு அரசியற்கட்சிகளைப்பற்றி மௌனம் சாதிக்கி 
றது . இதற்குக் காரணம் , அரசியலமைப்பை இயற்றிய பெரியோர் 
கள் . அரசாங்கம் கட்சியடிப்படையில் 

கட்சியடிப்படையில் இல்லாததாக , மக்களின் 
விருப்பங்களைப் பூர்த்தி செய்வதாக இருக்கவேண்டுமென்று விரும் 
பியதே. இதன்படியே முதன் முதலில் ஜனாதிபதியாய் இருந்த 
ஜார்ஜ் வாஷிங்டன் கூட நினைத்து நடந்தார் . ஆனால் , அவர் 
கண் முன்னாலேயே அரசியற்கட்சிகள் 

தோன்றி விட்டன . 
அவற்றுள் முக்கியமானவை ஜான் ஆடம்ஸ் என்பவராலும் . ஜெபர்சன் 
என்பவராலும் தோற்றுவிக்கப்பட்ட கட்சிகளாகும் . இக்கட்சிகள் 
வளர்ந்து 1800 - ல் உறுதி பெற்றன . எவ்வளவுதான் வாஷிங்டன் , 
கட்சிகளினால் விளையக்கூடிய தீமைகளை எடுத்துக் கூறினாரானாலும் , 
அவை வளர்ந்தே வந்தன . ஆனால் , வாஷிங்டன் அமெரிக்காவின் 
வருங்காலத்தை உணர்ந்துதான் அரசியற்கட்சிகள் 

கூடாது 
என்று சொன்னதாக நாம் நினைக்க முடியாது . அவருக்கிருந்த 
செல்வாக்கு மற்றவர்களுக்கு இல்லாமற் போகக்கூடும் என்று அவர் 
கருதியிருப்பாரானால் , அரசியற் கட்சிகளின் அவசியத்தை அவரே 
வலியுறுத்திக்கக் கூடும் . 


81 


அரசியற்கட்சிகள் 


இப்போது அமெரிக்காவில் ஜனநாயகக் கட்சி . குடியரசுக் கட்சி 
என்று இரு மாபெருங்கட்சிகள் இருக்கின்றன . முதலில் ஜனநாயகக் 
கட்சியின் வரலாற்றைச் சுருக்கமாகப் பார்ப்போம் . இக் கட்சி 
சுமார் 150 வருடங்களுக்குமுன் ஜெபர்சன் என்பவரைத் தலைவ 
ராகக்கொண்டு தோன்றியது . இது , கூட்டாட்சி எதிர்ப்பாளர் , குடி 
யரசினர் . ஜனநாயகக் குடியரசினர் என்ற பல பெயர்களில் வழங் 
கப்பட்டு , இப்போது ஜனநாயகக் கட்சியாய் மிளிர்கிறது . இதில் 
ஆரம்பத்தில் குடியானவர்களும் நிலச்சுவான்தார்களுமே அதிகமாய் 
இருந்தார்கள் . எனினும் , இப்போது இதில் தொழிலாளிகளும் , 
தொழிலதிபர்களும் இருக்கிறார்கள் . இது ஆரம்பத்தில் முற்போக் 
குக் கொள்கைகளை அனுசரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . 
உதாரணமாக , வெளிநாடுகளுக்கு உதவி செய்வதிலும் , அவற்றோடு 
சுமுகமான உறவு ஏற்படுத்திக்கொள்வதிலும் , இது அவ்வளவு 
ஊக்கங்காட்டவில்லை . இக் கட்சி 1816 வரை செல்வாக்குடன் 
விளங்கியதானாலும் , இதன் செல்வாக்குப் பின்னர் குறைந்தும் , 
பிறகு வளர்ந்தும் வந்தது . ஜாக்ஸன் . கிளீவ்லாந்து , பிராங்கிளின் 
ரூஸ்வெல்ட்டு போன்றவர்கள் இக்கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதி 
கள் . முந்தைய ஜனாதிபதி திரு . கென்னடியும் ஜனநாயகக் கட்சி 
யைச் சேர்ந்தவரே . 


குடியரசுக் கட்சி , ஹாமில்டன் ( Hamiltan ) என்பவரால் தோற்று 
விக்கப்பட்ட கூட்டாட்சிக் கட்சியினுடைய வாரி சென்றே சொல்ல 
லாம் . இது 1854 ஆம் ஆண்டில் நன்றாக அமைக்கப்பட்டது .. 
இது ' தேசியக் குடியரசினர் ' . ' விக் ' என்ற பெயர்களையும் பெற் 
றிருந்தது . இக் கட்சி ஆரம்பமுதலே பரந்த நோக்கமும் , பிறநாடு 
களின் நேசத்தை நாடி நல்ல காரியங்களைச் செய்தலும் அனுசரித்து 
வந்திருக்கிறது . இக் கட்சி நீகிரோக்களுக்கு வாக்குரிமை கொடுக்க 
வேண்டுமென்று வாதாடி , 

இக் கட்சியைச் சேர்ந்த ஆபிரகாம் 
லிங்கன் ஜனாதிபதியாய் இருந்த போது வெற்றியடைந்தது . இக் 
கட்சியில் பெருஞ்செல்வந்தர் முதல் தொழிலாளர் வரை பலரும் 
உறுப்பினராயிருக்கின்றனர் . இக் கட்சியில் 1860 முதல் 1913 
வரை , கிளீவ்லாந்து ஜனாதிபதியாய் இருந்த அந்த எட்டாண்டுகள் 
தவிர , மற்ற ஆண்டுகளில் நிருவாகத்துறையில் பொறுப்பு வகித் 
திருக்கிறது . இந்தக் கட்சியிலும் இடையிடையே பல இடையூறுகள் 
ஏற்பட்டு , கட்சியே அழிந்துவிடக் கூடிய அபாயத்திலிருந்தது . 
உதாரணமாக . கிரான்ட்டு ( Grant ) என்பவர் ஜனாதிபதியாய் 
இருந்த போது ஆட்சித்துறையில் இலஞ்சம் தலைவிரித்தாடியதாகக் 
குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரணை நடைபெற்றது . அப்போது ஏற் 
பட்ட பலவீனம் கட்சியைப் பாதித்தாலும் , மீண்டும் புனர்ஜன்மம் 


ec 


82 


அரசியல் அமைப்புகள் 


பெற்றது . சமீபத்தில் ஜனாதிபதியாய் இருந்த திரு . ஐசனோவர் 
( 1952-56 ; 56-60 ) குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் என்பது 
நோக்கத்தக்கது . 


என்பது 


ஆனால் , இப்போது இந்த இரு கட்சிகளிடையேயும் அடிப் 
படைக் கொள்கைகளைப் பொறுத்த அளவிற்கூட ஆழமான கருத்து 
வேறுபாடுகள் இல்லை 

உணரத் தக்கது . இதற்குக் 
காரணம் , இவை உலகத்தின் வரலாற்றிலேயே பல முக்கியமான 
திருப்பங்களை ஏற்படுத்தவல்ல நிகழ்ச்சிகளைப் புறக்கணிக்க 
முடியாது . அல்லாமலும் , அமெரிக்க ஐக்கிய நாட்டையே , உல 
கத்திலுள்ள பல ஜனநாயக நாடுகளும் தங்கள் ஜனநாயக முறை 
யைப் பாதுகாத்துக்கொள்ளவும் , கம்யூனிசக் கொள்கையைப் பின் 
பற்றும் நாடுகளின் பலாத்காரத்தினின்றும் தப்பித்துக்கொள்ளவும் 
அவசியமான உதவிகளைப் பெற எதிர்நோக்கியிருக்கின்றன . 


oXo- 


படித்தற்குரிய சில நூல்கள் 


ஆசிரியர் பெயர் 
1. ஆக் இரே 

( Ogg Ray ) 
2. புரோகன் 

( Brogan ) 
3. ஹெரால்டு லாஸ்கி 

( H. J. Laski ) 
4. ஜே . ஸ்டோரி 

( J. Story ) 


நூற்பெயர் 
அமெரிக்க அரசாங்கத்திற்கு முன்னுரை 
Introduction.to American Government 
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 
The U. S. A. 


அமெரிக்க ஜனாதிபதி 
American Presidency 
அமெரிக்க அரசியல் 

சட்டத்தின் 
கருத்து விளக்கம் 
Commentaries in the Constitution of 

( Inited States of America . 
தியரியும் நடைமுறையும் 
Theory and Practice of Modern 

Goveroment 


5. ஹெச் . பைனர் 

( Herman Finer ) 


இரண்டாம் பிரிவு 


கானடா 


1. கானடாக் கூட்டாட்சியின் வரலாறு 


தோற்றுவாய் : மக்கள் சமுதாயத்திலுள்ள தனி நபரைப் 
போலவே , அரசாங்கங்களும் பரம்பரைச் ( Heridity ) சூழ்நிலை 
களுக்குத் தக்கவாறு அமைகின்றன . இதற்குச் சிறந்த 
உதாரணமாக , அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் ( U. S. A ) . 
-கானடாவையுங் கூறலாம் . அவ்வாறமையும் நாடுகள் , தாய்நாட்டு 
நிறுவனங்களின் சிறப்புகளை அறிந்திருப்பதால் , அவற்றைத் தங்கள் 
அமைப்பில் , தேவைக்கேற்பத் திருத்தியோ அல்லது இருந்தபடி 
யேயோ ஏற்றுக்கொள்கின்றன . கானடாவை எடுத்துக் கொண் 
டால் அந் நாட்டு மக்கள் ஐரோப்பாக் கண்டத்தி லிருந்து குடியேறி 
யவர்கள் . அவர்களுட் பெரும்பான்மையோர் இங்கிலாந்திலிருந் 
தும் , ஃபிரான்சிலிருந்தும் வந்தவர்கள் . அதனால் அவர்கள் இனத் 
தாலும் , மொழியாலும் , பழக்க வழக்கங்களாலும் மாறுபட்டிருந்த 
தோடன்றி , அரசியற் பழக்கங்களிலும் நடைமுறைகளிலும் வேறு 
பட்டிருந்தார்கள் . ஃபிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் மொழியையும் 
பண்பாடுகளையும் வளர்த்துக்கொள்ள விரும்பியது 

விரும்பியது போலவே , 
ஆங்கிலேயரும் தங்கள் மொழி , பண்பாடு , அரசியல் நிறுவனங்களைச் 
சிறிதும் விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை . எனவே , இவ்விரு பேரி 
னங்களும் ஒன்று சேர்ந்து கானடா டொமினியனை ஏற்படுத்த விரும் 
பியபோது . டொமினியன் அரசாங்கத்தின் அமைப்பு , இவ் விரண்டு 

னங்களின் இயற்கையான சிறப்பு அமிசங்களையுமுடையதாக ஏற் 
படுத்தப்பட்டது . பிரிட்டிஷ் சட்டமும் , மரபும் , அறிவு வளமும் 
இடம் பெற்றதோடல்லாமல் , கானடாவின் முன்னோடியாய் இருந்த 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் செயல்முறையில் வெளிப்பட்ட சில 
முக்கிய உண்மைகளும் அரசாங்கம் அமைக்கும்போது கருத்தில் 
கொள்ளப்பட்டன என்பதையும் நாம் இங்கு அறிதலவசியம் . 
இனி , கானடாக் கூட்டாட்சி ஏற்பட்ட விதத்தைச் சுருக்கமாகக் 
கண்டு , அதன் அரசியலமைப்பை விவரிப்போம் . 

பிரிட்டிஷ் வட அமெரிக்கக் குடியேற்ற நாடுகளின் ஒற்றுமை 
பணர்வு . அமெரிக்கக் குடியேற்ற நாடுகள் ( U. S. A. ) சுதந்திரம் 


86 


அரசியல் அமைப்புகள் 


பெற்றபோதே தோன்றியதெனலாம் . எனினும் , நாம் இவ் வத்தி 
யாயத்தின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல , இன , மத , 
பொருளாதார , பிராந்தி ( Regional ) வேற்றுமைகள் இடையே 
குறுக்கிட்டதால் , ஒற்றுமையுணர்ச்சி வலுப்பெறவில்லை . 

ஆகை . 
யால் , டொமினியன் அந்தஸ் துடைய கானடாக் கூட்டாட்சி ஏற் 
படுவதில் காலதாமதமேற்பட்டது . குடியேற்ற நாடுகளின் சேர்க் 
கையை ( Union ) ஆதரித்த டர்ஹாம் பி பு பிரிட்டிஷ் அரசாங்கத் 
திற்குச் சமர்ப்பித்த தமது அறிக்கையில் , '' ஃபிரெஞ்சுக்காரர் 
களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இன அடிப்படையில் நடக்கும் . 
சச்சரவுகள் நீங்கும் வரையில் , எவ்விதமான முன்னேற்றமும் பயன் 
தராது .' என்று குறிப்பிட்டுள்ளார் . ஆங்கிலேயரும் ஃபிரெஞ்சுக் 
காரரும் பெரும்பாலாராய் இல்லாத இதர பிர தேசங்களிலுங்கூட 
இவ் அடிப்படையில் பூசல்களும் பிணக்குகளும் இருந்தன . 


இந்த இனப்பூசலொழிய டர்ஹாம் பிரபு தமது அறிக்கையில் 
இரு சிபாரிசுகள் செய்திருந்தார் . முதலாவதாக மேல் , கீழ்க் 
கானடாப் பிரதேசங்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் ; இரண்டா 
வதாக , பொறுப்புள்ள அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதே 
அவரது திட்டம் . 

ஆனால் , இச்சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்த 
பலனைத் தராமல் , முன்னிலு மதிகமாக மனக் குறையேற்படவே 
உதவியது . கீழ்க்கானடாவில் குறைவான எண்ணிக்கையுடைய 
வராய் இருந்த ஃபிரெஞ்சுக்காரர்கள் , தங்களது கலாசாரத்தை 
அழிக்கச் செய்யப்பட்ட அநீதியெனக் கருதியதே இதற்குச் காரண 
மாகும் . இதினின்றும் தப்பித் தனிச் சமுதாயமாக வாழ , கூட் 
டாட்சி அமைப்பே ஏற்றதென் பதை அவர்கள் வற்புறுத்தினார்கள் . 
இக் கருத்து மற்றக் குடியேற்ற நாடுகளுக்கும் ஒத்ததாய இருந் 
தது . காரணம் அவைகள் , குடியேற்ற நாடுககொன்று வழவகப் 
படும் தங்கள் நிலைமையொழிய விரும்பியதேயாம் . 


இதைத் துரிதப்படுத்துவது போல அமைந்தன அமெரிக்க 
ஐக்கிய நாடுகள் கடைப்பிடித்த பொருளாதாரக் கொள்கையும் . 
அமெரிக்கத் தலைவர்கள் பழிவாங்கும் மனப்பான்மையுடன் பேசி 
வந்த பேச்சுகளும் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடன் செய்து 
கொண்டிருந்த வர்த்தக உடன்படிக்கை காலாவதியாகிவிட்ட 
தால் , கனாடியப் பொருள்களை விற்பனை செய்ய முடியாமற் போன 
துடன் நஷ்டமும் ஏற்படும் போன்றிருந்தது . அல்லாமலும் , அமெ . 
ரிக்காவின் இராணுவ பலமும் , அங்கு ஏற்பட்டிருந்த உள்நாட்டுப் 
போரும் கானடாவைப் பயமுறுத்தி ஒற்றுமையின் வலிமையை 
வலியுறுத்தின . 


கானடாக் கூட்டாட்சியின் வரலாறு 


oi 


கடைசியாகத் தொழில் துறை நுணுக்கங்களிலும் வேலைமுறை 
பிலும் ஏற்பட்ட மாறுதல்களும் , இயற்கை வளங்கள் குறைவாப் 
இருந்த கானடாவைத் திணறவைத்தன . போாசிரியர் கிரேட்டன் . 
( Prof Creighion ) என்பவர் . நீர்ச் சக்திக்குப்பதில் நீராவிச் சக்தி 
தோன்றியது ; மரத்திற்குப் பதில் இரும்பு உபயோகத்திற்கு வந் 
தது . இந்த மாற்றங்கள் மாகாணங்களின் பொருளாதாரத்தைச் 
குலைக்குந் தன்மையன . இவ் வபாயத்தினின்றும் தப்புவதற்கான 
வழி , ஒன்றோடொன்று தங்கள் குறைகளைப் போக்கிக்கொள்ள 
ஒற்றுமையுடன் தங்களைத் தயார் செய்து கொள்வதே , ' என்று 
கூறினார் . 


சீர் 


இக் காரணங்கள் கூட்டாட்சியின் முக்கியத்தைப் பெரிதும் 
வற்புறுத்தின . இதற்கிடையில் 1864 ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் 
நோவாஸ்கோஷியாவின் பிரதம மந்திரியார் டாக்டர் சார் . ஸ் தப்பர் 
( Dr. Charles Tuprer ) அந் நாட்டின் சட்டசபையில் , நியூபிரன்ஸ் 
விக்கு , பிரின்ஸ் எட்வர்டு ஐலண்டு நாடுகளின் பிரதிந்திகளுடன் 
இம் மூன்றின் கூட்டுக்குப் பேச்சுவார்த்தை நடத்தப் பிரதிநிதிகளை 
நியமிக்க வேண்டு 

மென்ற 

தீர்மானத்தைப் பிரே ரேபித்து , 
அதனுடைய ஏகமனமான ஒப்புதலையும் பெற்றார் . மேற்சொன்ன 
இரண்டு இதர நாடுகளும் சம்மதிக்கவே , 1864 ஆம் வருஷம் , 
செப்டம்பர் மாதம் , முதல் தேதி சார்லொட்டி டவுனில் ( Charlotte 
Town ) அவற்றின் கூட்டம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது . 
இதையறிந்த கானடா அரசாங்கம் , அந்த மூன்று நாடுகளின் 
சம்மதம் பெற்றுத் தன்னுடைய பிரதிநிதிகளையும் அனுப்பியது . 


அந்த மாநாடு குறிப்பிட்ட நாளில் தொடங்கிற்று . கானடாப் 
பிரதிநிதிகள் தங்கள் பிரேரணைகளைச் சமர்ப்பித்தார்கள் . ஆனால் , 
அந்த மூன்று நாடுகளும் தங்களது நிகழ்ச்சி நிரலையே முதலில் 
விவாதித்தன . விவாதத்தின் முடிவில் அவை தங்களது கூட்டு 
பலனெதுவும் தாராதென்பதையும் , கானடாவும் 

சேர்ந்த 
கூட்டாட்சியே சாலச் சிறந்த தென்பதையும் உணர்ந்தன . 
ஆகையால் , கானடா உட்பட எல்லா நாடுகளும் சேர்ந்து , கூட் 
டாட்சி நிறுவனத்திற்கான பேச்சு வார்த்தைகளைத் தொடர்ந்து 
நடத்த அக்டோபர் மாதத்தில் கியூபெக்கில் மறுபடியும் கூட 
வேண்டுமெனத் தீர்மானித்தன . 


சார்லொட்டி. டவுன் மாநாட்டின் முடிவிற்கேற்ப , அதே 
வருஷம் அக்டோபர் மாதம் 10 ஆம் தேதி , மேற்சொல்லப்பட்ட 
நாடுகளின் பிரதிநிதிகளடங்கிய கூட்டம் கூடியது . அக்கூட்டம் . 
" கூட்டாட்சியே ஏற்றதும் சிறந்த துமாகும் . " என்ற சார்லொட்டி 


88 


அரசியல் அமைப்புகள் 


டவுன் மாநாட்டின் முடிவை ஏற்றது . இந்த மாநாடு பதினெட்டே 
நாட்களில் எழுபத்திரண்டு தீர்மானங்களை இயற்றியது . இத் தீர் 
மானங்களே பின்னர் , பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்தில் 
இடம் பெற்றன . இந்த மாநாட்டின் முடிவுகளைக் கானடாச் சட்ட 
சபை , 

மோதித்த தென்றாலும் , நோவாஸ்கோஷியா முதலான 
அந்த மூன்று நாடுகளில் இதற்கு எதிர்ப்பிருந்தது . அதனால் , 
எல்லாத் தேசங்களின் பிரதிநிதிகளுமடங்கிய பிறிதொரு மாநாடு 
இலண்டனில் 

நடைபெற்றது . அதன் விளைவாக . 1867 ஆம் 
வருஷத்திய பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டம் இயற்றப்பட்டது. 
இச் சட்டம் 1867 ஆம் வருஷம் , மார்ச்சு மாதம் , 29 ஆம் தேதி 
அரசரின் இசைவைப் பெற்று , அதே ஆண்டு மே மாதம் 22 ஆம் 
நாள் பிரகடனப்படுத்தப்பட்டு , ஜூலை மாதம் முதல்தேதி அமுலுக்கு 
வந்தது . இந்தக் கியூபெக்கு மாநாடு கானடாத் தேசத்தின் 
வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய 
முக்கிய சம்பவமென்பது மிகையாகாதன்றோ! 


பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்தின் ஷரத்துகளின் படி , 
ஒண்டாரி 3 யா , கியூபெக்கு , நியூ பிரன் ஸ்விக்கு , நோவாஸ்கோ 
ஷியா என்ற நான்கு மாகாணங்களைக் கொண்ட அகண்ட கானடா 
( Greater Canada ) 1867 ஆம் வருஷம் ஜூலை மாதம் முதல் தேதி 
ஏற்பட்டது . பிரிவி கவுன்சிலின் ஆலோசனையின் பேரிலும் , கானடா 
வின் பாராளுமன்றத்தின் வேண்டுகோளின் பேரிலும் , இதரக் - குடி 
யேற்ற நாடுகள் டொமினியனில் சேர விரும்பினால் , சேர்த்துக் 
கொள்ளலாம் என்ற அதிகாரம் அரசியாருக்குக் கொடுக்கப 
பட்டது . இதனால் , கானடாத் தேசத்தில் , 1949 ஆம் வருஷம் 
சேர்ந்த நியூபௌண்ட்லாந்தையும் சேர்த்து மொத்தம் பத்து 
மாகாணங்கள் இருக்கின்றன . 


2. கானடாவின் கூட்டாட்சித்தத்துவம் 


மாகாணங்களென்று வழங்கப்படும் பத்து 

அங்கங்கனை 
யுடையது கானடாத் தேசம் . அவ் வங்கங்கள் , கானடாக்கள் 
என்று கூறப்படும் ஒன்டாரியோ , கியூபெக்கு , நியூ பிரன்ஸ்விக்கு , 
நோவாஸ்கோஷியா , பிரின்ஸ் எட்வர்டு ஐலண்டு என்னும் கடற் 
கரை 

மாகாணங்களும் , நான்கு மேற்கு மாகாணங்களான மாரி 
டோபா , ஆல்பர்ட்டா , சஸ்கெட்சுவான் , பிரிட்டிஷ் கொலம்பியா , 
நியூ பௌண்ட்லாந்து என்பன . 


பல 


பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டமும் , பிறகு அதற்குச் 
செய்யப்பட்ட மாற்றச் சட்டங்களும் சேர்ந்ததே கானடாவின் 
அரசியலமைப்பு . 

கானடாவின் 

அரசியலமைப்பில் கூட்டாட்சி 
யின் அமிசங்கள் 

இருக்கின் றன . முதலாவதாக , அது 
டொமினியன் பாராளுமன்றத்திற்கும் , மாகாணங்களின் சட்ட 
சபைகளுக்கும் உள்ள அதிகாரங்களைப் பற்றிக் கூறுகிறது . 
எடுத்துக்கூறப்பட்ட சில விஷயங்களில் , மாகாணச் சட்டசபைகள் 
ஏகபோகமாகச் சட்டமியற்ற வல்லவை . எடுத்துக் கூறப்படாத 
துறைகளில் டொமினியன் பாராளுமன்றத்திற்கே சட்டஞ் செய்யு 
முரிமை தரப்பட்டிருக்கிறது . சந்தேகங்கள் ஏற்படாமலிருக்க 
வேண்டுமென்பதற்காக , டொமினியன் அதிகாரஞ் செலுத்தக் 
கூடிய 

துறைகள் பலவற்றையும் எடுத்துக் கூறியிருக்கிறது . 
இரண்டாவதாக , 

டொமினியன் , மாகாணச் சட்டசபைகளின் 
சம்மதமில்லாமல் , அவ்வவற்றின் அதிகாரப் பங்கீடு பற்றிய 
ஏற்பாட்டை 

மாற்ற முடியாது . அரசியலமைப்பை 

மாற்றும் 
அதிகாரம் ஆங்கிலப் பாராளுமன்றத்திற்குக் கொடுக்கப் 
பட்டுள்ளது . கடைசியாக , டொமினியன் அல்லது மாகாணங்கள் 
இயற்றிய சட்டங்களை , அவற்றிற்கென அரசியலமைப்பால் கொடுக் 
கப்பட்டிருக்கும் அதிகார வரம்பையும் மீறிச் செய்யப்பட் 
டிருக்கின்றன என்ற காரணங்காட்டி , ' செல்லத்தக்கன அல்ல , ' 

கூறும் அதிகாரம் , கானடாவின் நீதிமன்றங்களுக்குக் 


என்று 


90 


அரசியல் அமைப்புகள் 


கொடுக்கப் பட்டிருக்கிறது . இவ்வேற்பாடு அரசியலமைப்பின் 
மேன்மையை நிலை நாட்டுகிறது . 


கானடாவைப் பொறுத்த மட்டில் கூட்டாட்சியே நன்மை 
தருமென அரசியலமைப்பியற்றிய அறிஞர்கள் கருதினார்களென் 
றாலும் , 

, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நிலவிய கூட்டாட்சிக் 
கொள்கைகளையோ , அல்லது நிறுவனங்களையோ அப்படியே 
ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஒப்பவில்லை . இதற்குக் காரணம் , 
அமெரிக்காவில் , உறுப்பு நாடுகளுக்கிருக்க வேண்டிய உரிமைகள் , 
அதிகாரங்கள் பற்றி அடிக்கடி வாக்குவாதங்களும் , அவற்றைத் 
தொடர்ந்து உள் நாட்டுப் போரும் மூண்டதேயாகும் . எனவே , 
கியூபெக்கு மாநாட்டில் கலந்துகொண்ட பல பிரதிநிதிகளும் , 
நாட்டில் நிலவி வந்த பல ஒற்றுமைச் சக்திகளையும் கூட்டாட்சி 
யமைப்பில் பலப்படுத்த வேண்டுமெனத் தீர்மானித்து , அங்ஙனமே 
செய்தார்கள் . அம் முடிவிற் கேற்ப அவர்கள் , மாகாணங்கள் 
அதிகாரஞ் செலுத்தக்கூடிய துறைகளைத் திட்டவட்டமாகக் கூறி , 
மாகாணங்களுக்குத் தரப்படாத வேறு துறைகளில் , டொமினி 
யனுக்கே அதிகாரமிருக்கும்படிச் செய்தார்கள் . இக் கருத்தை . 
' சர் ஜார் மாக்டொனால்டு ' என்பவர் ' நாங்கள் பலம் பொருந்திய 
மத்திய அரசாங்கத்தையும் , பலம் பொருந்திய மத்திய சட்டசபை 
யையும் , மற்ற முக்கியமல்லாத பிராந்திய விஷயங்களைக் கவனிப்ப 
தற்காகப் 

பிராந்தியச் சட்டசபைகளையும் பெற்றிருக்கிறோம் , ” 
என்றும் , '' மத்திய அரசாங்கத்தைப் பலப்படுத்தி , அதற்கு 
முக்கியமான துறைகளில் அதிகாரம் தந்திருப்பதன் மூலமாக , 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் காணப்படும் பலவீனம் இங்கு ஏற் 
படாமல் செய்திருக்கிறோம் ,' ' 

வற்புறுத்தியுள்ளமை 
நோக்கத் தக்கது . இதனால் கூட்டாட்சிக்கும் , உறுப்பாட்சிக்கும் 
இருக்க வேண்டிய அதிகாரப் பங்கீடு , இங்கு அமெரிக்காவிலுள்ளது 
போலில்லாமல் , மத்திய ஆட்சியைப் பல்லாற்றானும் வலிமை மிக்க 
தாகச் செய்வதாய் இருக்கிறது என்பது விளங்குகிறதன்றோ ? 
மத்திய ஆட்சியைப் பலப்படுத்த உதவும் சில முக்கியமான 
வழிகள் பின் வருமாறு : 


என்றும் 


முதலாவதாக . மாகாணங்களே அதிகாரஞ் செலுத்தலாம் 
என்று எடுத்துக் கூறப்பட்டிருக்கும் துறையில் , முக்கியமாகப் 
பிராந்திய விஷயங்களே யுள்ளன . அந்தப் பிராந்தியத் துறையில் 
வரும் கிரிமினல் சட்டம் , திருமணம் , திருமண ரத்துப்போன்ற 
விஷயங்கள் டொமினியன் அரசாங்கத்திற்குக் கொடுக்கப்பட் 
டிருக்கிறன . இவைகளெல்லாம் அமெரிக்கக் கூட்டாட்சியில் அங்க 
நாடுகளுக்கே உரியவை என்பது அறியத்தக்கது . 


கானடாவின் கூட்டாட்சித்தத்துவம் 


91 


வேறு 


இரண்டாவதாக , மாகாணங்களுக்கு என்றே ஒதுக்கப்படாத 
வேறு துறைகள் ( Residue ) எல்லாம் கானடாவில் டொமினியன் 
அரசாங்கத்திற்குக் கொடுக்கப் பட்டிருக்கின்றன . 
துறைகளில் டொமினியன் அரசாங்கம் அதிகாரம் செலுத்தலா 
மென் றிருந்தாலும் , ஐயந்திரிபில்லாமலிருக்க , அத் துறைகளில் வரும் 
விஷயங்கள் பற்றிய விரிவான பட்டியலொன்றும் 

அரசிய 
லமைப்பிலேயே சேர்க்கப் பட்டிருக்கிறது . இவையுமல்லாமல் , 
பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்தின் 91 ஆம் பிரிவு 
டொமினியன் பாராளுமன்றம் , 'மாகாணங்களுக்கே எனத் திட்ட 
வட்டமாக எடுத்துக் கூறப்பட்டிருக்கும் துறைபோக , வேறு எந்தத் 
துறைகளிலும் கானடா அரசாங்கத்தில் அமைதி , ஒழுங்கு , பொது 
நன்மையை நிலைநாட்டச் சட்டஞ் செய்யலாம் ,' ' என்று கூறுவது , 
மாகாணங்கள் அதிகாரஞ் செலுத்தக்கூடிய துறைகளிற்கூட , 
டொமினியன் அரசாங்கம் ஆதிக்கஞ் செலுத்த ஏதுவாகிறது . 

மூன்றாவதாக , டொமினியன் அரசாங்கம் மாகாணச் சட்ட 
சபைகள் இயற்றிய சட்டங்களுக்கு அவை நிறைவேற்றப் பட்ட 
தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் அனுமதி மறுக்கலாம் . 
மாகாணக் கவர்னர்களை நியமிக்கவும் நீக்கவும் அதற்கு 
அதிகாரமுண்டு . மாகாணங்க ளியற்றிய மசோதாக்களுக்கான 
சம்மதம் கொடுக்க வேண்டாவென் றோ , அல்லது கவர்னர் -ஜெனர 
லின் 

பரிசீலனைக்காகத் தாற்காலிகமாக நிறுத்திவைக்கும்படிக் 
கூறவோ , கவர்னர்களுக்கு டொமினியன் அரசாங்கம் கட்டளை 
பிறப்பிக்கலாம் . அவசியமெனப்பட்டால் , கவர்னர் - ஜெனரல் அம் 
மசோதாக்களுக்குத் தம் அனுமதி தர மறுக்கலாம் . 


நான்காவதாக , நீதித் துறை சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய 
மான நியமனங்களையும் , அவைகள் மாகாண அரசாங்கங்களின் 
மேற்பார்வையி லிருந்தாலும் , டொமினியன் அரசாங்கமே செய் 


கிறது . 


கடைசியாக , செனட்டின் உறுப்பினர்களெல்லாம் டொமினி 
யன் அரசாங்கத்தாலேயே நியமிக்கப்படுகிறார்கள் . மாகாணங்கள் 
பெரியவையாய் இருந்தாலும் சிறியவையாய் இருந்தாலும் , கூட் 
டமைப்பில் அவற்றுக்குச் சமப்பிரதிநிதித் துவம் கொடுக்கப்பட 
வில்லையென்பதும் , செனட்டர்கள் மாகாண அரசாங்கங்களின் 
அல்லது மக்களின் பிரதிநிதிகளென் றெண்ணி , அதற்கொப்பச் 
செயலாற்ற வேண்டுமென்பதில்லையென்பதும் அறிதலவசியம் . 


மேலே நாம் கூறியவைகளிலிருந்து , கான்டாக் கூட்டாட்சியில் 
டொமினியன் அரசாங்கம் சக்தி வாய்ந்ததென்பதும் , மாகாணங் 


92 


அரசியல் அமைப்புகள் 


விடை 


மாகாண 


கள் சுதந்திரமானவை என்றிருந்தாலும் டொமினியன் அரசாங் 
கத்துடன் ஒத்துழைக்கவேண்டுவது இன்றியமையாத தாகிறது 
என்பதும் வெளிப்படை . எனவே , மாகாணங்களின் அவசிய 
மென்னவென்ற வினா எழுமானால் , அதற்குக் 'கானடாவில் 
நகராட்சிகள் இல்லாததால் நகராட்சிகள் 

செய்யக்கூடிய 
வேலையை 

மாகாணங்கள் கவனிக்கலாம் , ' என்பதே 
யாகும் . 

மாகாணச் சட்டசபைகள் " முக்கியமில்லாதவை , " 
" கீழ்ப்பட்டவை ,' ' என்று , கியூபெக்கு மாநாட்டிற்கு வந்திருந்த 
பிரதிநிதிகளால் வருணிக்கப்பட்டதனாலும் இது அறியப்படும் ,. 
இக் கருத்தை விளக்குவது போலிருக்கிறது அறிஞர் சார்லஸ் தப்பர் 
( Dr. Charles Tupp.r ) என்பார் எழுதியிருப்பது . அவர் எழுதி 
யிருப்பதாவது , 'கானடாவில் நகராட்சி மன்றங்கள் { Municipalites | 
இல்லாததால் , பிராந்திய அரசாங்கங்களை நாங்கள் பாதுகாக்க 
விரும்புகிறோம் . அதே சமயத்தில் மக்களின் கருத்துகளையோ, 
எண்ணங்களை யோ புறக்கணித்து , அவர்களின் அதிருப்தியைச் 
சம்பாதித்துக்கொள்ளவும் விரும்பவில்லை .' என்பது . 

அடுத்து , டொமியனின் அரசாங்கத்திற்குக் கொடுக்கப் , 
பட்டுள்ள ' மறுப்பாணை ' ( Veto ) அதிகாரம் , மாகாணங்களின் 
முக்கியத்துவத்தைக் குறைக்கிறது . ஏனென்றால் , 
அரசாங்கங்க ளியற்றும் எந்தச் சட்டத்தையும் நிராகரிக்கும் 
உரிமை டொமினியனுக்கிருப்பதால் , மாகாணங்கள் தம்மிச்சைப் 
படி எதையும் செய்ய முடியாது . இக் காரணங்களால் கானடா 
வைக் கூட்டாட்சி என்று கூறமுடியாதென் கிறார் பேராசிரியர் 
வியர் ( Wheard ) . 

அ த சமயத்தில் அதை ஒற்றையாட்சி 
அமிசங்களையும் கூட்டாட்சி யமிசங்களையும் உடைய ஒரு போலிக் 
கூட்டாட்சி ' ( Qulasi Federation ) , எனவும் கூறுகிறார்கள் . ஆனால் , 
திரு கென்னடி என்னும் மற்றோர் அறிஞர் கானடாவைக் 
கூட்டாட்சியின் சாரம் ” 

கூறியுள்ளார் . அதற்கு 
ஆதாரமாக அவர் , ' ' கானடாவின் பாராளுமன்றம் , பிரிட்டன் 
அல்லது மாகாணங்களின் பிரதிநிதி நிறுவனமன்று . அது , தன் 
துறையில் இறுதியதிகாரம் செலுத்தவல்லது . அத் தகையனவே . 
மாகாணச் சட்டசபைகளும் . 

அரசியலமைப்பில் 

கூறப்பட் 
டிருக்கும் அவற்றின் அதிகாரத் துறையில் , அவை டொமினியன் 
பாராளுமன்றத்தைப் போன்றே , முழு அதிகாரமுடையவை . 
அவற்றின் அதிகாரம் இறுதியானதுமாகும் . பிரித்தானிய வட 
அமெரிக்கச் சட்டத்தின் நோக்கமே , கூட்டாட்சி ஏற்படுத்துவதே 
யல்லாமல் , மாகாணங்களின் முக்கியத்தையோ அல்லது சுதந்தி 
ரத்தையோ கட்டுப்படுத்தி , மத்திய அரசுக்கு அடிமையாக்குவ 
தன்று . " என்று கூறுகிறார் . 


என்று 


கானடாவின் கூட்டாட்சித்தத்துவம் 


98 


அரசிய 


நீதிபதிகள் எதைக் கூறுகின்றார்களோ . அதைப் பொறுத்தது 
தான் கூட்டாட்சி அரசியலமைப்பும் . உதாரணமாக , அமெரிக்க 
ஐக்கிய நாட்டை எடுத்துக்கொள்ளுவோம் . தலைமை நீதிமன்ற 
நீதிபதிகள் கூட்டாட்சித் தத்துவத்தை நிலைநாட்டி வந்திருக்கின் 
றார்கள் . அவர்கள் ராஜ்யங்கள் , அவைகளிடமிருந்து எடுத்து 
மத்திய அரசுக்குக் கொடுக்கப்படாத அதிகாரத் துறைகளில் 
• இறைமையுடையவை என்று தெளிவாக்கியுள்ளனர் . இதற்குக் 
காரணம் , அங்கு அரசியலமைப்பு , சாதாரணச் 

சட்டமென்று 
எண்ணப்படவில்லை , ஆனால் , கானடாவின் 

தலைமை நீதி 
மன்றமும் , பிரிவிகவுன்சிலின் நியாயக் குழுவும் அமெரிக்கத் 
தலைமை நீதிமன்றத்தின் உதாரணத்தைப் 

பின் பற்றாததோடு . 
அரசியலமைப்பையும் சாதாரணச் சட்டமாகக் கருதி , 
லமைப்பு எழுதப்பட்ட சூழ்நிலை , அதை இயற்றியவர்கள் 
கொண்டிருந்த கருத்துக்கள் , மாறிமாறித் தோன்றும் சமூகப் 
பொருளாதாரச் சூழ்நிலைகள் ஆகியவற்றைச் 

சிறிதும் கவனி 
யாமல் , லக்கிய விமரிசனம் செய்வது போல அரசியலமைப்பை 
விளக்கி வந்தார்கள் . 

அதன் 

பிரித்தானிய 
அமெரிக்கச் சட்டத்தில் நேரிடையாகக் கூட்டாட்சியைப் பற்றிய 
சொற்றொடர்கள் இல்லாமற்போனதும் , கானடா ஒரு கூட்டாட்சி 
என்று வழங்கப்பட முடியாமற்போனதுமே யாகும் . இருப்பினும் 
கானடாவில் மாகாணங்களுக்குள்ள அதிகாரங்கள் , அமெரிக்கா 
வில் இராச்சியங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களைவிட அதிக 
மானவையேயாகும் . இதற்குக் காரணம் , 

மக்களின் பழக்க 
வழக்கங்களும் , அவர்கள் ஆதரவு பெற்ற அரசியற்கட்சிகளும் 
மாகாணங்களின் நியாயமான , சட்டரீதியான உரிமைகளுக்குப் 
போராடி வருவதேயாகும் . சுருங்கச் சொல்லின் , 

சுருங்கச் சொல்லின் . கானடா ஒரு 
சமஷ்டி அரசாங்கமேயாகும் எனலாம் . 


விளைவு 


வட 


3. அரசியலமைப்பும் அதன் 

அமிசங்களும் 


று . 


திரு . பால் கெரின் லஜோ ( Paul Gerin Lajoie ) என்பவர் 
கானடாத் தேசத்திற்கு அரசியலமைப்பைப்பற்றிக் கூறும் சட்டமோ , 
அன்றிப் பத்திரமோ இல்லையென்று கூறுகிறார் , ஆனால் , அது 
உண்மையன் ஏனென்றால் , பிரித்தானிய வட அமெரிக்கச் 
சட்டம் , அரசியலமைப்பின் எழுதப்பட்ட பகுதியாகும் . அதுவே 
மூலாதாரமானதும் எழுதப்பட்டதுமான அரசியற் சட்டமாகும் . 
ஆதியிலிருந்த நான்கு மாகாணங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நிரந் 
தாக் கூட்டாட்சியை ஏற்படுத்துவதற்குக் காரணமாயிருந்ததும் 
அச் சட்டமேயாகும் . அச் சட்டம் , இனத்தாலும் , மதத்தாலும் , 
அரசிய பழக்க வழக்கங்களாலும் வேறுபட்டிருந்த பல மக்களி 
டையேயும் ஓற்றுமை ஏற்படவும் , நாம் இருக்கும் நாடு நமது நாடு ', 
என் னும் நாட்டுணர்வு ஏற்படவும் அடிகோலியது . அச் சட்டம் 
டொமினியனுக்கும் மாகாணங்களுக்கு மிடையே உள்ள அதி 
காரப் பங்கீடு , அவற்றிற்கான அரசாங்க அமைப்பு முதலிய பல விஷ 
யங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது . இதுவே , ஆதாரச் 
- சட்டமுமாகும் ஏனென்றால் , அதனுடைய அமிசங்களுக்குமாறாக , 
டொமினியனோ , மாகாணங்களோ சட்டமியற்ற முடியாது . 


L 


அந்தச் சட்டம் கானடாக் கூட்டாட்சி பற்றிய சகல விஷயங் 
களையும் கூறுவதெனச் சொல்ல 

முடியாது . உதாரணமாக , 
நிருவாக அதிகாரத்தைச் செலுத்தும் விதம் , நிருவாகத்துறைக்கும் 
சட்டசபைகளுக்கு மிடையே இருக்கும் உறவு முதலிய இன்னோ 
- ரன்ன பல விஷயங்கள் தெளிவாகக் கூறப்படவில்லையென்பது 
குறிப்பிடத்தக்கது . இதற்குக் கூறப்படும் சமாதானம் , 
மாகாணங்கள் , நோவாஸ்கோஷியா , நியூ பிரன்ஸ்விக்கு ஆகிய 
பிரதசங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சியாய் இருக்கவும் , 
இங்கிலாந்தின் அரசியலமைப்பிற்கு இணையான ஓர் அரசியலமைப் 


' கானடா 


அரசியலமைப்பும் அதன் அமிசங்களும் 


85 


பல 


பின் கீழ் இருக்கவும் விழைகின்றன ,' என்று பிரித்தானிய வட 
அமெரிக்கச் சட்டத்திற்கான முன்னுரையில் கூறப்பட்டிருப்ப 
தாகும் . 

இங்கிலாந்தின் நிறுவனங்களும் மரபையொட்டி 
எழுந்து இயங்கி வருபவை . அந்த மரபுகள் சட்டமெனும் எலும்பு 
கூட்டிற்குச் சதைப்பற்றூட்டுகின்றன . எனவே , கானடாவின் பல 
நிறுவனங்களும் இங்கிலாந்தின் மரபை உதாரணமாகக் கொண்டே 
உண்டானவையாதலால் , அவற்றின் வேலைமுறைகளும் தன்மையும் 
அங்கிருப்பதுபோன்றே கானடாவிலு மிருக்கின்றன . சான்றாக , 
கவர்னர் - ஜெனரலை எடுத்துக்கொள்வோம் , இங்கிலாந்தின் அரசி 
யார் எவ்வாறு தம் முடிவிற்கேற்ப எதேச்சாதிகாரமாகச் செயலாற்ற 
முடியாதோ , அங்ஙனமே கானடாவின் 

கவர்னர் - ஜெனரலும் 
தம்மிச்சைப்படி எதுவும் 
எதுவும் செய்யமுடியாது . 

கவர்னர் - ஜெனரல் 
மந்திரிசபையின் உட்குழுக் கூறும் ஆலோசனையின் பேரிலேதான் 
எதையும் செய்ய வல்லவர் . இந்த மந்திரிசபையின் உட்குழுப்பற்றி 
பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டம் எதுவும் கூறவில்லை . இவ் 
வாறே நிருவாகத்திற்கும் சட்டசபைக்கும் உள்ள உறவும் வழக் 
கத்தை அனுசரித்து இருக்கிறது . 


வட 


, 


எனவே , பிரித்தானிய 

அமெரிக்கச் சட்டந்தான் 
கானடாவின் அரசியலமைப்புச் சட்டமென்றால் , அதில் கூறப்படாத 
வேறு விஷயங்கள் மரபாலும் வழக்கத்தாலும் அறிந்து , அதன் வழி 
நடத்தப்படுகின்றன . இதனால் , கானடாவின் 

அரசியலமைப்பு 
எழுதப்பட்டதும் எழுதப்படாததுமான பகுதிகளையுடையதென்பது 
தெளிவாகின்றது . எழுதப்படாத பகுதியில் மரபு , பழக்கவழக்கங்க 
ளன்றி , நீதி மன்றங்களால் விளக்கி யுரைக்கப்பட்ட பொதுச் 
சட்டத்தின் கொள்கைகளும் , பிரிட்டன் , கானடா நாடுகளின் 
பாராளுமன்றங்களியற்றிய சட்டங்களுமடங்கும் . 


அரசியலமைப்பில் மாற்றஞ்செய்யும் முறை : ஆஸ்திரேலியாக் 
காமன் வெல்த்து அரசியலமைப்புச் சட்டத்தில் இருப்பது போல , 
கானடாவைப்பற்றிய பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்தில் , 
அரசியலமைப்பில் மாற்றஞ்செய்யும் வழி முறைபற்றிய விதியெதுவும் 
சேர்க்கப்படவில்லை . இவ்வாறு இருப்பதற்கு , 'பிரீட்டிஷ் சட்ட 
மொன்றை , மற்றொரு பிரிட்டிஷ் சட்டம் மாற்றி அமைக்கும் .' 
என்பது காரணமாய் இருக்கலாம் . அதாவது , இங்கிலாந்தில் 
கடைசியாகச் செய்யப்பட்ட 

சட்டத்தின் ஷரத்துகள் , அவை 
முன்னரே செய்யப்பட்ட சட்டங்களின் ஷரத்துகளுக்கு முரணான 
வையாய் இருந்தாலும் , அமுல் செய்யப்படக் கூடியவை . 

ஆகை 
யால் , பழைய சட்டங்களின் ஷரத்துகள் செல்லாதவையாகும் . 


98 


அரசியல் அமைப்புகள் 


இந்த முறையை அனுசரித்து , பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத் 
தின் எப்பகுதியையும் புதுச் சட்டமொன்று செய்வதன் மூலம் 
மாற்றிவிடலாம் . இம்முறை சுதந்திர 

றை சுதந்திர நாடான கானடாவின் 
கௌரவத்திற்குக் களங்கம் கற்பிப்பது என்று சிலர் நினைக்கக்கூடும் . 
ஏனென்றால் , அரசியலமைப்பில் மாற்றம் செய்யச் சுதந்திர நாடுகள் 
உரிமையுடையவை யென்பதும் , அந்த உரிமை , அடிப்படை உரிமை 
என்று கருதப்படுவதுமே அதற்குக் காரணமாகும் . 


ஆனால் , பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தானாகக் கானடா அரசிய 
லமைப்பை ஒருபோதும் மாற்றுவதில்லை . 1871 ஆம் ஆண்டு முதல் 
இது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகிவிட்டது . கானடாவின் 
பாராளுமன்றம் , இங்கிலாந்தின் அரசியாருக்கு , ஆங்கிலப் பாராளு 
மன்றம் மாற்றச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று விண்ணப் 
பித்துக் கொண்டால் , பிரிட்டனின் பாராளுமன்றம் , உடனே அதை 
நிறை வேற்றி வைக்கும் . 
வைக்கும் . அதில் தாமதமேதும் 

அதில் தாமதமேதும் ஏற்படுவதி லை . 
இவ்வாறு ஆங்கிலப் பாராளுமன்றம் , கானடாப் பாராளுமன்றத் 
தின் விருப்பங்களைப் பூர்த்தி செய்யும் சாதனமாய் இருக்கிறது . 


4. நிருவாகம் 


எவ்வாறு 


கானடாவின் நிருவாக அதிகாரம் 

நிருவாக அதிகாரம் இங்கிலாந்து நாட்டின் 
முறைப்படி அமைந்திருக்கிறது . தேசத்தின் பொது நிருவாகத் 
திற்கு அரசர் தலை வராவார் . ஆனால் , அரசர் கானடாவில் 
இல்லாததால் , கவர்னர்- ஜெனரல் அவர் பிரதிநிதியாய் இருக்கிறார் . 
இங்கிலாந்திப் ஆரம்ப முதல் இன்றுவரை அரசர் 
நடந்து வந்திருக்கிறாரோ அவ்வாறே , கவர்னல் - ஜெனரல் கானடா 
வில் நடந்து வருகிறார் எனலாம் . இங்கிலாந்தில், அரசர் நடை 
முறையில் செலுத்தி வந்த அதிகாரங்களை , நாளடைவில் , மக்கள் 
பிரதிநிதிகள் கைப்பற்றிச் செலுத்தலானார்கள் . இந்த அதிகார 
மாற்றத்திற்கு ஆரம்பத்தில் அரசரிடமிருந்தும் , அவர் ஆதரவாளர் 
களிடமிருந்தும் எதிர்ப்பிருந்தாலும் , அவையனைத்தும் கதிரவனைக் 
கண்ட பனிபோல . பொதுமக்களின் கருத்தெனும் மாபெருஞ்சக்தி 
முன் நிற்க முடியாமல் மறைந்தன . இங்கு நாம் முக்கியமாகக் 
கவனிக்க வேண்டுவதென்ன வென்றால் , நிருவாக அதிகாரம் 
மக்கள் பிரதிநிதிகள் கையிலிருந்தாலும் , அந்த அதிகாரம் அரசரின் 
பெயராலேயே செலுத்தப்படுகிறது என்பதாகும் . 

. 

இவ்வாறே , 
கானடாவிலும் கவர்னர் ஜெனரலிடமிருந்து அதிகாரம் மக்கள் 
கைக்கு மாறியதெனலாம் . என்றாலும் , இங்கிலாந்தில் முடிக்கு 
( Crown ) எவ் வளவு மரியாதை , பெருமை , பழமைச் சிறப்பு , கட 
காலத்தில் ஆற்றிய கடமைக்காகக் கொடுக்கப்படும் உயர்வு 
இருக்கிறதோ , அவ்வளவு , கவர்னர் - ஜெனரலுக்கும் கானடாவில் 
கொடுக்கப்படுகிறது . கவர்னர் ஜெனரல் 

வல்லமையும் 
படைத்த சர்வாதிகாரியாய் இருந்த காலம் மலையேறி , 
சுயாட்சியின் சிறப்பு அமிசமான அமைச்சரவையின் ஆலோசனைக் 
கிணங்கச் செய பாற்றி வருகிறார் . குறிப்பாக , 1926 - ல் நடந்த 
சாம்ராஜ்ய மாநாட்டிற்குப் பிறகு , கவர்னர்- ஜெனரல் ஒரு கைப் 
பொம்மையாகவே , கானடாவின் 

அரசியல் நிருவாகத் துறை 
களிலும் , ஏனைய சமூகப் பொருளாதாரப் பிரச்சினைகளிலும் இருந்து 
வருகிறாரெனக் கூறலாம் . 


டந்த 


சகல 


இன்று . 


7 


98 


அரசியல் அமைப்புகள் 


கவர்னர் ஜெனரல் ( Governor General ) : கானடாவின் அரசர் . 
அந் நாட்டின் அரியாசனத்திலே தான் அமர்கிறார் . ஆனால் , 
அவரது நிரந்தர உறைவிடம் இங்கிலாந்திலிருப்பதால் , நேராகக் 
கானடாவை ஆட்சி செய்ய முடியாது . ஆகையால் , அவருக்குப் 
பதிலாக அவருடைய 

பிரதிநிதியாகக் கவர்னர் ஜெனரல் , 
அரியாசனத்தில் அமர்கிறார் . இந்தக் கவர்னர் ஜெனரல் , 
இங்கிலாந்து அரசாங்கத்தின் பிரதிநிதியல்லர் . இவர் , முடியின் 
பிரதிநிதியே யாவார் . ஆகையால் , இவர் ஆங்கில அரசாங்கத்தின் 
கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவோ , அல்லது ஆங்கிலேயர் 
களின் விருப்பு வெறுப்புகளுக்குத் தக்கவாறு நடந்துகொள்ள 
முயற்சி செய்யவோ 

முடியாது . 

விளக்கமாகக் கூறவேண்டு 
மானால் , இங்கிலாந்தில் பதவியிலிருக்கும் அரசரோ , அல்லது 
அரசியாரோ , தாம் நினைத்தவாறு 

நினைத்தவாறு ஆட்சி செய்ய முடியாது ; 
அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் எதையும் செய்யமுடியும் . 
அவ்வாறன்றி , அரசர் 

அதிகாரத்தைக் கைப்பற்றித் தாமே 
நேரிடையாக ஆள முயற்சி செய்தால் , அதற்கு ஆங்கிலேயர் 
கள் ஒப்பமாட்டார்கள் . அங்ஙனமே , கானடாவின் 

கவர்னர் . 
ஜெனரலும் நடந்துகொள்ள வேண்டியவராகிறார் . 

இங்கிலாந்து 
நாட்டின் இராணியார் , இரண்டாம் எலிசபெத்து , கானடாவிற்கும் 
இராணியாராவார் . இங்கிலாந்திற்கு இராணியார் என்பதால் 
அவர் கானடாவின் இராணியாரல்லர் , கானடாவிற்கு அவர் 
தனிப்பட்ட முறையில் இராணியாராய் இருக்கிறார் . அதாவது 
கானடா நாட்டின் சின்னம் அவர் ; அவர்கள் போற்றும் வரலாற் 
றிற்கும் , அவர்கள் ஏற்கும் வழிவழி வரும் பண்பாட்டிற்கும் 
சின்னம் . கனாடியர்கள் தங்களுக்கென ஓர் 

தங்களுக்கென ஓர் அரசியலமைப்பை 
ஏற்படுத்திக்கொள்ள விழைந்தபோது , அவர்கள் எண்ணியதெல் 
லாம் அரசர் . அரசருக்கு உதவியாய் இருக்கும் அமைச்சரவை , 
இரு சபைகளடங்கிய ஒரு பாராளுமன்றம் , நீதிமன்றங்கள் , பொதுச் 
சட்டம் ஆகியவைகளே . இந்த அடிப்படையிலேதான் 
வின் பல அரசியல் நிறுவனங்களும் அமைந்துள்ளன . 


- 


கானடா 


கானடா 


நாம் முன்னர்க் குறிப்பிட்டபடி இங்கிலாந்தின் அரசர் அல்லது 
அரசியாரே 

நாட்டின் அரசாங்கத்திற்குத் தலைவர் . 
ஆனால் , அவர் கானடாவிலிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கப்பால் 
இருப்பதால் , தாமே நேரிலிருந்து ஆட்சி செய்ய முடியாததால் , 
அவர் தம் பிரதிநிதியாகக் கவர்னர் ஜெனரல் ஒருவரை நியமித்து , 
அவர் மூலம் ஆட்சி செய்கிறார் . 


இந்தக் கவர்னர் - ஜெனரல் , இங்கிலாந்து அரசாங்கத்தின் 
குடியேற்றநாடுகள் அமைச்சர் ஆலோசனைக் கிணங்க அரசரால் 


நிருவாகம் 


99 


முதலில் நியமிக்கப்பட்டார் . ஆனால் , 1899 ஆம் ஆண்டு முதல் 
கவர்னர் ஜெனரல் ஒருவர் நியமிக்கப்படுமுன் , டொமினியன் 
அரசாங்கத்தின் கருத்தும் முடிவும் அறியப்பட்டன . 

1926 ஆம் 
வருஷம் நடைபெற்ற சாம்ராஜ்ய மாநாடு , பிரிட்டிஷ் அரசாங்கத் 
திற்கு இதில் சிறிதளவு பங்குகூட இல்லையெனவும் , கனாடிய அர 
சாங்கமே இதற்கு உரிமையுடைய தென்றும் தீர்மானித்தது . அது 
முதல் கானடா நாட்டின் பிரதமமந்திரியாரின் ஆலோசனைப்படியே 
* கவர்னர் ஜென்ரல் நியமிக்கப்பட்டார் . எனினும் , இங்கிலாந்தவரே 
பெரும்பாலும் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டனராதலால் , கானடா 
அரசாங்கத்தால் விரும்பப்படக் கூடிய ஒருவர் , அப் பதவியை 
ஏற்பாரா என்பது போன்ற விஷயங்களைப் பிரிட்டிஷ் அரசாங்கமே 
கவனித்து வந்தது . 

1952 ஆம் ஆண்டில் கனாடியர் ஒருவரே 
முதன்முறையாகக் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் 
என்பது இங்கு அறியத்தக்கது . இப்பதவியை முதலில் வகித்தவர் 
திரு . வின்சென்ட் மாசி என்பவராவார் . கவர்னர் ஜெனரலின் 
பதவிக்காலம் உத்தியோக பூர்வமாக ஆராண்டுக ளென்றாலும் , 
இக் காலம் ஐந்தாண்டாகவோ அல்லது ஏழாண்டாகவோகூட 
இருக்கலாம் . கவர்னர் ஜெனரலை , அரசர் கானடாவின் மந்திரி 
சபையின் ஆலோசனையின் பேரில் பதவியி லி 

பதவியி லிருந்து எப்போது 
வேண்டுமானாலும் விலக்கலாம் . அவருடைய ஆண்டுச் சம்பளம் . 
படிகளல்லாமல் 10,000 டாலர்களாகும் . அவர் தங்கும் மாளி 
கையின் பராமரிப்பிற்காகவும் மற்ற வசதிகளுக்காகவும் தனியாக 
மானியம் அளிக்கப்படுகிறது . 


கவர்னர்- ஜெனரலின் அதிகாரங்கள் : அரசருக்குள்ளவைபோல , 
கவர்னர் - ஜெனரலின் அதிகாரங்களும் மிகவிரிவானவை என்றாலும் . 
உண்மை அதிகாரம் மந்திரிசடையாலேதான் செலுத்தப்படுகிறது . 
பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டம் நிருவாக அதிகாரத்தை 
அரசரால் நியமிக்கப்படும் கவர்னர் ஜெனரலுக்குத் தருகிறது . 
ஆனால் நிருவாக அதிகாரம் . டொமினியன் பாராளுமன்றத்தின் 
ஆதரவு பெற்ற , அதற்குப் பொறுப்புடைய மந்திரிகளால் செலுத்தப் 
படுகிறது . கொள்கைகளை உருவாக்குவதிலும் , அவற்றை நிறை 
வேற்றுவதிலும் கவர்னர் - ஜெனரலுக்குச் சிறிதும் சம்பந்தம் இல்லை. 
மந்திரிகள் அரசாங்க விஷயங்கள் பற்றி ஒன்றுகூடி ஆலோசிக்கும் 
போது அவர் கலந்துகொள்வ தில்லை . 1878-83 - ல் கவர்னர் 
ஜெனரலாய் இருந்த அர்கில் டியூக்கு ( Duke of Argyll ) மந்திரிசபைக் 
கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் விலகி நின்றார் . அவர் 
காட்டிய அந்த உதாரணம் அவருக்குப்பின் வந்தவர்களாலும் பின் 
பற்றப்படுகிறது . - 


100 


அரசியல் அமைப்புகள் 


கவர்னர் ஜெனரல் தரை , கடல் , ஆகாயவிமானப்படைகளின் 
தலைமைத் தளபதி . ஐக்கிய நாடுகளின் சங்கத்திற்கான கானடாப் 
பிரதிநிதிகளை அவர் நியமிக்கிறார் ; அதிக முக்கியத்துவமில்லாத 
உடன்படிக்கைகளில் கையெழுத்திடுகிறார் . 1926 ஆம் வருடம்வரை 
அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்காகச் சில வேலைகளைக் கவனித்து 
வந்தார் . ஆனால் , அதன் பிறகு அவ் வேலைகளைக் கவர்னர் - 
ஜெனரலுக்குப் பதிலாக , பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் 
ஹைகமிஷனர் கவனிக்கவேண்டுமெனத் தீர்மானிக்கப்பட்டு , அதன் 
படியே நடந்து வருகிறது . 


கவர்னர் ஜெனரல் , மாகாணங்களுக்கான 

கவர்னர்களை 
நியமிக்கவும் விலக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் . ஆனால் , 
இந் நியமனங்கள் எல்லாம் நடைமுறையில் டொமினியன் மந்திரி 
சபையால் செய்யப்படுகின்றன . அவர் செனட்டின் தலைவர் , 
நீதிபதிகள் முதலியவர்களையும் நியமிக்கிறார் . 


பாராளுமன்றத்தைக் கூட்டுவது , ஒத்திவைப்பது . கலைப்பது 
முதலிய வேலைகளையும் அவரே புரிகிறார் . வேறுபல அதிகாரங் 
களைப் போலவே இவைகளும் மேலுக்காகச் செய்யப்படுவனவே . 
பாராளுமன்றத்தைக் கலைக்கக்கோரும் உரிமை பிரதம மந்திரியா 
ருடையது என்பது வெளிப்படை . 


மசோதாக்களுக்கான சம்மதத்தைக் கவர்னர் ஜெனரல் 
கொடுக்கவேண்டும் ; அவற்றுக்குச் சம்மதந் தாராமலு மிருக் 
கலாம் . ஆனால் , 

கவர்னர் ஜெனரலோ , அரசியாரோ , தம் 
சம்மதம் தராமல் இருப்பதில்லை . சுருங்கச் சொல்லவேண்டு 
மானால் , கவர்னர் - ஜெனரல் அதிகாரம் செலுத்த முடியாத துறை 
யெதுவும் 

அரசாங்கத்தில் இல்லை எனலாம் . 


கானடா 


பொதுவாக நாம் அறிய வேண்டுவதென்னவென்றால் , 

ஜன 
நாயக அரசாங்கத்தையுடைய நாடுகளில் நாட்டின் தலைவர் ஒரு . 
பொம்மையைப் போன்றவர் . பொது நிருவாகம் பற்றித் தாம் என்ன 
கருத்துடையவராய் இருந்தாலும் , அதை ஏற்கும்படி அவர் 
அரசாங்கத்தை வற்புறுத்த முடியாது . மக்களுக்குப் 

மக்களுக்குப் பொறுப் 
புடைய மந்திரிசபை விரும்பினால் மாத்திரமே அவர் ஆலோசனை 
கூறலாம் ; அல்லாவிட்டால் , மந்திரிசபையின் விருப்பப்படியே 
அவர் நடக்கக் கடமைப்பட்டவர் . 

அங்ஙனம் அவர் 
விட்டால் , அந்தப் பதவிக்குள்ள பெருமையும் புகழும் மரியாதையும் 


நடவா 


101 


திருவாகம் 


மங்கக்கூடும் . அடுத்ததாக , எந்தக் குறிப்பிட்ட அரசியற்கட்சியும் 
பாராளுமன்றத்தில் பெரும்பான்மைப் பலம் பெறாமல் , அதனால் 
அரசாங்கம் அமைப்பதில் தாமதமோ இடையூறுகளோ ஏற்பட் 
டால் , அப்போது கவர்னர் ஜெனரல் தம் யோசனைகளையும் சமரசத் 
திட்டங்களையும் எடுத்துக் கூறலாம் . இயலுமானால் , நிலையான 
அரசாங்கம் ஏற்படத் தம்மால் இயலும் உதவிகளைச் செய்யலாம் . 
இம் மாதிரியான சமயங்களிலேதான் அவருடைய சேவை நாட்டிற்கு 
மிக முக்கியமாகத் தேவைப்படும் . எனவே , அந்தப் பதவியின் 
பெருமை அல்லது சிறுமை அப்பதவியை வகிப்பவர் நடந்து 
கொள்வதிலும் , நாட்டுமக்கள் அவைகளைப் புரிந்துகொள்வதிலுமே 
பொதிந்திருக்கிறது . 


5. அமைச்சரவை 

( The Cabinet ) 


1 


பிரிவி கவுன்சில் : அமைச்சரவை அரசியற் காரியங்களுக் 
கெல்லாம் ஆணிவேர் போன்றது . அது தனக்கிருக்கும் உயரதி 
காரத்தால் நிருவாகத்தைத் திறம்பட நடத்திச் சிறந்த பல சட்டங் 
களை இயற்றச் சட்டமன்றத்திற்கு வழி காட்டுகிறது . ஆயினும் ,. 
அதற்குச் சட்டபூர்வமான இயக்கம் இல்லையென்பது வெளிப்படை . 
அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சட்ட சம்மதமுடைய பிரிவி 
கவுன்சிலின் பெயரால் செய்யப்படுகின்றன . அமைச்சரவை 
முறையின் எல்லா அமைப்புகளும் , தொன்றுதொட்டு வரும் மரபு 
களையொட்டியனவாகும் . 


சகல 


பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டம் பிரிவி கவுன் சிலின் 
அமைப்பிற்கு வழி கோலுகிறது . பிரிவி கவுன்சிலின் உறுப்பினர் 
களைக் கவர்னர் - ஜெனரல் நியமிப்பார் . அக் கவுன்சில் அவருக்கு . 
ஆலோசனை 

கூறும் . அவர் விரும்பினால் , பிரிவி கவுன் சிலைக் 
கலைத்துவிடலாம் . ஆனால் , அக் கவுன்சில் 

நடைமுறையில் 
கவர்னர் - ஜெனரலுக்கு ஆலோசனையோ உதவியோ செய்வதில்லை . 
அதேபோன்று கவர்னர் ஜெனரலும் அதை அடியோடு கலைத்து 
விடுவதுமில்லை . கவர்னர்-ஜெனரலின் உண்மையான ஆலோசகர் 
கள் மந்திரிசபையின் உறுப்பினர்களே . மந்திரி சபையின் 
உறுப்பினர்களும் பிரிவி கவுன்சிலின் அங்கத்தினர்கள் , ஆனால் , 
பிரிவி கவுன்சிலின் அங்கத்தின ரனைவரும் மந்திரி சபையின் உறுப் 
பினரல்லர் . மந்திரி சபை உறுப்பினர்களைச் சேர்க்காமல் பிரிவி 
கவுன்சிலில் அறுபதுபேர் முதல் தொண்ணூறுபேர் வரை உறுப் 
பினர் இருப்பர் . இவர்களோடு வேல்ஸ் இளவரசர் , பிரிட்டிஷ் 
பிரதம மந்திரியார் , இலண்டனில் கானடாவின் பிரதிநிதியாய் 
இருக்கும் ஹைகமிஷனர் , கானடாவின் தலைமை நீதிபதி , மக்கள் 
சபை , செனட்டு முதலியவற்றின் தலைவர்கள் , எதிர்க்கட்சித் தலைவர் 
ஆகியவர்களும் அங்கம் வகிக்கிறார்கள் . 


அமைச்சரவை 


103 


இரு தடவைகளில் தவிர . 1867 ஆம் ஆண்டு முதல் இந்நாள் 
வரை பிரிவி கவுன்சில் முழுவதும் ஒரு தடவைகூடக் கூடியதில்லை . 
1947 ஆம் ஆண்டு முதன்முறையாக , இளவரசியார் எலிசபெத் 
தின் திருமணத்திற்கு அரசர் அளித்த சம்மதத்தைக் கேட்கவும் 1952 
ஆம் ஆண்டில் ஆறாம் ஜார்ஜ் அரசர் இறந்தபொழுது . எலிசபெத்து 
இளவரசியார் அரசியாராகப் பிரகடனம் செய்யப்பட்டதைக் 
கேட்கவும் கூடியது . இதிலிருந்து , பிரிவி கவுன்சில் கவர்னர்- ஜென 
ரலுக்கு ஆலோசனை கூறும் சபையாய் இல்லையென்பதும் , மந்திரி 
சபையே அந்த உரிமையைப் பெற்றிருக்கிறது என்பதும் புலனாகும் . 


இனி மந்திரி சபையைப்பற்றிய சில விஷயங்களைக் கவனிப் 
போம் . மந்திரி சபையையும் இரு கூறாகப் பிரித்து , அவற்றின் 
முக்கியத்துவத்தை வேறுபடுத்துவது இக் காலத்தில் வழக்கமாய் 
இருக்கிறது . உதாரணமாக , முழு இலாகாப் பொறுப்புடையவர் 
கள் அடங்கிய குழுவென்றும் , அவர்களுக்கு உதவியாக இலாகாக் 
களில் பணியாற்றுபவர்கள் குழுவென்றும் , இரண்டு குழுக்களுண்டு . 
அவற்றுள் முன் குழு உறுப்பினர்கள் கட்சியில் சிறந்த தலைவர் 
களாகவும் , அதிக ஆதரவு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் . 
அவர்கள் பிரதம மந்திரியாரின் நெருங்கிய தோழர்களாவார்கள் . 
அவர்கள் , அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கொள்கைளை வகுக்க 
அடிக்கடி கூடி , கலந்தாலோசித்து , முடிவு செய்வார்கள் . பின் 
குழுவினர் , முதற்குழுவின் கூட்டங்களில் கலந்து கொள்ளல் இய 
லாது . அவசியத்தை முன்னிட்டு அவர்கள் கலந்துகொண்டாலும் . 
பிரச்சினைகளின்மேல் எடுக்கப்படும் வாக்கெடுப்பிற் கலந்து 
கொள்ளல் இயலாது . முதலிற் கூறப்பட்ட குழுவினரின் எண் 
ணிக்கை மிகக் குறைவாகவே இருக்கும் . உதாரணமாக , இருபது 
பேர் வரையில் அதிலிருப்பர் . பின்னதில் பெருந்தொகையினர் 
இருப்பர் . இவ் வேறுபாடு கானடாவைப் பொறுத்தமட்டில் அவ் 
வளவு முக்கியமானதாய் இல்லாதிருந்தாலும் , அடியோடு இல்லா 
மலிருந்த தென்று கூறிவிடமுடியாது . 1943 ஆம் ஆண்டில் 20 
முக்கிய மந்திரிகளும் , முக்கியத்தில் குறைந்த 7 மந்திரிகளுமிருந் 
தார்கள் . 1954 ஆம் ஆண்டில் இவ்வெண்ணிக்கை முறையே இருப 
தாகவும் பதினொன்றாகவு மிருந்தன . இப் பாகுபாட்டைத் தவிர . 
இலாகாப் பொறுப்பில்லாத மந்திரிமார் பலரும் இருப்பர் . கானடா 
வில் இலாகாப் பொறுப்பில்லாத மந்திரிமார் குறைந்தபட்சம் 
மூவர் அல்லது நால்வர் இருப்பர் , அவர்கள் மந்திரி சபைக் கூட் 
டங்களில் கலந்து கொண்டு வாக்களிக்கவும் உரிமை பெற்றவர்கள் . 
அவர்களைத் தவிர . பார்லிமென்டரிச் செயலாளர் பலருண்டு .. 
அவர்கள் எல்லாரையும் கொண்டதே மந்திரி சபை . 


104 


அரசியல் அமைப்புகள் 


மந்திரி சபை அமைப்பு : அமைப்பைப் பொறுத்த மட்டில் 
கனாடிய மந்திரி சபை , பிரிட்டிஷ் மந்திரி சபையினும் மாறானது . 
மற்ற அமிசங்களில் அது பிரிட்டிஷ் மந்திரி சபையைப் போன்றதே . 
பிரதம மந்திரியாரின் தனித்தன்மை , ஒற்றுமை , கூட்டுப் பொறுப்பு . 
இரகசியம் முதலியன அந்த ஒற்றுமை அமிசங்களில் முக்கிய 
மானவை . அமைச்சரவை அரசாங்கத்தைக் ' கட்சியரசாங்கம் ' என 
லாம் . அரசாங்கம் திறமையாகவும் பொறுப்பாகவுமிருக்க வேண்டு 
மானால் , அமைச்சரவை உறுப்பினர்களிடையே . அரசியற் பிணைப்பும் , 
தலைவரொருவரின் கீழ்ப் பணியாற்றுங் குணமும் இருத்தலவசியம் . 
இங்கிலாந்து மக்களைப் போலவே , கானடா மக்களும் கூட்டு 
மந்திரி சபையை விழைவதில்லை . 1867 ஆம் ஆண்டு முதல் ஒரே 
முறைதான் , 1917 ஆம் ஆண்டிலேதான் அங்குக் கூட்டு மந்திரி 
சபை இருந்திருக்கிறது . இதிலிருந்து , கானடா மக்கள் எவ்வளவு 
தூரம் அரசியல் ஞானம் உடையவர்களாகவும் கொள்கையில் 
தாங்கள் கண்ட உண்மை . அதன் பயன் ஆகியவற்றில் பற்றுடை 
பவர்களாகவு மிருக்கிறார்கள் என்பது புலனாகும் . 


மந்திரி சபை அமைப்பைப் பொறுத்த வரையில் , பிரிட்டிஷ் 
பிரதம மந்திரியாருக்கு இருக்கும் அளவு சுதந்திரம்கூடக் கானடாப் 
பிரதம மந்திரியாருக்கு இல்லை . 

. 

காரணம் , மந்திரி சபையில் 
நாட்டிலுள்ள பல இனங்களுக்கும் , மதங்களுக்கும் , பிராந்தியங் 
களுக்கும் தக்க பிரதிநிதித்துவம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள 
வேண்டியிருப்பதே . இதனால் , தம் சகாக்களைப் பொறுக்குவதில் 
பிரதம மந்திரியாருக்கு நல்ல வாய்ப்புக் கிடைக்காமல் போவ 
தோடன்றி . சிறந்த திறமைசாலிகளைக்கூடச் சேர்த்துக்கொள்ள 
முடியாத நிலை ஏற்படுகிறது . முடிந்தால் , மந்திரி சபையில் 
ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு பிரதிநிதியாவது இருக்க 
வேண்டும் . இது மாற்ற முடியாத மரபாகிவிட்டது . இந்த மரபு , 
கானடாவிலுள்ள இரண்டு பெரிய மாகாணங்களான கியூபெக்கு . 
ஒண்டாரியோ என்பனவற்றில் , ஒவ்வொன்றிற்கும் ஒருவருக்கதிக 
மான பிரதிநிதிகள் இருக்கவேண்டுமென்ற மரபிற்கு ஆதாரமாகி 


விட்டது . 


இதன்படி , கியூபெக்கு மாகாணத்திற்கு மூவர் அல்லது 
நால்வர் ; ஒண்டாரியோவிற்கு நால்வர் அல்லது ஐவர் என்ற 
விகிதாசாரம் நிலவுகிறது . இத் தொகையில் கத்தோலிக்க மதத் 
தவருக்கும் ஆங்கில மொழி பேசுபவருக்கும் பிரதிநிதித்துவமிருக் 
குமாறு பார்த்துக்கொள்ளவேண்டுவதும் முக்கியம் . இந்த ஏற்பாடு 
கூட்டாட்சித் தத்துவத்தை வலியுறுத்துவதாக அமைந்திருப்ப 


அமைச்சரவை 


105 


தோடல்லாமல் , நிருவாகம் சரிவர நடைபெறவும் வழிகோலு 
கிறது . மொழி , மத , பிரதேச ஒற்றுமையை வளர்க்க இவ் வேற்பாடு 
சமவாய்ப்பு அளிப்பதால் , வேற்றுமைகள் ஒழிந்து , தேசிய ஒற்றுமை 
ஓங்கி , நாடு முன்னேறுகிறது . “ ஏதாவதொரு பிரதேசமோ , 
மக்களுள் ஒரு பகுதியினரோ , தேசியக் கொள்கைகளை வகுப்பதில் 
தங்களுக்குப் பங்கில்லை என்று நினைக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டாற் 
கூட , எந்த நோக்கத்திற்காக இந்த நாடுகளின் தொகுதி ஏற் 
படுத்தப்பட்டதோ , அந்த நோக்கம் அழிந்துவிடும் . " 
1922 - ல் திரு. மெக்கன்சி கிங் என்பார் , இந்த ஏற்பாட்டின் 
அவசியத்தைப்பற்றிக் கூறும்போது குறிப்பிட்டுள்ளார் . 


என்று 


6. பிரதம மந்திரியார் 


என்று 


கானடாவின் பிரதம மந்திரியார் இங்கிலாந்துப் பிரதமரைப் 
போலவே அதிக சக்தி வாய்ந்தவர் . ஜென்னிங்ஸ் கூறியதுபோல , 
“ பிரதமர் அரசியலமைப்பின் அடிக்கல் போன்றவர் . '' 

அவர் 
அமைச்சரவையை நிறுவுகிறார் . அதனால் , அதை மாற்றவும் அழிக் 
கவும் அவருக்கு அதிகாரமுண்டு . கிரீவ்ஸ் என்பார் , ' அரசாங்கம் , 
நாட்டிற்கு நாயகம் . அரசாங்கத்திற்கு நாயகர் பிரதம மந்திரியார் .'' 

குறிப்பிட்டது முற்றிலும் சரி . ஆயினும் . அரசியல் 
சட்டத்தில் இந்தப் பிரதம மந்திரியாருக்கு எந்த ஆதாரமும் 
இல்லை , இதுவும் மரபையொட்டி எழுந்ததேயாகும் . அமைச் 
சரவை அரசாங்கம் என்று எண்ணும்போதே . அதில் பிரதம மந்திரி 
யாரின் இன்றியமையாத் தலைமை தெள்ளிதின் தோன்றும் . பிரதம 
மந்திரியார் பதவி ஒழிக்கப்பட்டாலோ , அல்லது அப்பதவிக்குரிய 
அதிகாரங்களைக் குறைத்தாலோ , அந்தக் கணமே நாட்டின் 
அரசியற்போக்கில் பெருமாறுதல் தோன்றி , அமைப்பே அழிந்து 
விடும் . 


பாராளு மன்றத்தில் , குறிப்பாகப் பொதுமக்கள் 

பொதுமக்கள் சபையில் , 
பெரும்பான்மைப் பலமுள்ள அரசியற் கட்சியின் தலைவரை 
கவர்னர் ஜெனரல் மந்திரிசபை அமைக்குமாறு கேட்டுக்கொள் 
வார் . அத் தலைவரே பிரதம மந்திரியாராவார் . எந்தக் கட்சிக்கும் 
பொதுமக்கள் சபையில் பெரும்பான்மை ஆதரவில்லாவிட்டாலோ , 
யாராவதொரு பிரதமர் திடீரென இறந்துவிட்டாலோ , கவர்னர் . 
ஜெனரல் தம் விருப்பப்படி யாரை வேண்டுமானாலும் மந்திரி சபை 
அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளலாம் .. ஆனால் , இப்படியொரு 
சந்தர்ப்பம் ஏற்படுவது மிகவும் அபூர்வமானதே .. 1896 ஆம் 
ஆண்டு முதல் இன்றுவரை அம்மாதிரியான நிலைமை 
வில் ஏற்படவில்லையென்பது இங்குக் குறிப்பிடத்தக்கது . 


கானடா 


பிரதம மந்திரியாரின் அதிகாரங்கள் : பிரதம மந்திரியாரின் அதி 
காரங்கள் அளவற்றவை . அவை முக்கியமானவை என்பதோடு 


பிரதம மந்திரியார் 


107 


மட்டுமல்லாமல் மிகவும் சிறந்தவையுமாகும் . பிரிட்டிஷ் பிரதம 
மந்திரியாரின் அதிகாரங்களைப்பற்றி இந்நூற்றாண்டின் தொடக் 
கத்தில் பிரதம மந்திரியாராயிருந்த திரு . ஆஸ்குத்தென்பார் குறிப் 
பிடும்போது , ' ' அந்தப் பதவி , அந்தப் பதவியை பெற்றிருப்பவர் 
எப்படி இருக்கவேண்டுமென்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்டது, ” 
என்றார் . எனவே , பிரதம மந்திரியாரின் அதிகாரம் அப்பதவியை 
வகிப்பவரின் திறமை , அறிவு முதலியவற்றைப் பொறுத்ததாகும் . 


பிரதம மந்திரியார் , ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத் 
தொழிலையும் புரியும் இறைவன்போல , மந்திரி சபையை ஆக்கவும் 
காக்கவும் அழிக்கவும் ஆற்றலுடையவராய் இருப்பதால் , அவரை 
எதிர்ப்போர் தோன்றுவது மிக அரிது . மந்திரி சபை அமைக்கும் 
வரைதான் அவருக்கிருக்கும் தடைகள் அவரைக் கட்டுப்படுத்த 
வல்லவையாகும் ; அமைத்த பிறகு அவரே தலைவர் . மந்திரிகள் , 
தனித்தனியாகவோ , சேர்ந்தோ பதவியிலிருந்து பிரதம மந்திரி 
யாரால் விலக்கப்படலாம் ; அல்லது வேறொரு பதவியை வகிக்கும் 
படிக் கோரப்படலாம் . மந்திரிகளின் பொறுப்புடைமைபற்றிப் 
பேராசிரியர் தாசன் என்பார் , ' கானடாவின் மந்திரிகள் , மூன்று 
வெவ்வேறு பொறுப்புடையவர்களாய் இருக்கிறார்கள் , முதலா 
வதாக , கவர்னல் - ஜெனரலுக்குப் பொறுப்புடையவர்கள் ; ஆனால் , 
அது இப்போது வழக்கிலில்லை . இரண்டாவதாக , பிரதம மந்திரி 
யாருக்குப் பதில் சொல்லக் கடமைப்பட்டவர்கள் . மூன்றாவதாக . 
ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்குப் பதில் சொல்லக் கடமைப்பட்ட 
வர்கள் . மூன்றாவதாகக் கூறப்பட்டது . மந்திரி சபையின் 
ஒற்றுமை , பலம் , தனிப் பொறுப்பு , கூட்டுப் பொறுப்பு ஆகியவற்றை 
வளர்க்கிறது , ” என்று குறிப்பிட்டுள்ளது இங்கு நினைவுபடுத்திக் 
கொள்ளத் தக்கது . 


பிரதம மந்திரியாரே மந்திரி சபையின் தலைவர் . இம்முறை 
அர்ஜில் பிரபு காலத்தில் ஏற்பட்டதாகும் . மந்திரி சபை கூட்டங் 
களுக்குத் தலைமை வகிப்பதால் , பிரதம மந்திரியாரிடம் இதர 
மந்திரிகளுக்கு ஒரு தனி விசுவாசம் உண்டாகிறது . கூட்டத்தில் 
ஏதாவது கருத்து வேற்றுமையுண்டாகி ஒரு முடிவு 

ஒரு முடிவு ஏற்பட 
முடியாத நிலையுண்டானால் , தலைவரென்ற முறையில் பிரதம 
மந்திரியார் சமாதான முயற்சிகள் செய்து ஒற்றுமை ஏற்படுத்து 
கிறார் . ஏகமனமான முடிவு சாத்தியமாகிறது . அவர் , மந்திரி 
சபை ஏதாவதொரு விஷயத்தைப் பற்றிய முடிவில் இரு பிரிவாய் , 
இருந்தால் , தம் வாக்கை அளித்துத் தீர்மானங்களை நிறைவேற் . 
றுகிறார் . 


109 


அரசியல் அமைப்புகள் 


மந்திரி சபை விவாதிக்க வேண்டிய நிகழ்ச்சி நிரலை அவரே 
தயாரிப்பதால் , அவர் சம்மதமின்றி மந்திரிகள் தாங்கள் விரும்பிய 
விஷயங்களை மந்திரி சபைக் கூட்டத்தில் சமர்ப்பிக்கவோ , விவா 
திக்கவோ , இயலாது . 

தலைவர் , வழிகாட்டி என்ற முறையில் 
பிரதம மந்திரியாரை ஒவ்வொரு மந்திரியும் . எந்த ஒரு முக்கிய 

விஷயத்தைப் பற்றியும் கலந்தாலோசித்து . அவர் 
சம்மதத்தையும் ஆதரவையும் பெறுவத வசியம் . விளக்கமாகக் 
கூறவேண்டுமானால் , பிரதம மந்திரியாரே அரசாங்கத்தின் பல 
ஆட்சித் துறைகளிலும் அவற்றைப் பொறுப்பேற்று நடத்தும் 
மந்திரிகளிடையிலும் , சுமுகமான உறவு நிலவப் பாடுபடுகிறார் 
எனலாம் . 


மான 


பாராளுமன்றத் தலைவரென்ற முறையில் பிரதம மந்திரியார் 
பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துகிறார் . 
முக்கியமான கொள்கைகளைப் பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பது . 
அரசாங்கத்தின் செயல்களை ஆதரித்துப் பேசுவது . இக்கட்டான 
கேள்விகளுக்குப் பதிலளிப்பது முதலியவற்றைச் செய்பவரும் 
பிரதம மந்திரியாரே . விவாதங்களின்போது தவறுகள் . அல்லது 
குறைகள் காணப்பட்டால் , அவற்றை நீக்குபவரும் பிரதமரே 
யாவார் . 


வெளி நாட்டு அலுவல்களில் அரசாங்கத்திற்குள்ள பொறுப்பு 
களை நிறைவேற்றுவதிலும் பிரதம மந்திரியாருக்குப் பெரும்பங்கு 
இருக்கிறது . அவசியமானால் . வெளி நாட்டுக் கொள்கையைப் 
பிரதமரே , இதர அமைச்சர்களைக் கலக்காமலேகூட . உருவாக் 
கலாம் . 

எது எவ்வாறாயினும் , இதர நாடுகளிலுள்ள பிரதமர் 
தேசத்தலைவர் ஆகிய எல்லோரும் , பிரதம மந்திரியாரையே 
பிரதானமாகக் கருதி அவரிடமே தம் கருத்துகளைப் பரிமாறிக் 
கொள்வார்கள் . கவர்னர்- ஜெனரலுக்கும் மக்களுக்கும் . கவர்னர் 
ஜெனரலுக்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையேயுள்ள தொடர்பு 
பிரதம மந்திரியாரேயாவார் . தேசத்தின் முக்கியப் பிரச்சினைகளைக் 
குறித்துப் பிரதம மந்திரியாரே கவர்னர் ஜெனரலுக்கு அறிவிப்பார் . 
எல்லா முக்கியமான உத்தியோக நியமனங்களும் , பிரதம மந்திரி 
யாரின் ஆலோசனையின் பேரிலேதான் கவர்னர்- ஜெனரல் செய் 
கிறார் . பிரதம மந்திரியார் , காமன்வெல்த்து பிரதம மந்திரிகளின் 
மாநாட்டில் , கானடாவின் பிரதிநிதியாகக் கலந்துகொள்கிறார் . 


இவ்வாறு பிரதம மந்திரியாரின் அதிகாரங்கள் பல திறத்தன 
வாதலால் மக்களிடையேயும் மந்திரிகளிடையேயும் இதர நாடு 
ளிடையேயும் அவரது செல்வாக்கு அபரிமிதமானது . 


இங்கி 


108 


பிரதம மந்திரியார் 


லாந்தின் பிரதம மந்திரியாரைப்பற்றிக் குறிப்பிடும்போது , “ அவர் 
சம அந்தஸ்துடையவர்களில் முதல்வர் , ” என்று ஜென்னிங்ஸ்' 
என்பார் கூறியுள்ளார் . தாசன் என்பார் கானடாப் பிரதமரைப் 
பற்றி எழுதும்போது , " அவர் , சம தகுதியுடையவர்களில் முதல் 
வராய் இருக்க முடியாது ; ஏனென்றால் , அவருக்குச் சமமானவர் 
எவரும் இல்லை , " என்று குறிப்பிடுகிறார் . இதிலிருந்து கனாடியப் 
பிரதம மந்திரியாரின் சீருஞ்சிறப்பும் விளங்குகின்றன அல்லவா ? 


ஆனால் , பிரதம மந்திரியாரின் செல்வாக்கு . அவர் , கட்சியின் 
தலைவராய் இருக்கும் வரையிலேதான் செல்லும் . கட்சியில் 
செல்வாக்குக் குன்றிவிடுமானால் , அவருடைய செல்வாக்கு மந்திரி 
களிடையேயும் குறைந்துவிடும் . எந்த நேரமும் அவருக்கு . 
எதிர்ப்புத் தோன்றலாம் . அவருக்குப் பதில் வேறொருவர் 
அப் பதவிக்கு வரலாம் . இம் மாதிரி நிலை வரக்கூடிய சாத்தியக் 
கூறுகளிருப்பதாலேதான் . ' ' சம அந்தஸ்துடையவர்களில் பிரதமர் 
முதல்வர் ,” என்பது கூறப்பட்டது . இதைத் தாசன் விளக்கும் 
போது , '' மந்திரிகள் பிரதம மந்திரியாரின் பணியாளர்கள் அல்ல 
ராகையால் , அவருக்குக் கீழ்ப்பட்டவர்களல்லர் . " என்று கூறுகிறார் . 
மந்திரிகளைத் தமக்குக் கீழானவர்கள் எனக்கருதி அதன்படி 
நடக்கும் பிரதமர் நாளடைவில் அப் பதவியை இழப்பார் என்பது 
மட்டும் உறுதி . 


எனவே , பிரதம மந்திரியாராய் இருப்பவர் , தம் திறமையாலும் , 
குணத்தாலும் தம் பதவியை நிலைநாட்டிக்கொள்ளலாம் . அவர் 
பிறரை, அடக்கியாள நினைத்தால் , அழிவது திண்ணம் . 
நாயக நாடுகளில் பிரதம மந்திரியாருக்கும் இதர மந்திரிகளுக்கும் 
அதிக வேறுபாடு பெரும்பாலுமில்லை . 


ஜன 


7. டொமினியன் பாராளுமன்றம் 

( The Dominion Parliament) 


கானடாத் தேசத்தின் பொது நிர்வாகம் , அந்நாட்டுப் பாராளு 
மன்றமியற்றும் சட்டங்களை ஆதாரமாகக் கொண்டதெனலாம் . 
குடியாட்சி முறை நாடுகளில் , பாராளுமன்றங்களே சட்டமியற்றுந் 
தொழிலைச் செய்கின்றன . இந் நியதியையொட்டியே , கானடாவின் 
பாராளுமன்றமும் சட்டம் செய்யும் அதிகாரம் பெற்றிருக்கிறது . 
கானடாவின் 

பாராளுமன்றம் . மூன்று அங்கங்களை யுடையது . 
கவர்னர்- ஜெனரல் , செனட்டு , பொதுமக்கள் சபை ஆகிய மூன்று 
உறுப்புகளும் சேர்ந்ததே அங்குப் பாராளுமன்றம் . இம் முறை 
இங்கிலாந்தின் அடிச்சுவட்டைப் பின்பற்றி அமைந்திருப்பதென்று 
சொல்லத் தேவையில்லையன்றோ! பாராளுமன்றம் இம்மூன்றங் 
கங்களை யுடையதாய் இருந்தாலும் , இம் மூன்றினும் உன்னத 
அதிகாரம் பெற்றிருப்பது பொதுமக்கள் சபையே 

என்பதும் 
சொல்லத் தேவையில்லை . இதற்கு முக்கியமான முதற்காரணம் 
செனட்டும் பொதுமக்கள் சபையும் இரு வேறு முறைகளில் 
அமைக்கப்பட்டிருப்பதும் , அவற்றின் வேலை முறையில் வித்தியாச 
மிருப்பதுமாகும் . இரண்டாவது காரணம் , கவர்னர் ஜெனரல் 
பதவியின் தன்மையும் அதிகார எல்லையுமாகும் . கவர்னர் ஜெனரல் 

அதிகாரங்களையும் கொள்கையளவில் பெற்றிருந்தாலும் , 
நடைமுறையில் அவற்றை அவர் தம்மிச்சையாகச் செலுத்த 
இயலாது . 

அமைச்சரவை ஆலோசனைக்கிணங்கவே அவர் நடக்க 
வேண்டியிருக்கிறது . இத்தன்மை இங்கிலாந்தின் இராணியார் 
செயலாற்றும் வகையினாலும் விளங்கும் . குடியாட்சி முறை 
நாடுகளில் , மக்களின் கருத்தைப் பிரதிபலிக்கும் சபையே உண்மை 
அதிகாரம் செலுத்தவல்லதென்பதே இங்கு நாம் பொதுவாகக் 
கூறக் கூடிய சமாதானமாகும் . இனி நாம் செனட்டு , பொது 
மக்கள் சபை ஆகியவற்றின் அமைப்பு , அவற்றின் தன்மை , வேலை 
முறை ஆகியவற்றைப்பற்றி முறையே 

பின் வரும் 

பக்கங்களில் 
காண்போம் . 


சகல 


டொமினியன் பாராளுமன்றம் 


111 


மேல்சபை அல்லது செனட்டு : 1867 ஆம் ஆண்டு , பிரித்தானிய 
வட அமெரிக்கச் சட்டத்தின் ஷரத்துகளின்படி செனட்டு , பொது 
மக்கள் சபை இரண்டிற்கும் சம அதிகாரங்கள் உண்டு . செனட்டு , 
சுதந்திரமாய் இயங்கவல்லது . ஆயினும் , கானடாத் தேசத்துச் 
செனட்டு , பொதுமக்கள் சபை நிறைவேற்றும் மசோதாக்கள் ,, 
அல்லது தீர்மானங்களை அப்படியே ஏற்று ஆமோதிக்கும் வேலை 
யையே செய்கிறது ; ஆனாலும் , அத்தி பூத்தாற்போல ஒவ்வொரு 
சமயத்தில் தன்னிச்சைப்படி மசோதாக்களில் மாற்றங்களைச் 
செய்யவும் துணிகிறது . அது இவ்வாறு நடந்து கொள்வதற்குக் 
கூறப்படும் சமாதானம் , ' ஜனநாயக ஆட்சியில் மேல்சபை எதை 
யெடுத்தாலும் மறுத்து , தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் 
என்று நடக்குமானால் , அரசாங்கம் சுமுகமாக நடக்கத் துணை 
புரிவதாகாது . மேல்சபை பொது மக்கள் கருத்தறிந்து ,, அவசிய 
மானதெது , அவசியமற்றதெது என்ற அடிப்படையில் தன் முன் 
வரும் விஷயங்களைச் சீர்தூக்கிப் பார்த்து , அதற்குத்தக விட 
வேண்டிய இடத்தில் விட்டுக்கொடுத்து , விடக்கூடாத இடமறிந்து 
விடாமல் நடக்கவேண்டுவது இன்றியமையாதது ,' என்பதே . 
இதன்படி பார்த்தால் , கானடாவின் செனட்டு நடந்துகொள்ளும் 
விதம் வினோதமானதன்று . இராபர்ட்டு மாக்கிரகர் தாசன் , சட்டரீதிப் 
படிப் பார்த்தால் பொதுமக்கள் சபைக்கு எவ்வளவு அதிகார 
முண்டோ , அவ்வளவதிகாரமும் செனட்டிற்கு முண்டு . ஆனால் , 
அது குறைந்தபட்ச அதிகாரமே செலுத்தவேண்டும் என்பது 
எதிர்பார்க்கப்படுகிறது .' என்று கூறுவது இங்கு நாம் நினைவிற் 
கொள்ளத்தக்கது . இந் நோக்கம் பின் வரும் சட்டபூர்வமான 
ஏற்பாடுகளினாலும் புலனாகும் . 

முதலாவதாகப் பொதுமக்கள் சபையே . மக்களால் தெரிந் 
தெடுக்கப்படுவதாகும் . இரண்டாவதாக அந்தச் சபையிலேதான் 
நிதி திரட்டவோ , செலவழிக்கவோ வகைசெய்யும் மசோதாக்கள் 
எல்லாம் முதன்முதலில் சமர்ப்பிக்கப்படவேண்டும் . இவ்விரண்டு 
ஏற்பாடுகளும் பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்திலேயே 
காணப்படுகின்றன . இவையல்லாமல் மூன்றாவதாக , எழுதப் 
படாமல் வழக்கத்தில் இருப்பதும் , ஆனால் முன்னவைபோன்று 
இன்றியமையாததுமான அமைச்சரவை கீழ்ச்சபைக்கே பொறுப் 
புடையது . ' என்னும் மரபும் மிக முக்கியமானதாகும் . இவற்றினால் 
பொதுமக்கள் சபையின் மேம்பாடு தெள்ளிதிற் புலனாவதோடு 
இந்த ஆதாரப் பிரச்சினைகள் பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டு 
விட்டபடியால் , இரு சபைகளின் அதிகார எல்லையும் திட்டவட்ட 
மாகவும் , நிரந்தரமாகவும் தீர்க்கப்பட்டுவிட்டதென்பதும் விளங்கு 
கிறது . ஆனால் , இவ்வேற்பாடு மக்கள் விரும்பினால் மாற்றியமைத் 


மிக 


112 


அரசியல் அமைப்புகள் 


துக்கொள்ளக் கூடியதேயாகும் . ஆயினும் , பொதுமக்கள் சபையால் 
புறக்கணிக்கப்படக்கூடிய சில குறிப்பிட்ட கடமைகளைச் செனட்டு 
ஏற்று நடத்தவேண்டுமென்ற கருத்து வலியுறுத்தப்படுவதையும் 
நாம் அறிதலவசியம் . முதலாவதாக , செனட்டு , மாகாணங்களின் 
நோக்கங்களையும் நிலைமையையும் பாதுகாக்கிறது . 

பாதுகாக்கிறது .. இதற்காக 
அமெரிக்கச் சமத்துவக் கோட்பாட்டை இவர்கள் முற்றிலும் 
ஏற்றுக்கொள்ளச் சித்தமாய் இல்லை . இரண்டு பெரிய மாகாணங் 
களுக்குக் கொடுக்கப்பட்டது போல , சிறியவைகளுக்கும் ஒரே 
அளவு எண்ணிக்கைச் செனட்டர்கள் ஒதுக்கப்பட 

வில்லை 
யென்றாலும் , கீழ்ச்சபையில் உள்ள பிரதிநிதித்துவத்தைக் 
காட்டிலும் அதிகமாகவே , மேல்சபையில் அவற்றின் பிரதிநிதித் 
துவம் இருக்கிறது . பொதுமக்கள் சபையில் , மக்களடிப்படையில் 
பிரதிநிதித்துவம் நிர்ணயிக்கப்பட்டதற்காக , கியூபெக்கு மகாணத் 
திற்குப் பிரத்தியேகமாகச் சில சலுகைகள் , பாதுகாப்பை முன் 
னிட்டு செனட்டில் கொடுக்கப்பட்டன. இது பற்றி ஜார்ஜ் 
பிரௌன் என்பவர் தம் கருத்தைத் தெரிவிக்கும் போது . ' சட்ட 
மியற்றுவதன்று ; கூட்டாட்சியே எங்கள் உடன்படிக்கையின் 
சாரம் . மேல்சபையில் சம 

சம அந்தஸ்து தரவேண்டும் என்னும் . 
நிபந்தனையின் பேரில் கீழ்ச்சபையில் எங்களுக்கு மக்கள் தொகை 
அடிப்படையில் பிரதிநிதித்துவம் தர . எங்கள் கீழ்க் கானடா 
நண்பர்கள் இசைந்தார்கள் . இந் நிபந்தனையில்லாது வேறு எவ்வழி 
யானும் நாங்கள் ஒரு படிகூட முன்னேறியிருக்க முடியாது ,' என்று 
கூறியுள்ளது உணரத்தக்கது . இந்த நிபந்தனை மீறப்படாமலிருக்க , 
ஒவ்வொரு பிரதேசத்தி லிருந்தும் இருக்க வேண்டிய செனட்டர் 
களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டது . எப்போதாவது 
செனட்டின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் , பிரதேசவாரிப் 
பிரதிநிதித்துவம் அதற்குத் தக உயர்த்தப்படவேண்டும் . அல்லா 
மலும் , செனட்டின் உறுப்பினர்கள் எந்தக் காரணத்தை முன்னிட்டும் 
தேர்ந்தெடுக்கப் படக்கூடாது . 

ஏனென்றால் . செனட்டர்கள் 
தேர்ந்தெடுக்கப்பட்டால் , பிறகு அங்கும் மக்கள்தொகை அடிப் 
படை முறை ஏற்பட்டு விடக்கூடும் என்று கருதப்பட்டது . இதைத் 
தவிர . கூட்டாட்சி அமைச்சரவை . பொதுமக்கள் சபைகளிற்கூடப் 
பிரதேசங்களின் உரிமைகளுக்காகப் பாடுபடுவோர் இருக்கத்தான் 
செய்கிறார்கள் என்பதும் அறியற்பாலது . 


இரண்டாவதாக , செனட்டு நிதானத்தைக் கடைப்பிடித்து . 
எதையும் மறு பரிசீலனை செய்யும் மன்றமாய் இருக்கவேண்டு 
மென்பதும் , அதனால் கீழ்ச்சபையில் செய்யப்படும் தவறுகள் 
திருத்தப்படுவதுடன் , உணர்ச்சிப் பெருக்கால் என்ன செய்யலாம் , 


டொமினியன் பாராளுமன்றம் 


113 


என்ன செய்யக் கூடாதென்று பகுத்தறிய வியலாமல் , அவசரத் 
தினாலோ அன்றி ஆத்திரத்தினாலோ எழும் செய்கைகளனைத்தையும் 
நீக்க முடியும் என்பதும் கருதப்பட்டன. 


மூன்றாவதாக , செனட்டுக் கன்சர்வேட்டிவ் கொள்கையைப் 
போற்றிச் செல்வந்தர்கள் பிரதிநிதியாகக் செயலாற்ற வேண்டு 
மென்பதும் கருதப்படுகிறது . ஏனெனில் , செல்வந்தர்கள் 
எண்ணிக்கை நாட்டில் 

குறைவு . 

அவர்கள் கீழ்ச்சபைக்குக் 
தேர்ந்தெடுக்கப்படாமற் போகலாம் . அவர்களது நியாயமான 
எந்தக் கோரிக்கைகளையும் , மேல்சபை நாட்டில் தொன்றுதொட்டு 
இருந்துவரும் பழக்கவழக்கங்களைப் பிரதிபலிப்பதாய் இருந்தால் , 
கவனித்து ஆவன செய்யும் என்பதும் கருத்தாகும் . 


ம் 


படி , 


செனட்டின் அமைப்பும் செனட்டர்களின் பதவிக்காலமும் : 
மன்றத்தில் 102 அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் . ஒவ்வொரு 
பெரும் பிரதேசத்திற்கும் 24 அங்கத்தினர்கள் விகிதம் , மொத்த 
முள்ள 

நான்கு பிரதேசங்களுக்குமாக 96 உறுப்பினர்களும் , 
1948 ஆம் ஆண்டு டொமினியனில் சேர்ந்த நியூ பவுண்டுலாந்து 
மாகாணத்திற்கு ஆறுபேர்களும் சேர்ந்து ஆக மொத்தம் 102 
பேர்கள் இப்போதிருக்கின்றார்கள் . 
பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்தின் 23 ஆம் பிரிவின் 

செனட்டர்கள் முப்பத்தைந்து வயதுடையவர்களாகவும் , 
எந்த மாகாணத்திற்காக நியமிக்கப்படுகிறார்களோ , அந்த மாகா 
ணத்தில் குடியிருப்பவர்களாகவும் , நாலாயிரம் டாலர் பெறுமான 
முள்ள சொத்துடையவர்களாகவு மிருக்கவேண்டும் . செனட்டர்கள் 
ஆயுட்காலம் முழுவதும் பதவி வகிக்கலாமென்றாலும் , சேர்ந்தாற் 
போலச் சட்டமன்றத்தின் இரண்டு 

ரண்டு கூட்டங்களுக்கு வராமலும் , 
கானடா அல்லாத பிற நாட்டுக்கு விசுவாசமுடையவராகவோ 
அல்லது குடிமகனாராகவோ ஆனாலும் , சொத்துக்களை இழந்து 
கடன்காரரானாலும் , இழைக்கத் தகாத குற்றங்களுக்காகத் 
தண்டிக்கப் பட்டாலும் , இதர மாகாணங்களில் குடியேறினாலும் , 
செனட்டில் தம் பதவியை ராஜிநாமாச் செய்தாலும் , தம் பதவியை 
இழப்பர் . 

செனட்டர்களின் இப்போதைய ஆண்டுச் சம்பளம் எண்ணா 
யிரம் டாலர்கள் . இத்துடன் இரண்டாயிரம் டாலர் படியாகவும் 
கொடுக்கப்படுகிறது . செனட்டின் தலைவர் . கவர்னர் ஜெனரலால் 
நியமிக்கப்படுகிறார் . அவரது சம்பளம் 23,000 டாலர்களாகும் . 
குறைந்தபட்சம் பதினைந்து உறுப்பினர்களாவது இருந்தால்தான் , 
செனட்டின் கூட்டம் நடைபெறும் . 


8 


114 


அரசியல் அமைப்புகள் 


செனட்டின் அதிகாரங்கள் : பட்ஜெட்டு கீழ்ச்சபையிலேதான் 
பிரேரேபிக்கப்பட வேண்டுமெனும் ஏற்பாட்டைத் தவிர , வேறு 
எவ்வழியிலும் செனட்டின் அதிகாரம் வறையறுக்கப்பட வில்லை . 
இதனால் செனட்டிற்குச் சட்டத்துறையில் , கீழ்ச்சபைக்கு எவ்வளவு 
அதிகார முண்டோ , அவ்வளவும் உண்டென்பது தெரிகிறது . என் 
றாலும் , நாம் முன்னமே குறிப்பிட்டதுபோல , செனட்டு நாம் 
எதிர்பார்க்கும் அளவுக்குச் சக்தி வாய்ந்ததன்று என்பது , ' மந்திரி 
கள் கீழ்ச்சபைக்கே பொறுப்பானவர்கள் , கீழ்ச்சபையின் நம்பிக் 
கைக்குப் பாத்திரமாக இருக்கும் வரையிலேதான் அவர்கள் 
பதவி வகிக்கிறார்கள் . அல்லாமலும் மேல்சபையின் 

சார்பாக 
ஒருவரே மந்திரியாய் இருக்கிறார் . அவருக்கு இலாகாப் பொறுப் 
பெதுவும் இல்லை . ' என்பதிலிருந்து தெள்ளிதிற் புலனாகும் . மந்திரி 
கள் எல்லா மசோதாக்களையும் மக்கள் சபையிலேதான் முதலில் 
சமர்ப்பிக்கிறார்கள் என்பதும் இங்கு அறியத்தக்கது . 


பாக 


இங்ஙனம் எல்லா 

எல்லா மசோதாக்களும் மக்கள் சபையிலேயே 
சமர்ப்பிக்கப்படுவதால் , செனட்டிற்குத் தொடங்கும் உரிமை 
( The right to initiate ) மறுக்கப்படுகிறது ; அதிகாரமும் செல்வாக் 
கும் குறைந்து காணப்படுகின்றன . ஆனாலும் சமீபத்தில் , குறிப் 

1946- 53 ஆம் ஆண்டுகளிடையே சுமார் 138 மசோ 
தாக்கள் முதன்முதலில் செனட்டில் கொண்டுவரப்பட்டன. இது 
1924-45ஆம் ஆண்டுகளிடையே செனட்டில் முதலில் தாக்கல் 
செய்யப்பட்ட முப்பத்தாறு மசோதாக்களோடு ஒப்பிட்டுப் பார்க் 
கும்போது மிக அதிகமே . இதற்குக் காரணம் அமைச்சரவையே 
யாகும் . அமைச்சரவை , 'செனட்டும் இக்கடுமையான வேலையைச் 
செய்யட்டுமே ! ' என்று கருதியது . ஆனால் , இவ்வழக்கம் 
வரையறையின்றி அச் சபைக்குக் கொடுக்கப்பட 
திறமையும் , ஊக்கமும் , விருப்பமுமுடைய செனட்டர்கள் , எண்ணிக் 
கையில் அச்சபையில் குறைவார்களேயாயின் , மசோதாக்களும் 
முதலில் அங்குத் தாக்கல் செய்யப்படுவது குறையும் . இக் 
கருத்தைப் பேராசிரியர் தாசன் என்பாரும் வலியுறுத்தியுள்ளார் , 


கால 


இயலாது . 


ஆனால் , மசோதாக்கள் மக்கள் சபையி லிருந்து செனட்டிற்கு 
வரும்போது , செனட்டுத் தன் விருப்பம்போல அவற்றின் ஷரத்து 
களுக்குத் திருத்தங்கள் கூறலாம் .. அது விரும்பினால் , எந்த 
மசோதாவையும் நிராகரிக்கலாம் . எனினும் , தன் முடிவே தீர் 
மானமானது 

என்று செனட்டு ஒருபோதும் நினைத்து நடந்த 
தில்லை ; மக்களின் விருப்பத்திற்குச் செவிசாய்த்து அதற்குத் 
தகுந்தாற்போலவே நடக்கிறது . உதாரணமாக , 1926 ஆம் ஆண் 


டொமினியன் பாராளுமன்றம் 


115 


டில் செனட்டு , வயது முதிர்ந்தோர் பென்ஷன் மசோதாவை 
( Old Age Pensions Bill , 1926 ) நிராகரித்தது . ஆனால் , அதே 
மசோதாவை , அதற்கடுத்த வருஷமே அது ஆமோதித்தது . 
காரணம் , அம்மசோதாவைக் கொண்டு வந்த அரசாங்கத்தையே 
அப் பிரச்சினையையொட்டி நடைபெற்ற பொதுத்தேர்தலில் மக்கள் 
திரும்பவும் தேர்ந்தெடுத்ததேயாகும் , 


தன்னிடம் அனுப்பப்படும் 'மசோதாக்களைச் செனட்டு மிகவும் 
சிறந்த முறையில் பரிசீலனை செய்கிறது . அவசியமானால் , 
தகுந்த திருத்தங்களையும் எடுத்துக் கூறுகிறது . அத் திருத்தங்கள் 
அல்லது யோசனைகள் பொதுமக்கள் சபையால் எதிர்க்கப் 
படுவதில்லை . ஏனெனில் , மசோதாக்கள் பெரும்பாலும் சரிவரத் 
தயாரிக்கப்படக் கீழ்ச்சபையில் தகுந்த திறமைசாலிகள் கிடைப்ப 
தில்லை . அப்படியே ஒரு சிலரிருந்தாலும் , அவர்கள் தங்களைச் 
சுற்றியுள்ளோரின் விருப்பு வெறுப்புகளுக்குட்பட்டு விடுவதால் 
பல குறைபாடுகளுடனேயே மசோதாவை தயாரித்துவிடுகின்றார் 
கள் . ஆனால் , மேல்சபையிலோ , அங்கத்தினர்கள் மிகவும் 
அனுபவம் மிக்கவர்கள் . அவர்கள் எந்தத் தேர்வுத் தொகுதிக்கும் 
பதில் சொல்லக் கடமைப்பட்டவர்க ளல்லர் . அதனால் , குறுகிய 
நோக்கங்கள் அவர்களை எளிதில் வெல்ல முடிவதில்லை . எனவே 
செனட்டர்கள் , ஆர அமர யோசித்து , ஏற்கத் தக்க மாற் 
றங்களை எடுத்துக் கூறுகின்றார்கள் . மேற்கூறியவை யெல்லாம் 
சாதாரண மசோதாக்களைப் பொறுத்தமட்டிலேதான் . நிதி மசோ 
தாக்களைப் பொறுத்தவரையில் , செனட்டிற்கு அவைகளைத் திருத் 
தவோ , மாற்றவோ அதிகாரமுண்டா என்பது இன்றும் விவாதத் 
திற்குரியதாகவேயுள்ளது . கானடாவின் 

அரசியலமைப்பைப் 
பற்றிக் கூறும் சட்டங்கள் இலை 

தை விளக்கவில்லை . 

இங்கிலாந்து 
நாட்டில் ' பிரபுக்கள் சபைக்கு ' எவ்வளவு அதிகாரமுண்டோ 
அவ்வளவு அதிகாரந்தான் இங்கும் செனட்டிற்கிருக்க முடியுமெனப் 
பொதுமக்கள் 

வாதிக்கிறது . இவ் வடிப்படையில் மக்கள் 
சபை தன்னுடைய விதிமுறைகளிலும் தெளிவாக, " செனட்டிற்கு 
வரவு செலவு சம்பந்தமான நிதி மசோதாக்களை முதன்முதலில் 
விவாதிக்கவோ , திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் செய்யவோ , 
அல்லது , அடியோடு நிராகரிக்கவோ அதிகாரம் இல்லை . மக்கள் 
சபையொன்றே , தான் விரும்பியவாறெல்லாம் செய்யத் தகுதியும் 
உரிமையுமுடையது . ” என்று கருதிக்கொண்டிருக்கிறது .. ஆனால் , 
இக் கருத்தைச் செனட்டு நிராகரித்து , நிதி சம்பந்தமான மசோ 
தாக்களைத் திருத்தத் தனக்கு அதிகாரமுண்டெனக் கூறுகிறது . 
உண்மையில் , செனட்டு சிற்சில சமயங்களில் நிதிமசோதாக்களை 


சபை 


. 


116 


அரசியல் அமைப்புகள் 


மாற்றியமைத்து மிருக்கிறது . இங்கு நாம் சிறப்பாக 

அறிய 
வேண்டுவது 

யாதெனின் , செனட்டு , நிதி மசோதாக்களை 
நிராகரித்துக் கீழ்ச்சபையின் விரோதத்தைத் தேடிக்கொள் 
ளாமல் , தான் விரும்பிய திருத்தங்களை மிகச் சாதுரியமாகச் 
செய்கிறது . அவைகளைக் கீழ்ச்சபை ஏற்றுக்கொண்டால் மசோ 
தாக்கள் நிறைவேறுகின்றன . ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மசோ 
தாக்கள் நிறைவேறாமல் தள்ளப்பட்டுவிடுகின்றன. கீழ்ச்சபை 
மீண்டும் தன் விருப்பப்படி வேறு மசோதாக்களைக் கொண்டு 
வந்து நிறைவேற்ற 

வேண்டும் . 

நிதி , சட்ட சம்பந்தமான 
காரியங்களோடு , அரசியல் சமூக சம்பந்தமான 

விஷயங் 
களிலும் செனட்டு ஊக்கங்காட்டித் தேவையான ஆலோ 
சனைகளைக் கூறிவருகிறது . இவ்வகையில் செனட்டின் 

சேவை - 
ஒப்பற்றதாகும் . 


பல 


சம் 


இதர அமிசங்கள் : இந் நாட்டிலுள்ள செனட்டைப் பலர் பல 
விதமாகக் 

குறைகூறுகின்றனர் . '' செனட்டின் உறுப்பினர்கள் 
தேர்ந்தெடுக்கப்படாமல் , நியமிக்கப்படுவதால் , பொதுமக்களின் 
கருத்தை முகம் பார்க்குங் கண்ணாடியெனப் பிரதிபலிக்கும் மக்கள் 
சபையே , சட்டசம்பந்தமான துறைகளில் பெரும்பங்கு கொள் 
கிறது ; இது பின்னணிக்குத் தள்ளப்படுகிறது . நிதி மசோதா 
விஷயங்களிலும் இதற்குச் அதிகாரம் இல்லை . 

. 

மந்திரி 
சபையும் , மக்கள் சபைக்கே பொறுப்புடையதாய் இருக்கிறது . 
எனவே , இச்சபை ஓர் அழகு சாதனமாய் விளங்குகிறது , என்று 
ஒரு சாரார் கூறுகின்றனர் . மற்றொரு சாரார் , “ முன்னுக்குப் பின் 
முரணான பல கொள்கைகள் அடிப்படையில் இந்தச் செனட்டு 
அமைக்கப்படுவதால் இதற்கு வாழையடி வாழையாக உறுப்பி 
னர்களைக் கொண்டதும் , செல்வச் சீமான்களையுடையதுமான மேல் 
சபைகளுக்குரிய புகழோ . மதிப்போ இல்லை . தேர்ந்தெடுக்கப்படும் 
உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு செனட்டிற்குள்ள பலம் இல்லை . 
தேசியத்திற்கு மாறான கூட்டாட்சித் தத்துவத்தினடிப்படையில் 
பணியாற்றும் செனட்டால் உண்டாகக் கூடிய 

பலனேதும் 
மாகாணங்களுக்குப் பிரதிநிதித்துவம் , அவைகளின் நோக் 
கங்களைப் பிரதிபலிக்கும் கொள்கை என்ற அடிப்படையில் இது 
அமைக்கப்பட்டிருப்பதால் , மத்திய நிருவாகத்தை வலுப்படுத்தும் 
நிறுவனமாகவே இது விளங்குகிறது . " என்று கூறுகின்றனர் . 


இல்லை . 


இவர்கள் கூற்று முற்றிலும் உண்மை யன்று . பேராசிரியர் 
தாசன் கூறுவதுபோலச் செனட்டிற்கு மேற்கூறிய வகைகளினால் 
சில குறைபாடுகளும் தடைகளும் இருந்தாலும் , அது . மசோ 
தன்னிடம் 

வரும்போது , தனக்குச் சரியனப் 


தாக்கள் 


டாமினியன் பாராளுமன்றம் 


117 


பல 


சில 


பட்டவை , நாட்டின் நன்மைக்கு உகந்தவை என்று கருதினால் , 
மசோதாக்களைத் திருத்தாமல் விடுவதில்லை . குறிப்பாக , மக்கள 
--சபையும் அமைச்சரவையும் 

அவசரமான - நிருவாகத்திற் 
கின்றியமையாத - மசோதாக்களைத் கொண்டு வருவதிலும் , 
அவற்றை நிறைவேற்றுவதிலும் தங்களின் பெரும்பகுதிக் 
காலத்தைச் செலவழித்துவிடுகின்றன . 

தனி நபர்களாலோ , 
குறிப்பிட்ட நிறுவனங்களுக்காகவோ கொண்டுவரப்படும் 
பிரத்தியேகமான மசோதாக்களைக் கவனிக்க அவற்றுக்கு நேர 
மிருப்பதில்லை . ஆனால் , செனட்டிற்குக் கீழ்ச்சபையி லிருந்து மசோ 
தாக்கள் 

வரும்வரை வேலை இல்லாமல் இருப்பதால் , அது 
அப்படிப்பட்ட மசோதாக்களைக் கவனித்துப் பைசல் செய்வதால் 
கீழ்ச்சபையின் வேலைப்பளுக் குறைகிறது . சுருக்கமாகச் சொல்ல 
வேண்டுமானால் , அது தொடர்ந்து இப்போதிருக்கும் அமைப்பில் 
இருக்க வேண்டுமென்று மனப்பூர்வமாகச் சொல்ல முடியாவிட் 
டாலும் , அதனுடைய உபயோக முடைமையைச் சந்தேகிப்பது 
விவேகமன்று எனலாம் . 


8. பொதுமக்கள் சபை 
( The House of Commons ) 


கானடா அரசாங்கத்தில் பொதுமக்கள் சபை பெரியதோர் 
ஜனநாயக ஸ்தாபனமாகும் , து பொது மக்களின் எண் 
ணத்தைப் பிரதிபலிக்கிறது ; ஆதலின் , அரசியல் அதிகாரம் 
செலுத்துகிறது . இது பாராளுமன்றத்தின் தவிர்க்க முடியாத 
இன்றியமையாத - ஓர் அங்கமாகும் . ஆட்சிப் பொறுப்பி லிருப் 
போர் , ஆட்சி சம்பந்தமான எல்லாத் துறைகளிலும் செய்யும் 
காரியங்களை இம்மன்றத்தின் ஒத்துழைப்பு , சம்மதத்தின்படியே 
செய்கின்றனர் . 


இம்மன்றத்தின் அடிப்படை முக்கியத்துவம் , இது மக்களால் 
தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளை உடையதா யிருப்பதிலேதான் 
இருக்கிறது . சாதி , மத , இன வேறுபாடின்றி எவரும் 
மன்றத்திற்குத் தேர்ந்தெடுக்கப்படலாம் . இதன் கருத்துகள் 
நாட்டு மக்களின் கருத்துக்கோவை ; இதன் முடிவுகள் நாட்டி 
னரின் நல்ல தீர்ப்பு . 

தீர்ப்பு . சுருங்கச் சொல்லவேண்டுமானால் , இது 
தேச மக்கள் துன்பந் துடைத்து , எண்ணத்தை எடுத்துக் காட்டும் 
ஈடற்ற குழு எனலாம் . 

இம்மன்றத்தின் கருத்தோடு ஒட்டி , 
அவ்வழியொழுகும் அமைச்சரவை இன்னல் பலவற்றையுங் கடந்து 
எளிதில் செயற்கரிய பலவற்றையுஞ் செய்து முடிக்கும் ; 
இல்லையேல் , மீளாத் துன்பத்தி லாழ்ந்து மாண்டொழியும் . 
மேற்கூறிய கருத்தை வலியுறுத்துவது போல , திரு . மெக்கன்சி கிங் 
என்பார் . 1940 ஆம் ஆண்டில் பேசும் பொழுது . " பாராளுமன்ற 
உறுப்பினர்களின் ஆலோசனைகள் அரசாங்கத்திற்குக் கிடைக் 
கவும் , அரசாங்கம் 

என்ன செய்கின்றது என்பதை அவர்கள் 
அறிந்துகொள்ளவும் வசதியாக இருக்கும்பொருட்டுப் பாராளு 
மன்றம் நீண்ட இடையீடு இல்லாமல் தொடர்ந்து கூடியிருக்க 
வேண்டும் . பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே பேசுவதாலும் , 


பொதுமக்கள் சபை 


119 


அவர்கள் மனப்பூர்வமாக வெளியிடும் கருத்துகளைக் கேட்ப 
தாலும் சாந்தி ஏற்படுகிறது , ” என்று கூறியிருப்பது கவனிக்கத் 


தக்கது . 


விளைவாகத் 


மக்கள் எண்ணங்களைப் பிரதிபலிப்பதோடு மட்டும் 
நிற்கவில்லை . மக்களுக்குப் புலப்படாத - அவர்கள் கருதியும் 
இருக்க முடியாத - மற்றும் பல கொள்கைகள் - பிரச்சினைகள் எல்லா 
வற்றையும் விவாதிக்கும் ; ஆராயும் ; எதிர்க்கும் ; முடிவுசெய்யும் .. 
அவசியமானால் , மக்களிடையே தன் முடிவுகளை விளக்கிச் 
சாதகமான எண்ணச் சூழ்நிலையை உண்டாக்கும் . தனக்குச் 
சரியெனப் படாத எவற்றையும் தாற்காலிகமாகவோ , நிரந்தர 
மாகவோ தள்ளியும் வைக்கும் ; தள்ளி வைத்ததற்கான காரணங் 
களையும் எடுத்துரைக்கும் . இதன் செய்கைகளுள் ஒவ்வொன்றை 
யும் மக்கள் சிந்தித்துச் சீர்தூக்கிப் பார்க்கின்றார்கள் . அதன் 

தள்ளப்பட்டவைகள் சில சமயங்களில் கொள்ளப் 
படுகின்றன ; கொள்ளப்பட்டவற்றுள் சில தள்ளவும் படுகின்றன . 
திரு . ஐவார் ஜென்னிங்ஸ் என்பார் , பாராளுமன்றத்தின் நோக் 
கத்தைப்பற்றி விவரிக்குங்கால் , “ இதன் நோக்கம் பொதுமக்களின் 
கருத்தை அரசாங்கம் அறியும்படிச் செய்வதும் , அரசாங்கத்தின் 
பிரச்சினைகளை மக்கள் கவனித்து வரும்படிச் செய்வதும் ஆகும் . " 
எனக் கூறியுள்ளார் . இக்கூற்றினால் கானடாப் பாராளுமன்றம் 
இத்துறையில் ஆற்றிவரும் சேவை புலப்படும் . பொதுமக்கள் 
சபை , அமைச்சரவையால் கொண்டுவரப்படும் எல்லாத் தீர்மானங் 
களையும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் . உதாரணமாக , சட்டங் 
களைப்பற்றியும் , ராஜ்யக் கொள்கை ( State Policy ) பற்றியும் 
அமைச்சரவை கொண்டுவரும் எந்தப் பிரேரணையையும் இம் 
மன்றம் நிறைவேற்றும் . இது செய்வதெல்லாம் , பிரேரணைகள் 
சபையின் பரிசீலனைக்கு வைக்கப்படும்போது , அவற்றின் தரா 
தரங்களை ஆய்ந்து புகழுதல் அல்லது இகழுதலேயாம் . இடித் 
துரை பெரும்பாலும் அரசாங்கத்திற் கெதிரான கட்சிகளிட 
மிருந்தே எழும் . ஏனெனில் , அரசாங்கக் கட்சி தன் குறைகளை 
தான் தனிப்படக் கூடும்போதே எடுத்துரைக்க ஏதுவிருக்கிறது . 
எதிர்க்கட்சிகள் கூறுங் குறைகளை , அல்லது 

கண்டனங்களை 
அரசாங்கம் எக்காலத்திலும் ஏற்றுத்தான் நடக்கவேண்டுமென்ப 
தில்லை . ஏனெனில் , அடுத்து வரும் பொதுத்தேர்தல் வரை . 
எதிர்க்கட்சிகளின் கேலிப்பேச்சுகள் அரசாங்கத்தை ஒன்றும் 
செய்ய 

எனினும் , அரசாங்கம் 

தான் செய்யும் 
காரியங்களால் எதிர்க்கட்சிகளால் தூற்றப்படாமலிருக்கவும் , தன் 
செல்வாக்கை மக்களிடையே நிலைநாட்டிக்கொள்ளவும் கருது 
மானால் , அக் காரியங்களைக் குறைகள் இல்லாமலே செய்யும் . 


இயலாது . 


120 


அரசியல் அமைப்புகள் 


அடுத்துப் பொதுமக்கள் சபை அரசாங்கம் இடும் கட்டளை 
களைக் 

கண்காணித்து வருகிறதென்பதும் குறிப்பிடத்தக்கது . 
சபை மந்திரிகளைக் கேள்விகள் கேட்கிறது ; ஆட்சித் துறைகள் 
செய்து வரும் பணிகளை அடிக்கடி கவனித்துத் தகுத்த நடவடிக் 
கைகள் எடுக்கிறது ; வரவு செலவு பற்றி வெளியிடப்படும் அறிக் 
கைகளைப் பரிசீலனை செய்கிறது ; தன் முடிவுகளையோ , சிபாரிசு 
களையோ அரசாங்கம் ஏற்க மறுத்தால் தனக்கு அரசாங்கத்தின் 
மீது நம்பிக்கை யில்லை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றவும் 
செய்யும் . 


கடைசியாகப் பொதுமக்கள் சபை , நேரிடையாக அல்லா 
விட்டாலும் மறைமுகமாகவாவது அமைச்சரவையைப் பொறுக்கி 
யெடுக்கிறது . சரியாகச் சொல்லவேண்டுமானால் , இச் சபை 
பிரதம மந்திரியைத் தேர்ந்தெடுக்கிறதென்றே சொல்லவேண்டும் . 
இப்போது , பிரதம மந்திரியாராக வரவேண்டியவரை , பெரும் 
பான்மைக் கட்சி , தன் கட்சிக் கூட்டத்திலேயே தேர்ந்தெடுக் 
கிறது . 

என்றாலும் , அப்படித் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரைப் 
பொதுமக்கள் சபை அங்கீகரிக்க வேண்டும் . பிரதம மந்திரி 
யாருக்குத் தம் சகாக்களைத் தேர்ந்தெடுக்க உரிமை இருந்தாலும் , 
பொதுமக்கள் சபையில் வேலைத் திறமையாலும் செல்வாக்காலும் 
ஆதரவு பெறாமல் இருப்பவர்களை நியமிக்க முடியாது . குறிப் 
பாகக் கூறவேண்டுமானால் , மந்திரியாராகிறவர் ஒவ்வொருவரும் ; 
பொதுமக்கள் சபையின் வாழ்த்தைப் பெற்றிருக்க வேண்டும் . 
இதனால் , பெரும்பாலான மந்திரிமார் கண்டிப்பாக முன் அனுப 
வமும் திறமையும் பெற்றிருக்க வேண்டுமென்பதும் , ஒரு சிறு 
தொகையினரே அனுபவமில்லாத புதியவர்களாக இருக்கக்கூடு 
மென்பதும் தெளிவாகின்றன . 


கானடா 


பொது மக்கள் சபையின் அமைப்பு : இருபத்தொரு வயதான 
ஆடவர் பெண்டிர் அனைவரும் இந்நாட்டில் வாக்குரிமையுடை 
யவர் . மக்கள் சபையின் உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட 
விரும்புகிற ஒவ்வொருவரும் 

நாட்டுக் குடியுரிமை 
உடையவராகவும் , தேர் தலுக்கு முன்னரே 

பன்னிரண்டு 
மாதங்கள் அந் நாட்டில் வாழ்பவராகவும் இருக்கவேண்டும் . 
எத் தொகுதிக்கென நிற்கிறாரோ அத் தொகுதியில் இருக்கவேண்டு 
மென்னும் விதியெதுவுமில்லை . எனினும் , அபேட்சகர் தங்கள் 
தொகுதியில் குடியிருப்பவராய் இருக்கவேண்டுமென்று மக்கள் 
விரும்புவதில் ஆச்சரியமில்லை . உறுப்பினர் சிலர் தம் தேர்தல் 
தொகுதியில் வசிக்காததோடு மட்டுமல்லாமல் . சில சமயங்களில் 


பொதுமக்கள் சபை 


121 


மற்ற மாகாணங்களிலுள்ள தொகுதிகளுக்குக்கூடப் பிரதிநிதித் 
துவம் வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது . பின்னதாகக் 
குறிப்பிட்ட நிலைமை , ஒரு கட்சியின் தலைவருக்காகவோ , அல்லது 
ஓரிடத்தில் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட மந்திரியார் ஒருவரைத் 
தேர்ந்தெடுக்க வழி செய்வதற்காகவோ , அல்லது முதன் முத் 
லாகப் பிரதிநிதியாக விரும்புபவருக்கு வசதியாக இருக்கும் 
பொருட்டோ இருக்கலாம் . குடியிருப்புத் தகுதி வற்புறுத்தப் 
படாவிட்டால் , அறிவாற்றலுள்ள ஒருவரைத் தன் பிரதிநிதியாகத் 
தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு ஒரு தொகுதிக்குக் கிடைக்கலாம் . 
அல்லாமலும் , ஒருவருக்குத் தாம் வசிக்கும் இடத்தில் அரசியல் 
விஷயங்களில் எதிர்ப்பிருக்கலாம் . அவருக்கும் பிறிதோரிடத்தில் 
நல்ல ஆதரவிருக்குமானால் , அங்கிருந்து பிரதிநிதியாகத் தேர்ந் 
தெடுக்கப்படுவதில் தவறில்லை யல்லவா ? 


வட 


பிரதிநிதிகளுக்குரிய தகுதிகள்பற்றி , பிரித்தானிய 
அமெரிக்கச் சட்டத்தில் ஒன்றும் கூறப்படவில்லை யாயினும் , 
அவை பாராளுமன்றச் சட்டங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன . 
இப்போதுள்ள சட்ட விதிகள் மிக எளியவை . அவற்றின்படி . 
இருபத்தொரு வயதான கானடாக் குடிமகனார் எவரும் தேர்த் 
லுக்கு நிற்கலாம் . உடைமைத் தகுதி ( Property qualification ) 
1874 ஆம் ஆண்டிற்குப் பிறகு இல்லை . 


வட 


பொதுமக்கள் சபையின் அங்கத்தினர்களின் 

மொத்த 
எண்ணிக்கை 263 என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் , 1952 ஆம் 
ஆண்டின் பிரித்தானிய 

அமெரிக்கச் சட்டத்தின்படி 
அத்தொகை சிறிதளவு அதிகரிக்கப்படலாம் . நான்கு உறுப்பினர் 
களைத் தவிர ஏனையோர் ஒற்றை உறுப்பினர் தொகுதிகளால் 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் . ஹாலிபாக்ஸ் ( Halifax ) . குயின்ஸ் 
( Queeps ) என்னும் இரு தொகுதிகளுள் ஒவ்வொன்றும் இரண்டு 
உறுப்பினர் வீதம் நால்வரைத் தெரிந்தெடுக்கின்றன . பெரும் 
பாலும் எல்லாத் தொகுதிகளிலுமே , எந்த அபேட்சகர் அதிக 

வாக்குகளைப் பெறுகிறாரோ அவரே தேர்ந்தெடுக்கப்படு 
கிறார் . இதனால் உறுப்பினர்கள் , தொகுதியின் பெரும்பான்மை 
வாக்காளர் பிரதிநிதிகளாய் இல்லாமல் , சிறுபான்மையோர் 
பிரதிநிதிகளாகவே இருக்கிறார்களென்பது இங்கு அறியத்தக்கது . 
உதாரணமாக , 1935 ஆம் ஆண்டில் நடந்த பொதுத்தேர்தலில் 
245 இருக்கைகளுக்கு 892 பேர் போட்டியிட்டனர் . அவர்களில் 
140 பேர் அல்லது 57 சதவிகித்தினர் சிறுபான்மையோரால் தேர்ந் 
தெடுக்கப்பட்டவரேயாவர் . 1945 ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 
365 பேர் போட்டியிட்டனர் . தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் 


மான 


122 


அரசியல் அமைப்புகள் 


களுள் 59 சத விகித்தினர் சிறுபான்மையோர் வாக்குரிமையால் 
வந்தவரேயாவர் . 


அங்கத்தினர்களின் உயர்ந்த பட்ச பதவிக்காலம் ஐந்தாண் 
டுகள் . ஆனால் , உண்மைப் பதவிக்காலம் பாராளுமன்றம் நீடிப் 
பதைப் பொறுத்ததா கும் . உதாரணமாக , முதல் உலகப் பெரும் 
போர் நடைபெற்றபோது பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் ஆறு 
ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது . 1925-26லோ , பத்து மாத 
காலமே நீடித்தது . எனவே , சராசரியில் உறுப்பினர்கள் நான்கு 
ஆண்டுகள் பதவியிலிருப்பார்கள் எனலாம் . ஒவ்வோர் உறுப் 
பினரும் 10,000 டாலர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் .. இதில் 
2,000 டாலர்களுக்கு வரி இல்லை . மன்றத்தின் கூட்டத்திற்கு 
வராமல் இருக்கும் உறுப்பினர்கள் தண்டிக்கப்படுவார்கள் . 
சாதாரணமாக உறுப்பினரொருவர் 21 நாள்கள் கூட்டத்திற்கு 
வராமல் இருக்கலாம் . அதற்குமேல் 

வராமலிருக்கும் நாள் 
ஒவ்வொன்றிற்கும் 60 டாலர்கள் 

60 டாலர்கள் வீதம் , அவர்கள் மொத்த 
ஊதியத்திலிருந்து பிடிக்கப்படும் . இங்கிலாந்து நாட்டுப் பொது 
மக்கள் சபை உறுப்பினர் போலல்லாமல் , இங்கு உறுப்பினர்கள் 
தங்கள் ஸ்தானத்தை எப்போது வேண்டுமானாலும் ராஜிநாமாச் 
செய்யலாம் . 


கானடாவின் பொதுமக்கள் சபை தன் அமைப்பு , விதிகள் 
நடைமுறையாகியவற்றில் இங்கிலாந்துப் பொதுமக்கள் சபையின் 
மறுபதிப்பென்றே கூறுமாறு அமைந்துள்ளது . அங்குள்ள பழக்க 
வழக்கங்கள் , மரபுகள் இங்கும் பின்பற்றப்படுகின்றன . எந்த ஓர் 
அமிசத்தைப் பற்றியாகிலும் கானடா மன்றம் தன் விதிகளை 
ஏற்படுத்திக் கொள்ளாமலிருந்தால் , இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் 
முறையே இங்கும் பின்பற்றப்படுகிறது . 


பொதுத்தேர்தல் முடிந்ததும் கவர்னர் ஜெனரல் சட்ட 
மன்றத்தைக் கூட்டுகிறார் . உறுப்பினர்கள் , பதவிப் பிரமாணம் 
எடுத்துக் கொண்டதும் , அவர்கள் சபாநாயகரைத் தேர்ந்தெடுக் 
கிறார்கள் . சபாநாயகர் பதவிக்கான அபேட்சகரின் பெயரைப் 
பிரதம மந்திரியார் முன்மொழிவார் ; அதை அமைச்சரொருவர் 
வழிமொழிவார் . எதிர்க் கட்சிகள் பெரும்பாலும் தங்கள் சம்மதத் 
தைத் தெரிவிக்கும் . சபாநாயகர் தேர்தல் முடிந்துவிடும் . ஆனால் , 
சபாநாயகர் தேர்தலைப் பொறுத்தவரை இங்கிலாந்து முறை பின் 
பற்றப்பட வில்லை . இங்கிலாந்தில் ஒரு முறை சபாநாயகராய் 
இருந்தவரே . திரும்பத் திரும்ப - இனி வேண்டா இப்பதவி .' என்று 
அவர் 

சொல்கிறவரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் . இவ்வொரு 


பொதுமக்கள் சபை 


123 


பதவியைப் பொறுத்தமட்டில் கட்சி வேறுபாடோ , கட்சிக் கட்டுப் 
பாடோ இல்லை. கானடாவில் இது போலல்லாமல் , ஒவ்வொரு 
தடவையும் தேர்தல் முடிந்து பொதுமக்கள் சபை கூடும்போதும் 
புதுச் சபாநாயகர் தேர்தெடுக்கப்படுகிறார் . இதனால் , ஒரு முறை 
பிரித்தானிய இனத்தைச் சேர்ந்தவர் சபாநாயகராய் இருந்தால் , 
அடுத்த முறை பிரெஞ்சு இனத்தைச் சேர்ந்தவர் சபாநாயகராகத் 
தேர்ந்தெடுக்கப்படுவார் . சபாநாயகரும் உதவிச் சபாநாயகரும் 
ஒரே - சமயத்தில் ஒரே இனத்தைச் சேர்ந்தவராகவு மிருக்க 
முடியாது . 


சபாநாயகரின் கடமைகள் மிகச் சிரமமானவையும் . மிக்க 
பொறுப்பு வாய்ந்தவையுமாகும் . கடமைகளில் இங்கிலாந்து சபா 
நாயகரைவிட எள்ளளவும் குறைந்தவரல்லர் இவர் . சபையின் 
கூட்டங்களுக்குத் தலைமை தாங்கி , கூட்டங்களைச் சிறப்பாக நடத்தி 
வைப்பது இவர் தலையாய கடமை . கூட்டங்களை நடத்தும்போது 
சபையின் விதிமுறைகளை அனுசரித்தே இவர் தம் கடமைகளைச் 
செய்கிறார் . சபையின் கண்ணியத்தைக் காப்பதும் , உரிமைகளை 
நிலைநாட்டுவதும் இவர் பொறுப்பு . எத் தரப்பார்க்கும் வெற்றி 
தோல்வி யில்லாதவாறு ஏதாவதொரு பொருளின் மேல் எடுக்கப் 
பட்ட வாக்குப் பதிவின் முடிவிருக்குமானால் , அப்போதுதான் 
சபாநாயகர் தம் வாக்குரிமையை உபயோகிக்கிறார் . 


சபை 


சபாநாயகர் தேர்தல் முடிந்ததும் , கவர்னர் ஜெனரலின் விருப் 
பத்தின் பேரில் பொதுமக்கள் 

உறுப்பினர்கள் , செனட்டு 
மண்டபத்திற்குச் சென்று ; அம்மன்ற உறுப்பினர்களோடு கூட்டாக 
உட்காருவார்கள் . அப்போது கவர்னர் - ஜெனரல் தம் தொடக்க 
வுரையை நிகழ்த்துவார் . அத் தொடக்க உரையில் கவர்னர் - 
ஜெனரல் அரசாங்கம் இயற்றவிருக்கும் புதுச்சட்டங்களைப் பற்றிய 
விவரங்களை அறிவிப்பார் . அதன் பின்னர் , பொதுமக்கள் சபை 
தனியாகக் கூடி விவாதிக்கும் . விவாதத்தின்போது எதிர்க்கட்சி 
யினர் அரசாங்கம் மேற்கொண்ட செயல்கள் , தீர்மானங்கள் பற்றிய 
தமது கருத்தை , அவற்றை ஒட்டியோ அல்லது வெட்டியோ எடுத் 
துரைப்பர் . விதண்டாவாதத்தில் ஆர்வம் மிக்கவர்கள் தங்கள் 

புராணத்தைப் பாடத் தவறுவதுமில்லை . விவாதத்திற்குப் 
பொதுவாகப் பிரதம மந்திரியாரே பதிலிறுப்பது வழக்கம் . 


1 


வசை 


சட்டமியற்றுவதிலும் கானடா , இங்கிலாத்தில் கடைப்பிடிக்கும் 
முறையையே பின்பற்றுகிறது . இங்கும் அரசாங்கத்தால் கொண்டு 
வரப்படும் மசோதாக்களென்றும் , தனி மசோதாக்களென்றும் , 
தனியுறுப்பினர் மசோதாக்களென்றும் , பிரிவுகள் உண்டு .. 


பல 


124 


அரசியல் அமைப்புகள் 


மசோதா ஒவ்வொன்றும் இரு சபைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட 
பிறகு கவர்னர் ஜெனரலுக்கு அவரது சம்மதத்திற்காக அனுப்பப் 
படும் . கவர்னர் ஜெனரல் இசைவு தந்ததும் மசோதா சட்டமாகும் . 
எந்த ஒரு மசோதாமீதேனும் இரு சபைகளிடையேயும் அபிப்பிராய 
பேதமேற்படுமானால் , அந்தக் கருத்து வேறுபாட்டை அகற்ற ., 
இரு சபைகளின் பிரதிநிதிகளும் அடங்கிய மாநாடு நடைபெறும் . 
அந்த மாநாடு கருத்து வேறுபாட்டிற்கான காரணங்களையறிந்து , 
அவற்றை விவாதித்துக் கூடுமான வரை வேற்றுமைகளையகற்றி , 
ஒற்றுமை காணும் . இந்த மாநாட்டாலும் ஒரு சமரசமுடிவு ஏற் 
படாவிட்டால் மசோதா கைவிடப்படும் . கானடாவிலும் , இங்கி 
லாந்திலுள்ளது போலக் குழுக்கள் முறையுண்டு . அவற்றில் முழு 
மன்றக்குழு ( Committee of the whole ) , பொறுக்குக் குழு ( Select 
committee ) , 

), நிலைக் குழு ( Standing committee ) என்பவை 
முக்கியமானவை . 


சம 


பொதுமக்கள் 

சபையின் வேலைகள் : கொள்கையளவில் 
செனட்டும் பொதுமக்கள் சபையும் அதிகார முள்ளவை . 
ஆனால் , பாராளுமன்ற ஆட்சி முறை வேரூன்றியதும் , பொதுமக்கள் 
சபையே பலம்பொருந்தியதாக உருவாகியிருக்கிறது . சட்ட , நிதித் 
துறைகளில் கீழ்ச்சபையின் கருத்து , மேல்சபையால் ஒப்புக் 
கொள்ளப்படுகிறது . செனட்டைப்பற்றி எழுதும்போது . அது கீழ்ச் 
-சபையின் பாட்டுக்குத் தக்கவாறு ஆடுவதாக முன்னமே கூறி 
னோம் . தவிர்க்க முடியாத சமயங்களிலேதான் செனட்டு . பொது 
மக்கள் சபையின் முடிவை எதிர்க்கிறது . அப்போதும் , பொது 
மக்கள் சபை விட்டுக்கொடுக்க விரும்பாவிட்டால் , அது கலைக்கப் 
பட்டு , அதே பிரச்சினை அடிப்படையில் மறுபடியும் தேர்தல் நடை 
பெறும் . அத் தேர்தலில் மக்கள் , அப் பிரச்சினையை ஆதரித்தார் 
களானால் , செனட்டு எதிர்ப்பேதும் காட்டாமல் தன் சம்மதத்தை 
யளித் துவிடும் . சுருக்கமாகச் சொல்லவேண்டுமானால் , பாராளு 
மன்றத்தில் மிகச் சிறந்ததும் , மேன்மையானதும் பொதுமக்கள் 
சபையே எனலாம் . பெயரளவிலேயே செனட்டு அதிகாரமுடையது . 
இதர அமிசங்கள் முன்னமே கூறப்பட்டுள்ளபடியால் அவைகளைப் 
படித்தறிந்துகொள்க . 


9. நீதியும் நீதிமன்றங்களும் 


விளக்கி , 


நீதித் துறையின் தலைமைப் பணி , நீதிமன்றங்களின் முன் 
கொண்டு வரப்படும் வழக்குகளை விசாரித்து நியாயம் வழங்குதல் ; 
வெறுந் தண்டனை விதித்தல் ; அல்லது தீர்ப்பளித்தலை மட்டுமே 
நீதிபதிகள் செய்யவில்லை . அத்துடன் சட்டங்களை 
ஆழ்ந்த , பதிந்த , உட்பொருளையும் அவர்கள் வழங்குகின்றார்கள் . 
அவர்கள் சட்ட ஆட்சி ( Rule of Law ) நிலவும் வண்ணம் செய் . 
கிறார்கள் . குறிப்பாக , செய்யப்படும் சட்டங்கள் . அடிப்படைச் 
சட்டத்திற்குப் புறம்பானவையாயிருந்தால் , அவை செல்லத்தக்கன 
அல்ல என்று கூறுவார்கள் . சட்டத்தை மீறிக் குற்றம் புரிவோ 
ரையே தண்டிக்கிறார்கள் , எனவே , மக்கள் தங்கள் உரிமைகளின் 
பாதுகாப்பிற்கு நீதிமன்றங்களையே நம்புகிறார்கள் . அல்லாமலும் 
நீதிமன்றம் , அரசியலமைப்பிற்கு மாறான எந்தச் சட்டத்தையும் 
' செல்லத்தக்க தன்று ' ( Ultra Vires ) என்று கூறும் அதிகாரத்தையும் 
பெற்றிருக்கிறது . இந்த அதிகாரம் கானடாவிலும் உண்டு . 
கானடா ஒரு கூட்டாட்சியாய் இருப்பதால் , மத்திய மாகாண 

அர 
சாங்கங்களின் அதிகார வரம்பு . அவற்றிற்கிடையே யிருக்கும் 
உறவு பற்றியும் நீதிமன்றம் தீர்மானிக்கிறது . 


சட்டங்கள் எழுதப்பட்டோ , எழுதப்படாமலோ இருக்கலாம் . 
எழுதப்பட்ட சட்டம் பல அமிசங்களைத் திட்டவட்டமாகக் கொண் 
டிருந்தாலும் , அவை நீதிமன்றங்களால் விளக்கியுரைக்கப்படு 

உதாரணமாக , கானடாவின் கிரிமினல் சட்டம் எழுதப் 
பட்டிருக்கிறது , இருப்பினும் , அதை நீதிமன்றங்கள் அவ்வப்போது 
விளக்கியே வருகின்றன . 


கின்றன . 


எழுதப்படாத சட்டம் , பொதுச்சட்டம் ( Common Law ) : 
என்று வழங்கப்படுகிறது . இச் சட்டம் இங்கிலாந்தில் தோன்றியது 
என்பது நாமறிந்ததே . இது நாகரிகநாடுகள் - குறிப்பாக ஆங்கில 
மொழி பேசப்படும் நாடுகள்- எங்கும் பின் பற்றப்படுகிறது . எனவே , 


126 


அரசியல் அமைப்புகள் 


கானடாவும் இதைப் பின்பற்றியதென்றால் , அதில் வியப்பேதும் 
இல்லை . இனி நாம் கானடா நாட்டிலுள்ள நீதித் துறைபற்றிப் 
பார்ப்போம் . கானடாவின் நீதிமன்ற அமைப்பு முறை விசேஷ 
குணங்களை யுடையது . கூட்டாட்சித் தன்மையுடைய டொமினி 
யன் களுக்கே உரிய குணங்கள் அவை . என்றாலும் , கூட்டாட்சியில் 
நீதிமன் றங்கள் , எவ்வாறிருக்க வேண்டுமென்று கூறும் அமெரிக்கத் 
தத்துவம் இங்கு ஏற்கப்படவில்லை . அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 
கூட்டாட்சி , ராஜ்ய நீதிமன் றங்களென இருவகையுண்டு . இவ் 
விருவகை நீதிமன் றங்களும் கிட்டத்தட்ட இவற்றின் அதிகார 
எல்லையைப் பொறுத்தவரையில் தனியானவை . ராஜ்ய நீதி 
மன்றத்திலிருந்து ஒரு வழக்கு , கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கு 
மாற்றப்படலாமென்றாலும் , அது 

மிக அரிதாக நடப்பதா கும் . 
ஏனென்றால் , ஒரு வழக்கு முதலில் ராஜ்ய நீதிமன்றத்திற்குச் 
சென்றால் , அது அங்கேயே பெரும்பாலும் புதைக்கப்பட்டுவிடும் . 
இதனால் , கூட்டாட்சி நீதிமன்றங்களும் , ராஜ்ய நீதிமன் றங்களும் 
அவ்வவற்றின் துறையில் சுதந்திரமுடையவை என்பதும் , அவற் 
றின் அமைப்பும் வேலை முறையும் கூட்டாட்சி , ராஜ்ய அரசாங்கங் 
களின் சட்டங்களினடிப்படையில் இயங்குகின் றன 

என்பதும் 
புலனாகும் . ஆனால் , கானடாவில் இம்முறை இல்லை . 


. 


பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டம் கூட்டாட்சி , மாகாண 
நீதிமன் றங்கள் அமைப்பிற்கு வழிசெய்கிறது . ஆனால் , இவை 
இரண்டிற்கும் இடையே இருக்கும் பிரிவினைக்கோடு செங்குத்தாய் 
இல்லாமல் சாய்வாக இருக்கிறது . கானடாவின் சட்டங்களைச் 
சரிவர அமுல் செய்ய , டொமினியன் அரசாங்கம் பொது அப்பீல் 
நீதிமன்றங்களை அமைக்கலாம் . 

அவசியமானால் , விசேஷ நீதி 
மன்றங்களைக்கூட ஏற்படுத்தலாம் . கிரிமினல் விஷயங்களைப் 
பொறுத்தமட்டில் , பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை டொமியன் 
அரசாங்கம் மேற்கொள்கிறது . மத்திய மாகாண நீதிமன்றங்களின் 
நீதிபதிகள் முதலியவர்களின் நியமனம் , ஊதியம் , வேலை நீக்கம் 
முதலியவைகளும் டொமினியனையே சேர்ந்தவை . வழக்குகளில் 
பெரும்பாலானவை , மாகாண நீதிமன்றங்களில் விசாரணை செய்யப் 
பட்டு , பைசல் செய்யப்படுகின்றன . அங்கிருந்து , வழக்குகள் 
அப்பில் மூலமாகக் கானடாவின் 

உச்ச நீதிமன்றத்திற்கும் 
செல்லலாம் . 1929 ஆம் ஆண்டுவரை சில வழக்குகளில் , பிரிவி 

நியாயக் குழுவுக்குக்கூட ( Judicial Committee ) 
அப்பீல் செய்துகொள்ளப்பட்டது . 


கவுன்சிலின் 


10. நீதி மன்றங்களின் அமைப்பும் 

அவற்றின் அதிகார வரம்பும் 


கானடாவிலுள்ள நீதிமன்றங்கள் ஆறுவகை . அவையாவன : 
1. பிரிவி கவுன்சிலின் நியாயக்குழு ( Judicial Committce of 

the Privy Council ) 
2 . கானடா உச்ச நீதிமன்றம் ( Supreme Court of Canada ) 
3 . கானடாவின் எஃசெக்கர் நீதிமன்றம் ( The Exchcquer 

Court of Canada ) 

மாகாணத் தலைமை நீதிமன்றம் ( Provincial High Court ) 
5. கவுண்டி நீதிமன்றங்கள் ( County Courts ) 
8 . மாகாணச் சிறு நீதிமன்றங்கள் ( Minor Provincial Courts ) 


1. நியாயக்குழு : எல்லா வழக்குகளும் , குறிப்பாக எல்லாக் 
கிரிமினல் வழக்குகளும் இக்குழுவிற்குச் செல்லலாம் . இதுவே 
இறுதி நீதிமன்றம் . இம்மாதிரி வழக்குகளெல்லாம் நியாயக் குழு 
விற்குச் செல்வதானது , கானடாத் தேசத்தின் சிறப்புக்கோர் 
இழுக்கு எனப் பலரும் எண்ணினர் . அதனால் , அதைக் கலைத்து 
விடவேண்டும் அல்லது அந்தப் பழக்கத்தைக் கைவிட்டுவிட 
வேண்டுமென்றனர் . அதன்படி 1939 ஆம் ஆண்டிலிருந்து அப் 
பழக்கம் நிறுத்தப்பட்டது . கானடாவின் 

உச்ச 

நீதிமன்றத்தின் 
முடிவே இப்போது கடைசி முடிவாகும் . 


2 . உச்ச நீதிமன்றம் ; கானடாவின் உச்ச நீதிமன்றம் 
1875 ஆம் ஆண்டு பிரித்தானிய வட அமெரிக்கச் சட்டத்தின்படி 
ஏற்படுத்தப்பட்டது . இது சிவில் , கிரிமினல் அப்பில் வழக்குகளை 
விசாரிக்கும் அதிகாரமுடையது . ஆரம்பத்தில் ஒரு தலைமை 
நீதிபதியும் ஐந்து சாதாரண நீதிபதிகளும் இதில் இருந்தார்கள் . 


128 


அரசியல் அமைப்புகள் 


பின்னர் இத்தொகை 1927 ஆம் ஆண்டில் ஏழாக உயர்த்தப் 
பட்டது . இப்போது தலைமை நீதிபதியையுஞ் சேர்த்து ஒன்பது 
பேர்கள் இருக்கின்றார்கள் . உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கவர்னர் - 
ஜெனரலால் நியமிக்கப்படுகிறார்கள் . கவர்னர்- ஜெனரல் , நீதிபதி 
களை நியமனம் செய்யும்போது தம் மந்திரிசபையின் ஆலோசனை 
யின் பேரிலேதான் செய்கிறார் . இவர்கள் எழுபத்தைந்து வயது 
வரை பதவி வகிக்கலாம் . இவர்கள் நன்னெறி தவறுவார்களே 
யாயின் , பதவிக்காலம் முடியும் முன்புகூட விலக்கப்படலாம் . 
பாராளுமன்றத்தின் இருசபைகளின் வேண்டுகோளுக் கிணங்க , 
மந்திரிசபையின் சிபாரிசைப் பெற்று , 

கவர்னர் ஜெனரல் 
இவர்களைப் பதவியிலிருந்து விலக்குவார் . தலைமை நீதிபதிக்கு 
25,000 டாலர்களும் , இதர நீதிபதிகளுக்கு 20,000 டாலர்களும் 
ஆண்டொன்றுக்குச் சம்பளமாகத் தரப்படுகின்றன . 


சிவில் , கிரிமினல் அப்பீல் வழக்குகளிலும் , அரசியலமைப்புச் 
சம்பந்தப்பட்ட விளக்கங்களிலும் , டொமினியன் , மாகாணங்களின் 
சட்டங்களைப்பற்றிய சர்ச்சைகளும் சந்தேகங்களும் செல்லத்தகுந் 
தவைதாமா என்றெழும் வாதங்கள் ஆகியவற்றிலும் உச்ச நீதி 
மன்றத்தின் முடிவே இறுதியானது . எஃசெக்கர் நீதிமன்றம் , 
போக்குவரத்துக் கமிஷனர்களின் குழு முதலியவற்றிலிருந்து வரும் 
அப்பீல்களையும் . தேர்தல் ஒழுங்கீனம் பற்றி வரும் வழக்குகளையும் 
உச்ச நீதிமன்றம் விசாரித்துத் தீர்ப்பளிக்கும் . இந்திய உச்ச 
நீதிமன்றம் செய்வதுபோல , இம் மன்றம் அரசியல் சாசனத்தின் 
ஷரத்துகள் . மத்திய , மாகாண அரசாங்கங்களால் இயற்றப்படும் 
சட்டங்களைப் பற்றிய தன் கருத்தை , டொமினியன் அரசாங்கம் 
விரும்பினால் அளிக்கும் . இதை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் 
உச்ச நீதிமன் றம் செய்வதில்லை என்பதை நாம் இங்கு அறிதல் 
அவசியம் . 


ர 


நியாயக் குழு செயலாற்றி வந்த வரையில் , உச்ச நீதி 
மன்றத்தின் செல்வாக்குக் குன்றியே காணப்பட்டது . ஆனால் . 
கானடாவிலிருந்து வழக்குகளை நியாயக் குழுவிற்கு அப்பீல் மூலம் 
மாற்றும் முறை கைவிடப்பட்ட பிறகு , இதன் புகழ் 

புகழ் இன்று உச்ச 
நிலையிலிருக்கிறது . 


3. எஃசெக்கர் நீதிமன்றம் : இந்த நீதிமன்றம் முதலில் 
உச்ச நீதிமன்றத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாய் இருந்தது . 
ஆனால் , 1887 ஆம் ஆண்டில் இது தனியாகப் பிரிக்கப்பட்டது . 
இப்போது இதில் ஒரு தலைவரும் நான்கு இதர நீதிபதிகளும் 
இருக்கிறார்கள் . இவர்களையும் கவர்னல் - ஜெனரலே - மந்திரி 


நீதிமன்றங்களின் ... வரம்பும் 


129 


சபையின் சிபாரிசின் மேல் நியமிக்கிறார் . இவர்களும் , உச்ச நீதி 
மன்றத்தின் நீதிபதிகளைப்போலவே , 75 ஆம் வயது வரை பணி 
ஆற்றுகிறார்கள் . இவர்களும் பதவிக்காலம் முடியுமுன்னே முன் 
சொல்லப்பட்ட முறைப்படி பதவியிலிருந்து விலக்கப்படலாம் . 


இந்த நீதிமன்றம் , அரசாங்கத்திற்குச் சேரவேண்டிய 
ரெவின்யூ சம்பந்தமான வழக்குகளையும் , கூட்டாட்சி சம்பந்தமான 
அலுவல்களில் அரசாங்கத்திற் கெதிராகக் குடிமக்களால் கொண்டு 
வரப்படும் வழக்குகளையும் விசாரிக்கிறது . தனக்குச் சொந்தமான 
நிலங்கள் , வீடுகள் முதலியவற்றை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு 
கொடுத்த ஈட்டுத்தொகை நியாயமானதன்று என்பது புலப்படும் 
எவரும் இம் மன்றத்தில் வழக்குத் தொடரலாம் . அரசாங்கத்தின் 
அஜாக்கிரதையால் ஏற்படும் உயிர்ச்சேதம் , பொருட்சேதம் 
ஆகியவற்றிற்கான பரிகாரம் தேடிப் பொது மக்கள் தொடரும் 
வழக்குகளையும் இம் மன்றம் விசாரிக்க அதிகாரமுடையது . இது 
அட்மிரால்டி நீதிமன்றமாகவும் செயலாற்றுகிறது . இத்துறையில் 
நேரிடையாகவும் , அப்பீல் மூலமாகவும் வரும் வழக்குகளையும் 
இது விசாரிக்க அதிகாரமுடையது . 

4. மாகாணத் தலைமை நீதிமன்றம் : ஒவ்வொரு மாகாணத்திலும் 
ஒரு தலைமை நீதிமன்றம் அல்லது அப்பீல் நீதிமன்றம் இருக்கிறது . 
இந்த மாகாணத் தலைமை நீதிமன்றம் மாகாணம் சம்பந்தப்பட்ட 
எல்லா வழக்குகளையும் விசாரிக்க அதிகாரமுடையது . இங்கிருந்து 
வழக்குகளைத் உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் செய்து கொள்ள 
வசதியிருக்கிறது . இம் மன்றத்தின் நீதிபதிகளும் அமைச்சரவை 
ஆலோசனைப்படி கவர்னர் - ஜெனரலாலேயேதான் நியமிக்கப்படு 
கிறார்கள் . இந்த நீதிமன்றங்களும் மற்ற நீதிமன்றங்களைப்போலவே , 
மத்திய , மாகாண அரசாங்கங்களின் அதிகார எல்லைக்குட்பட்ட 
வையேயாகும் . உதாரணமாக அமைப்பு , கட்டுப்பாடு , நடைமுறை 
விதிகள் அரசாங்கங்களின் 

அதிகாரத்திலடங்கும் . 
சம்பளம் , நீதிபதிகள் நியமனம் , நீதிபதிகளைப் பதவியிலிருந்து நீக்கல் 
முதலிய 

டொமினியன் அரசாங்கம் அதிகாரம் 
செலுத்துகிறது . 


மாகாண 


துறைகளில் 


5. கவுண்டி நீதி மன்றங்கள் : ஒவ்வொரு கவுண்டியிலும் ஒவ் 
வொரு கவுண்டி நீதிமன்றமுண்டு . ஆனால் , சில சமயங்களில் ஒரு 
கவுண்டி நீதிபதி மற்றக் கவுண்டியின் நீதிபதியாகவும் பணியாற்று 
வார் . இவர்களும் கவர்னர் ஜெனரலாலேதான் நியமிக்கப்படு 
கிறார்கள் . தங்களுடைய அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களி 
லிருந்து வரும் சிறு வழக்குகளை இவைகள் எடுத்துக் கொள் 

9 


130 


அரசியல் அமைப்புகள் 


கின்றன . சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் இசைந்தால் , பெருந் 
தொகை சம்பந்தப்பட்ட வழக்குகளையும் இவை விசாரிக்க அதி 
காரமுண்டு . சாதாரணக் கிரிமினல் வழக்குகளும் இவற்றிடம் 
வருகின்றன . 


6. சிறிய மாகாண நீதி மன்றங்கள் : இவை பல திறப்பட்டவை . 
இவற்றின் அமைப்பு . நடைமுறை , நீதிபதிகள் நியமனம் , அவர்களது 
பதவிக்காலம் , ஊதியம் , ஓய்வு எல்லாம் மாகாண அரசாங்கங் 
களின் சொந்த விவகாரம் . இந்த மன்றங்களின் நீதிபதிகளின் 
பதவி , சம்பந்தப்பட்ட மாகாண அரசாங்கத்தின் விருப்பு வெறுப்பை 
ஒட்டியது . இவை மிகச் சாதாரண குற்றங்களுக்காகக் கொண்டு 
வரப்படும் வழக்குகளை விசாரிக்கின்றன . 

உதாரணமாக , ஒப்பந்த 
முறிவு . நம்பிக்கைத் துரோகம் , கடன் முதலியவை பற்றிய சிறிய 
வழக்குகள் ஆகியவை 

நீதிமன்றங்களால் விசாரிக்கப் 
படுகின்றன . 


11. அரசியற்கட்சிகள் 

( Political Parties ) 


அரசியற்கட்சிகள் , அரசாங்கம் சரிவர இயங்குவதற்கு மிக 
இன்றியமையாதவை . ஏனென்றால் , அரசாங்கம் செய்யும் அலு 
வல்கள் பற்றிய 

விவாதம் அரசியற்கட்சிகளின் 

கூட்டங்களில் 
நடைபெறுகின்றன. அவ் விவாதங்கள் , அடிப்படைக் கொள்கை 
களில் காணப்படும் ஒற்றுமை அமிசங்களையும் 

அமிசங்களையும் உண்மை 

உண்மை நிலை 
யையும் எடுத்துக்காட்டுவதோடு , அவற்றின் அவசியத்தையும் 
வலியுறுத்துகின்றன . குறிப்பாகக் குடியாட்சி நாடுகளில் அரசி 
சயற்கட்சிகளின் இயக்கம் மிக முக்கியமானது . ஏனெனில் , 
கட்சிகள் மக்களிடையே ஒற்றுமையை 

வளர்க்கின்றன ; 

கொள் 
கைகளைப் 

பரப்புகின்றன ; அமைதியான முறையில் நாடாளு 
மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடைபெறச் செய்கின்றன ; பின்பு 
அரசாங்கம் அமைக்கின்றன . குடியாட்சிமுறை நாடுகளிலேதான் 
நல்ல , பலம் பொருந்திய அரசியற்கட்சிகள் வளர்ந்து செயற்பட 
முடியுமென்பதும் , அதிலும் பாராளுமன்றமுறை நாடுகளில் 
அவற்றின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என் 
பதும் நாம் இங்கு அறியவேண்டுபவை . எனவே , கானடாத் 
தேசத்திற்கும் அரசியற்கட்சிகள் அவசியந் தேவை 
உணரப்படும் . 


என்பது 


கானடாவிலுள்ள அரசியற்கட்சிகளின் 

பெயர்கள் 

இங்கி 
லாந்தில் காணப்படும் 

காணப்படும் கட்சிகளின் பெயரைப் போன்றவையே . 
உதாரணமாக , 

லிபரல் , கன்சர்வேட்டிவ் போன்றவற்றைக் 
கூறலாம் . 

இங்குக் கட்சி முறையில் சில முக்கியமான குணாதி 
சயங்களுண்டு . அவைகளில் பின் வருபவை குறிப்பிடத்தக்கவை : 


1. மக்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியிடமும் ஆழ்ந்த 

பற்று இல்லை . கட்சிகளிலுள்ள உறுப்பினர்களின் என் 


132 


அரசியல் அமைப்புகள் 


2 
. 


மூன்று 


இதை 


ணிக்கை அவற்றின் கொள்கை அடிப்படையி லில்லை .. 
அது தற்செயலானதேயாகும் . 
கட்சிப்பற்று எந்த விதமான மனமாச்சரியங்களையும் ஏற் . 
படுத்துவதில்லை . இரண்டு 

பிரதேசங்களின் 
ஆதரவு இருந்தால்தான் தேசியக் கட்சிகள் ஏற்பட 
முடியும் . இரண்டு அல்லது மூன்று பிரதேசங்களின் 
ஆதரவு ஒரு கட்சிக்கிருந்தால் , 

அக் கட்சி அந்தப் 
பிரதேசங்களின் வேற்றுமைகளில் ஒற்றுமை காணும் 
திறமை பெற்றிருக்கிறது என்பதே பொருள் . 
விளக்கிக் கூறவேண்டுமானால் , கட்சியிலுள்ள உறுப்பினர்கள் 
ளிடையே பலதிறப்பட்ட நோக்கங்கள் , அவற்றின் 
அடிப்படையில் எழும் கருத்து வேறுபாடுகள் இருக் 

ஆகையால் , கட்சிகளுக்கிடையே விரோத 
மனப்பான்மை ஏற்படுவதில்லை . 
3. கானடாவில் கிட்டத்தட்ட ஆரம்ப முதலே இரு கட்சி 

முறை வேரூன்றிவிட்டது. உதாரணமாக , லிபரல் கட் 
சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் 1854 ஆம் ஆண்டி . 
லிருந்தே தோன்றியவை என்று கூறலாம் . மற்றக் கட்சி 
களும் இங்கு இந்த நூற்றாண்டில் தோன்றினவானாலும் , 
இளைய மேற்கூறிய 

கட்சிகளையும் இன்றுவரை 
யிலும் அசைக்கக்கூட முடியவில்லை . 
இப்போது கானடாவில் லிபரல் கட்சி , கன்சர்வேடிவ் கட்சி , 
தொழிற்கட்சி , குடியானவர் 

என்பவை மிக முக்கிய 


கின்றன . 


கட்சி 


மானவை . 


லிபரல் கட்சி : இக் கட்சியின் தோற்றம்பற்றித் திட்டமாக 
ஏதும் கூற முடியாதெனினும் , பொறுப்புள்ள அரசாங்கம் வேண் 
டுமெனப் போராடிய சீர்திருத்தக்காரர்கள் காலத்தில் இது 
தோன்றியதென்று கூறலாம் . நாடுகளின் கூட்டம் ஏற்படுத்தப் 
பட்ட பிறகு , உறுதியான சிறந்ததொரு கட்சியை ஏற்படுத்த யாரும் 
தீவிரமாக முற்படவில்லை . லிபரல் கட்சியினருட் பலர் நாடுகளின் 
கூட்டமைப்பை எதிர்த்தனர் . கன்சர்வேடிவ் அரசாங்கம் 
மத்திய நிருவாகத்தின் அதிகாரங்களை அதிகரித்து , மாகாணங் 
களின் அதிகாரங்களைக் குறைக்க முயற்சி செய்தபோது , லிபரல் 
கட்சி , மாகாணங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தரப்பட 
வேண்டும் என்று வற்புறுத்தியது . இந்த லிபரல் கட்சியின் 
நோக்கங்கள் , அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஜெபர்சன் என்ப 

உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி எதிர்ப்புக் கட்சியின் 
நோக்கங்களைப் பெரிதும் ஒத்திருந்தன என்பதைத் 

என்பதைத் துணிந்து 


வரால் 


அரசியற்கட்சிகள் 


133 


கூறலாம் . இந்தக் கட்சியில் மத எதிர்ப்பாளர்களு மிருந்தார்கள் . 
அதனால் , கத்தோலிக்க மதத்தினர் இதை விரும்பவில்லை . இவர் 
களைத் தவிர , சீர்திருத்தவாதிகள் , பிரிவினைவாதிகள் 

பலரும் 
இக் கட்சியில் இருந்தனர் . 
லிபரல் கட்சி , 

1873 ஆம் 

ஆண்டில் முதன் முதலாக 
அரசாங்கம் நிறுவியது . இது திரு . அலெக்ஸாந்தர் மெக்கன்சி 
என்பவரின் இடைவிடா உழைப்பாலும் , சமரசப் பரந்த நோக் 
காலுமே சாத்தியமாயிற்று . பின்னர் இக் கட்சிக்குள் தோன்றிய 
பூசல்கள் , அரசாங்கம் அமைக்கப் 

போதுமான 

ஆதரவு 
பெறத் தடையாய் இருந்தன . 

ஆனால் , 1887 - ல் 

திரு . லாரியர் 
இக் கட்சியின் தலைவரான பிறகு , இது மறுவாழ்வு பெற்றது . 
அவர் , மக்கள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டுவதன் அவசியம் 
பற்றியும் , தேசத்தின் ஒருமைப்பாடு பற்றியும் வற்புறுத்தினார் ; 
தேசம் தொழில் துறையில் முன்னேறிச் செல்வஞ் சிறப்பதற்கான 
பல வழிகளை வகுத்தார் . இவற்றை யெல்லாம்விட அவர் செய்த 
பெருஞ் சீர்திருத்தம் , லிபரல் கட்சியினரிடையே யிருந்த மத 
எதிர்ப்பையொழித்து, ஃபிரெஞ்சுக்காரர்கள் அதிகமாய் இருந்த 
பகுதியின் ஆதரவைப்பெற்றதேயாகும் . 

இதனால் , லிபரல் கட்சி 
பலம் மிக்க கட்சியாய் உருப்பெற்றது . அவருக்குப் பின் தலைவ 
ரான திரு . மெக்கன்சி கிங் என்பவர் , திரு . லாரியர் வகுத்த நெறி 
முறை தவறாது செயலாற்றினார் . 

அதனால் , இவரது செல்வாக்கு , 
கியூபெக்கு மாகாணத்தில் குருவையும் மிஞ்சியதா யிருந்தது . 
அப்போது லிபரல் கட்சிக்கு அந்த 

அந்த மாகாணத்தில் ஏற்பட்ட 
அபரிமிதமான ஆதரவு இன்றும் நீடித்து நிற்கிறது . 1887 ஆம் 
ஆண்டிலிருந்து 1948 ஆம் ஆண்டுவரையில் , அதாவது ஏறத்தாழ 
அறுபத்தோராண்டுகள் , நல்ல தொண்டு செய்து நல்லாதரவைப் 
பெற்றிருந்தது . 1957 - லேதான் இக் கட்சியால் 

அரசாங்கம் 
நிறுவ முடியாமற் போயிற்று . இவ்வாறு இக்கட்சி , கானடாவில் 
சிறந்ததொரு தேசியக் கட்சியாய்த் திகழ்கிறது . 

கன்சர்வேடிவ் கட்சி : இக் கட்சி 1857 ஆம் ஆண்டு முதலே 
இருக்கிறது . இக் கட்சி 1857 - இல் நிறுவப்பட்ட கூட்டு மந்திரி 
சபையில் அங்கம் வகித்தது . இக் கூட்டு மந்திரிசபையில் தீவிர 
வாதிகளான டோரிகளும் , மேல்கானடா மிதவாத லிபரல்களும் , 
கீழ்க்கானடா ஆங்கிலம் பேசுபவர்களும் உறுப்பினர்களா யிருந் 
தார்கள் . ஆனால் , இந்தக் கூட்டுமந்திரிசபை சீக்கிரமே கவிழ்ந்தது . 
அதற்குக் காரணம் , மாக்டொனால்டு என்பவரே . இவர் மாகாணங் 
களிலிருந்த பல துக்கடாக் கட்சிகளையும் ஒன்று சேர்த்து உருப் 
படியான ஓர் அரசியற்கட்சியை உருவாக்கி , அதன் வளர்ச்சிக் 
காகப் பாடுபட்டார் . அது இடையில் ஐந்தாண்டுகள் தவிர் , 


134 


அரசியல் அமைப்புகள் 


1896 வரை அரசாங்கம் ஏற்படுத்தும் அளவிற்குப் பலம் பொருந்த 
தியதாய் விளங்கியது . 

மாக்டொனால்டின் குணம் , அரசியல் நோக்கம் , அமெரிக்கத் 
தலைவரான அலெக்ஸாந்தர் ஹாமில்டனின் நோக்கத்தைப்போன்ற 
தெனலாம் . இவ்வுண்மை மாக்டொனால்டும் , அவருக்குப் பின் 
வந்த கட்சித் தலைவர்களும் , ஹாமில்டனைப் போற்றியதிலிருந்தே 
தெளிவாக விளங்கும் . அமெரிக்கக் கூட்டாட்சிக் கட்சியினரைப் 
போலவே , கன்சர்வேடிவ்களும் , மத்திய அரசாங்கத்தின் அதி 
காரத்தை வலுப்படுத்துவதிலும் , செல்வந்தர்கள் , தொழிலதிபர்கள் , 
வர்த்தகர்கள் போன்றவர்களின் நலனுக்காகப் பாடுபடுவதிலும் 
ஊக்கங் காட்டினார்கள் . பொருளாதாரத் தேசியம் இக்கட்சியின் 
மூலாதாரக் கொள்கையாய் அன்றுமுதல் இன்றுவரை இருந்து 
வருகிறது . இக்கட்சியின் கொள்கைகளில் , சிறுவர்களை வேலைக்கு , 
அமர்த்துவதைத் தடை செய்தலும் , குறைந்தபட்ச ஊதியத்தை 
நிர்ணயித்து , அதிகபட்ச வேலை நேரத்தைக் குறிப்பிடுதலும் 
முக்கியமானவை . 

குடியானவர் கட்சி : உதிரிக் கட்சிகள் பல சென்ற நூற்றாண்டின் 
இறுதி முதல் தோன்றி , இரு கட்சி முறையைத் தீவிரமாகப் 
பயமுறுத்தி வந்திருக்கின்றன . அவைகளில் முக்கியமானவை 
குடியானவர் கட்சி , தொழிற்கட்சி என்பன . குடியானவர் கட்சிக்கு 
விவசாயிகளிடையே நல்ல ஆதரவு 

கிடைத்தது . 

இக் கட்சி 
மூலப்பொருள்கள் , உணவுப் பண்டங்கள் மீது விதிக்கப்படும் 
வரியை நீக்கவேண்டுமென வற்புறுத்தி வந்துள்ளது . இந்த . 
இயக்கத்திற்கு ஒண்டாரியோ 

மாகாணத்தில் பெரும் பலம் 
கிடைத்தது . 1919 ஆம் ஆண்டு இக் கட்சி , தொழிற்கட்சி ஒத் 
துழைப்புடன் அரசாங்கம் நிறுவியது குறிப்பிடத்தக்கது . ஆனால் 
இப்போது அக் கட்சிக்கு அதிக ஆதரவு இல்லை . அது , மாகாண 
அளவிலேயே இப்போதிருக்கிறது . 

தொழிற்கட்சி : இக் கட்சி பொதுவுடைமைத் தத்துவத்தைப் 
பின்பற்றுகிறது . புரட்சிகரமான பொருளாதார மாற்றங்கள் மூல 
மாக ஒரு புதிய சமுதாயத்தைச் சமைக்க முடியுமென இக்கட்சி 
நம்புகிறது . உதாரணமாக , நாட்டிலுள்ள வருவாய்த் துறைகள் , .. 
போக்கு வரத்துச் சாதனங்கள் , செய்திச் சாதனங்கள் முதலி 
வற்றைத் தேசிய மயமாக்க விரும்புகிறது . முதுமை , நோய் , 
தற்செயலாக ஏற்படும் விபத்துகள் , வேலையில்லாமை போன்ற 
வற்றிற்காக இன்ஷியூரன்ஸ் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டு 
மென்பதும் இக் 

கட்சியின் கொள்கை . இக் கட்சி 1939 ஆம் 
ஆண்டு முதலே முன்னணியில் இருந்து வருகிறது . 


கானடா அரசியலமைப்பிற்கான 

புத்தகங்களின் பட்டியல் 
( Bibliography for the Canadian Constitution ) 


1. பேராசிரியர் கென்னடி 

Professor Kennedy 


கானடாவின் அரசியலமைப்பு 
( The Constitution of Canada ) 


2. கே . சி . வியர் 

Wheare . K. C. 


கூட்டாட்சி அரசாங்கம் 
( Federal Government ) 


3. பால் கெரின் லஜோ 

Paul Gerin Lajoie 


கானடாவில் அரசியலமைப்பில் 
மாற்றங்கள் ( Constitutional 
Amendment in Canada ) 


4. தாசன் 

Dawson 


கானடாவின் அரசாங்கம் 
( The Government of Canada ) 


5. லெஸ்லி ராபர்ட்ஸ் 

Leslie Roberts 


பொன் திருப்பம் , கானடா 
( Canada , the Golden Hinge ) 


6. அலெக்ஸாந்தர் பிராடி 

Alexander Brady 


டொமினியன்களில் ஜனநாயகம் 
( Democracy in the Dominions ) 


7. ஹெச் . ஜே . லாஸ்கி 

H. J. Laski 


அரசியல் இலக்கணம் 
( A Grammar of Politics ) 


KO 


மூன்றாம் பிரிவு 
ஜ ப்பான் 


1. அரசியல் திட்டத்தை மாற்றும் விதம் 


கடமை 


அரசியல் அமைப்பை மாற்றும் முறை இன்றியமையாதது 
என்றுணர்ந்த மெய்ஜி ( Meiji ) சிறு 

று குழுவாட்சித் தலைவர்கள் 
தங்களுடைய அரசியல் தத்துவத்திற்கேற்ப ஒரு முறையை வகுத் 
திருந்தார்கள் . 

அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கு அவசியம் 
ஏற்படும் பொழுது அதற்காகக் கொண்டுவரப்படும் பிரேரணையை 
உருவாக்குவது மன்னருடைய பொறுப்பென்பதும் , அப் பிரேரணை 
மீது வாக்களிப்பது இம்பீரியல் டையட்டின் 

என்பதும் 
முகப்பில் கூறப்பட்டிருந்தன . 

அரசியல் அமைப்பின் 73 ஆம் பிரிவில் மாற்றும் முறை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . அதன்படி மாற்றுவதற்குப் பிரேரணை 
இம்பீரியல் உத்தரவாகச் சட்டசபைக்குச் சமர்ப்பிக்கப் 
வேண்டும் . இரண்டு சபைகளிலும் மூன்றில் இரண்டு பங்கு அங் 
கத்தினர்கள் வருகை தந்திருந்தால்தான் அப் பிரேரணையை. 
விவாதிக்கலாம் . ஒவ்வொரு சபையிலும் பிரேரணை நிறைவேறு 
வதற்கு வருகை தந்திருப்பவர்களுள் மூன்றில் இரண்டு பங்கு 
பெரும்பான்மையினர் வாக்களிக்க வேண்டும் . 


LIL 


டையட்டின் இரண்டு சபைகளும் பிரேரணையை ஏற்றுக் 
கொள்ளவோ , அல்லது நிராகரிக்கவோ செய்யலாமே யன்றி , 
அதை மாற்றங்களுடன் நிறைவேற்ற முடியாது என்று ஜப்பானியச் 
சட்ட நிபுணர் சிலர் கருதினர் . பேராசிரியர் மினோபேயும் அவ 
ருடைய மாணவர்களும் இறைமை மன்னரிடமும் டையட்டிலும் 
இருப்பதால் , டையட்டு மாறுதல்கள் கொண்டு வரலாம் என்று 
கருதினார்கள் . மெய்ஜி அரசியல் அமைப்பிற்கு மாற்றம் எதுவும் 
கொண்டு வரப்படாததால் , இச் சர்ச்சைக்கு ஒரு நிச்சயமான 
முடிவு இல்லை . 


ஜப்பானின் புதிய அரசியல் அமைப்பு மெய்ஜி அரசியல் 
அமைப்பிற்கு மாற்றமாகவே கொண்டு வரப்பட்டது . புதிய திட் 


140 


அரசியல் அமைப்புகள் 


படத்தை அரசாங்கம் 

மக்கள் சபையில் சமர்ப்பித்தபொழுது 
டையட்டிற்கு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக் 
கிறதா என்ற பிரச்சினை எழுப்பப்பட்டது . இதற்கு 

அரசாங் 
கத்தின் தலைவர்கள் , டையட்டு மாற்றங்கள் கொண்டு வரலாம் 
என்று பதிலளித்தார்கள் . 


இரண்டு சபைகளிலும் சிற்சில மாறுதல்களுடன் புதிய திட்டம் 
தேவைக்கு மிஞ்சிய பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேறியது . 
முறையளவில் புதிய திட்டத்திற்கும் முந்திய அமைப்பிற்கும் 
சம்பந்தம் இருந்தபோதிலும் ( பழைய அமைப்பிற்கு மாற்றமாகக் 
கொண்டு வரப்பட்டது காரணமாக ) உண்மையில் இரண்டிற்கும் 
ஒருவித ஒற்றுமையுமில்லை ; முந்திய திட்டம் வகுத்திருந்த வழியின் 
உதவியுடன் முற்றிலும் மாற்றப்பட்டது . 


. 


ஜப்பானியப் புதிய அரசியல் திட்டத்தை மாற்றுதற்கு அத் 
திட்டத்தின் ஜனநாயகத் தத்துவத்திற்கிணங்க ஒரு வழி வகுக் 
கப்பட்டிருக்கிறது . இம் முறை அரசியல் அமைப்பின் 96 ஆம் 
பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . மெய்ஜித் திட்டத்தில் மாற் 
றங்களைத் தொடங்கும் அதிகாரம் மன்னர் பெயரில் ஆளும் 
அதிகாரத்திற்குக் கொடுக்கப்பட்டிருந்தது .. புதிய திட்டத்தில் 
இவ் வதிகாரம் மக்களின் பிரதிநிதிகளைக் கொண்ட இரண்டு 
சட்டசபைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது . இரண்டு 
களிலும் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு 
பங்கு பெரும்பான்மையுடன் மாற்றப் பிரேரணைகள் நிறைவேற்றப் 
படவேண்டும் ; மக்களின் பிரதிநிதிகளால் தனிப்பெரும்பான்மை 
யுடன் நிறைவேற்றப்படுதல் மாத்திரம் போதாது ,. 


சபை 


ஜப்பானின் பதிய அரசியல் அமைப்பை வகுத்த அமெரிக்கக் 
கர்த்தர்கள் மக்களுக்கே இறுதியில் மாற்றும் அதிகாரத்தைக் 
கொடுத்தார்கள் . டையட்டில் நிறைவேற்றப்பட்ட மாற்றப் 
பிரேரணை அச்சபையின் விருப்பப்படி தேர்தல் சமயத்திலாவது 
அல்லது பொதுஜன வாக்கெடுப்பிலாவது மக்களின் ஒப்புதலைப் 
பெறவேண்டும் . 


இம் மாற்ற முறை மக்களாட்சிக்கு உகந்த முறையாய் 
இருந்தபோதிலும் , இதன்படி மாற்றங்கள் கொண்டு வருவது 
கடினமாகவே இருக்கும் என் 

று 

சொல்லலாம் . 
அமைப்பு ஏற்படுத்திச் சுமார் 25 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை 
: மாற்றம் ஒன்றும் கொண்டுவரப்படவில்லை . மாற்றப் பிரேரணை 


அரசியல் 


1411 


அரசியல் திட்டத்தை மாற்றும் விதம் 


தடையாக 


களைத் தொடங்கும் முறையே , மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு 
இப்பொழுது 

இருக்கின்றது . 

ஆளும் 

கட்சியினர் 
அரசியல் அமைப்பில் படைகள் வைத்துக்கொள்வதை நீக்கும் 
பிரிவை ( 9 ஆம் பிரிவு ) மாற்றுவதற்கு விரும்பிய போதிலும் , மூன்றில் 
இரண்டு பங்கு பெரும்பான்மை அக் கட்சிக்கு இல்லாததால் , 
அப் பிரேரணையைக் கொண்டுவர இயலவில்லை . மக்களின் ஒப்பு 
தலின் அவசியம் எவ்வளவு தூரம் மாற்றப் பிரேரணைகள் நிறை 
வேற்றப்படுவதற்குத் தடையாய் இருக்கும் என்பதை இப்பொழுது 
சொல்வதற் கில்லை . ஏனென்றால் , அந்தப் பிரச்சினை இன்னும் 
எழவில்லை . 


2. அடிப்படை உரிமைகள் 


அரசியலமைப்பு , மெய்ஜிச் சிறு குழுவாட்சித் தலைவர்களால் 
வகுக்கப்பட்ட போதிலும் அது வெளிப்படையில் மக்களாட்சிச் 
சின்னங்களை உடையதாய் இருந்தது . 19-ஆம் நூற்றாண்டின் 
இறுதியில் ஜப்பான் பொருளாதார முன்னேற்றமடைய ஆரம்பித் 
ததும் அரசியல் உணர்ச்சியும் உதயமாக ஆரம்பித்தது . மெய்ஜி 
மன்னரும் பட்டத்திற்கு வந்த பிறகு விடுத்த பிரகடனத்தில் 
அகன்ற ஓர் அடிப்படையில் சட்டசபை அமைக்கப்படுவதாக 
வாக்களித்தார் . அரசியல் திட்டத்தை வகுத்த இளவரசர் இடோ 
ஹிரோபுமியும் அவருடைய தோழர்களும் சுமார் 20 ஆண்டுவரை 
அரசியல் அமைப்புத் திட்டத்தை வகுப்பதில் ஈடுபட்டார்கள் . 
அவர் செல்லாத நாடு இல்லை ; ஆராயாத அரசியல் திட்டம் 
இல்லை . இத்தனை ஆராய்ச்சியின் பலன் மெய்ஜி அரசியலமைப்பு . 
அது மக்களாட்சியின் அடையாளங்களைக் கொண்டிருந்ததில் 
ஒன்றும் வியப்பில்லை . 


கட 


என்பது 


பிறகு 


மெய்ஜி அரசியல் திட்டத்தின் ரண்டாவது அத்தியா 
' யத்தில் கொடுக்கப்பட்ட குடிகளின் உரிமைகளும் கடமைகளும் 
அதன் பிரதான ஜனநாயக அமிசமாகும் . முதலில் இரண்டு 
கடமைகளை 

அரசியல் திட்டம் குறிப்பிடுகிறது . படைகளில் 
பணியாற்றுவதற்கும் வரிகளைச் செலுத்துவதற்கும் குடிகள் 
மைப்பட்டவர்கள் 

குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 
உரிமைகள் விவரமாகக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . சட்டவரம் 
பிற்குள் நாட்டில் எங்கும் குடியேறவோ வசிக்கவோ உரிமை ; 
--காவலில் வைக்கப்படுவது . விசாரணை செய்யப்படுவது , தண்டிக் 
கப்படுவது - இவை சட்டத்தின் படியன்றி யதேச்சாதிகாரமாகச் 
செய்யப்படக்கூடாது ; சட்டம் நிர்ணயித்த நீதிபதிகளால் விசாரிப் 
பதைத் தடுக்க இயலாது ; சட்டம் அனுமதிக்காமல் , வீட்டுக்காரர் 
சம்மதமின்றி . ஒருவர் வீட்டில் நுழையவோ சோதனையிடவோ 
கூடாது ; சட்டம் அனுமதிக்காமல் கடிதப் போக்குவரத்தின் 


அடிப்படை உரிமைகள் 


143 


இரகசியத்தைத் தகர்க்கக்கூடாது ; பொதுநலனுக்காகச் சட்டத் 
தின்படி ஆர்ஜிதம் செய்யலாம் . மற்றப்படி சொத்துரிமையைப் 
பாதிக்கக்கூடாது ; பொது ஒழுங்கு அமைதி போன்ற வரம்புகளுக் 
குட்பட்டு , குடிகளின் கடமைகளும் பாதிக்கப்படாமல் , மத சுதந் 
திரத்தை அனுபவிக்கலாம் ; சட்டத்தின் வரம்புகளுக்குள் பேச்சு , 
எழுத்துச் சுதந்திரம் , கூட்டம் கூடும் சுதந்திரம் , சங்கம் சேரும் 
உரிமை , மக்கள் விதிகளின் படி விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தல் 

எல்லாம் . எல்லா ஜப்பானியக் ' குடிகளுக்கும் உண்டு ; 
ஆனால் , இவ்வுரிமைகள் மன்னரின் போர்க்காலம் அல்லது நெருக் 
கடிக்கால அதிகாரங்களைப் பாதிக்கமாட்டா . 


வை 


. 


மெய்ஜி அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் 
நமக்குத் தத்துவ ஞானியார் ஹாப்ஸ் சுதந்திரத்தைப்பற்றி எழு 
தியதை நினைவூட்டுகிறது . அவர் சொன்னதாவது : ' குடிகள் 
சுதந்திரம் என்பது சட்டத்தின் மௌனத்தைப் பொறுத்தது .' 
( Liberty consists in the silence of the law ) . சட்டம் மௌனமாய் 
இருந்தால் , குடிக்குச் சுதந்திரம் உண்டு . சட்டம் வரம்புகள் 
இட்டால் அவ் வரம்புகளுக்குள்ளேதான் சுதந்திரம் இருக்கும் . 
உரிமையைக் கட்டுப்படுத்துவதற்கு அரசியல் திட்டம் ஒரு வரம்பை 
நிர்ணயிக்காததால் சட்டம் உரிமைகளை முற்றிலும் பிடுங்கிவிடக் 
கூடும் . சுயேச்சையான நீதிமன்றமாய் இருந்தால் இவ்வுரிமை 
களுக்கூட அர்த்தம் இருக்கும் . ஏனென்றால் , ஆட்சி அதிகாரத் 
தின் யதேச்சாதிகாரத்திலிருந்தாவது அது பாதுகாப்பளிக்கும் .. 
ஆனால் , மெய்ஜி அரசியலமைப்பில் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் 
இல்லை . 

சட்ட சபையோ . முற்றிலும் ஆட்சித் அதிகாரத்தின் கருவி 
யாகவே இருந்தது . 


கடமை 


புதிய அரசியல் திட்டம் மக்களின் உரிமைகளும் 
களும் என்ற தலைப்பின் கீழ்ப் பல ஜீவாதார உரிமைகளைக் குறிப் 
பிடுகிறது . மெய்ஜி அரசியல் அமைப்புக் குறிப்பிட்ட உரிமைகள் 
எல்லாம் புதிய திட்டத்தில் இடம் பெறுகின்றன ; புதிய உரிமை 
கள் பல காணப்படுகின்றன . மெய்ஜித் திட்டத்தைப்போல எல்லா 
உரிமைகளும் சட்டசபையின் நிர்ணயத்திற்கு உட்பட்டனவல்ல . 
மேலும் , மன்னரின் 

மன்னரின் நெருக்கடி அதிகாரங்களைப்பற்றியும் புதிய 
திட்டம் குறிப்பிடவில்லை . 


புதிய திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜீவாதார உரிமை 
களைச் சமூக 

உரிமைகள் , பொருளாதார உரிமைகள் , அரசியல் 
உரிமைகள் , செயல்முறை உரிமைகள் என நான்கு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . 


144 


அரசியல் அமைப்புகள் 


சமூக உரிமைகள் : பேராசிரியர்கள் துவிகிலியும் டர்னரும் அர 
சியல் திட்டத்தின் 24 ஆம் பிரிவைப் புதிய உரிமைகளின் இருதயம் 
எனக் கருதலாம் என்று கூறுகின்றனர் . ஏனெனில் , அது தந்தை 
வழிமுறையின் அடிப்படையிலுள்ள ஜப்பானியக் குடும்ப முறையை 
ஒழிப்பதற்கு அடி கோலுகிறது . 


அப் பிரிவின்படித் திருமணம் , ஆண் பெண்ணின் பரஸ்பர 
சம்மதத்தின் மேலேதான் நிச்சயிக்கப்படவேண்டும் . மேலும் , 
அது கணவன் மனைவியரின் சம உரிமைகளின் அடிப்படையில் 
ஒத்துழைப்புடன் காப்பாற்றப்பட வேண்டும் . தனிநபரின் 
கௌரவம் , ஆண் பெண்ணின் சமத்துவம் என்ற கருத்துகளின் 
அடிப்படையிலே திருமணம் , குடும்பம் பற்றிய சட்டங்கள் இயற் 
றப்படவேண்டும் . 


ஜப்பானியச் சட்டங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் ஊன்றி 
யிருக்கும் பிற்போக்கான குடும்ப முறையைத் தகர்ப்பதே இந்தப் 
பிரிவின் நோக்கம் . சமூகத்தை முன்னேற்றமடையச் செய்வதற்கு 
வேறு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . கண்ணியமான 
வாழ்க்கைத் தரத்தை வளர்க்க மக்களுக்கு உரிமை இருக்கிறது . 
மக்களின் சமூகப் பாதுகாப்பை அளிப்பதற்கும் ஆரோக்கியத்தை 
உயர்த்துவதற்கும் அரசாங்கம் பாடுபடவேண்டும் என்பது குறிப் 
பிடப்படுகிறது . எல்லா மக்களுக்கும் தங்கள் திறமைக்குத் தகுந்த 
வாறு கல்வி பெறுவதற்கு உரிமை உண்டு . குழந்தைகளுக்குக் 
கட்டாய இலவசக் கல்வி கற்பிக்கப்படவேண்டும் . எல்லோருக்கும் 
மத சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது . சமய ஸ்தாபனங்கள் 
அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் பெறக்கூடாதென்பதும் , அவை 
அரசியல் அதிகாரத்தை உபயோகப்படுத்தக் கூடாதென்பதும் , 
அரசாங்கமோ அதன் உறுப்புகளோ சமயக் கல்வி வழங்குவதிலோ 
அல்லது வேறு சமயச் செயல்களிலோ ஈடுபடக்கூடாது என்பதும் 
குறிப்பிடப்பட்டிருக்கின்றன , எவனும் எவ்வித அடிமைத்தனத் 
திலும் அமைக்கப்படக்கூடாது . குற்றம் செய்ததற்குத் தண்டனை 
யாகத் தவிர , பலவந்த அடிமைத்தனத்தை அரசாங்கம் தடுக்கும் , 


எல்லோருக்கும் வேலை செய்வதற்கு உரிமையும் கடமையும் 
உண்டு என்பதை அரசியல் திட்டம் குறிப்பிடுகிறது . ஊதியம் , 
வேலை நேரம் , ஓய்வு , மற்றும் வேலை நிலைமைகள் சட்டத்தினால் 
நிர்ணயிக்கப்படுமென்றும் , குழந்தைகளை வேலைகளில் பயன் 
படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறது . வேலைக்காரர்களுக்குக் 
கழகங்கள் அமைக்கவும் கூட்டுப்பேரம் செய்யவும் உரிமை வழங் 
கப்பட்டிருக்கிறது . 


அடிப்படை உரிமைகள் 


145 


பல 


கிறது . 


அரசியல் உரிமைகளை மிக விரிவாகக் கொடுத்திருக் 

எல்லோரும் சட்டத்தின் கீழ் சமம் ; அரசியல் , சமூகம் 
அல்லது பொருளாதார உறவுகளில் இனம் , மதம் , பால் , சமூக 
அந்தஸ்து அல்லது குடும்ப வழி காரணமாகப் பாரபட்சம் காட் 
டக்கூடாது . பிரபுத்துவத்திற்கு 

அரசாங்கம் அங்கீகாரம் 
அளிக்காது . அரசாங்கம் வழங்கும் கௌரவங்களோ , பதக்கங் 
களோ , விருதுகளோ எவ்விதச் சலுகைச் சிறப்புரிமையும் கொடா 
என்றும் , பெறுபவர் வாழ்நாள் வரையிலேதான் அவை செல்லும் 
என்றும் குறிப்பிடப்படுகிறது . 

பேச்சு எழுத்துச் சுதந்திரம் , கூட்டம் கூடும் உரிமை , சங்கம் 
சேரும் சுதந்திரம் ஆகிய எல்லா உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டிருக் 
கின்றன . பொதுநலத்திற்கு இடையூறில்லாமல் வசிப்பிடத்தையும் 
தொழிலையும் மாற்றிக்கொள்ளலாம் . 

சொத்துச் சம்பாதிக்கவும் அனுபவிக்கவும் உள்ள உரிமை 
தகர்க்க முடியாத உரிமையாகும் . பொது நலத்திற்கேற்பச் சொத் 
துரிமைகளை அரசாங்கம் சட்டங்களினால் விவரிக்கலாம் ; தனியார் 
சொத்தைப் பொது நலனுக்காக ஆர்ஜிதம் செய்யலாம் . ஆனால் , 
அதற்கு அரசாங்கம் நியாயமான நஷ்ட ஈடு கொடுக்கவேண்டும் . 

அரசாங்க உத்தியோகஸ்தர்களைத் தேர்ந்தெடுப்பதும் நீக்கு 
வதும் மக்களுடைய பறிக்கமுடியாத உரிமையாகும் . வயது வந்த 
வருக்கு வாக்குரிமையும் , இரகசிய வாக்களிப்பு முறையும் பாது 
காக்கப்பட்ட உரிமைகளாகும் . 
அரசாங்க அலுவலரின் 

சட்டவிரோதமான செயலால் 
ஒருவருக்குத் தீங்கிழைக்கப்பட்டால் , அவர் பரிகாரம் தேடி 
அரசாங்கத்தின் மீது வழக்குத் தொடரலாம் . ஒவ்வொருவரும் 
அரசாங்கத்திடம் தம் குறைகளை நிவர்த்தி செய்யவோ அல்லது 
அலுவலர்களை நீக்கவோ , அல்லது மற்றச் செயல்களுக்காகவோ 
விண்ணப்பம் செய்யலாம் . இவ்வாறு விண்ணப்பத்தைக் 
கொண்டு வந்ததற்காக அரசாங்கம் அவர்கள் மீது பாரபட்சம் 
காட்டலாகாது . 

சாஸ்திரவாதமான சுதந்திரம் ( academic freedom ) 
காக்கப்பட்டிருக்கிறது . 

சட்ட ரீதியான ஆட்சிக்கும் தனி நபரின் சுயேச்சைக்கும் 
ஜப்பானியத் திட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது . ' சட்டரீதியான 
நடைமுறையில் ' தவிர , ( according to procedure established by 
law ) மற்றப்படி ஒருவரது சுயேச்சையையோ உயிரையோ பறிக்க 
இயலாது ; தண்டனையும் விதிக்க இயலாது . சட்ட ரீதியான 


பாது 


10 


148 


அரசியல் அமைப்புகள் 


நடைமுறை என்பது முற்றிலும் சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப் 
பட விட்டுவிட வில்லை . இந்த நடைமுறை பின்பற்ற வேண்டிய 
வழிகளை அரசியல் திட்டம் விவரிக்கிறது . குற்றஞ்சாட்டப்பட்ட 
ஒருவரைத் தமக்கு எதிராகவே சாட்சியம் கூறுமாறு நிர்ப்பந்திக்க 
இயலாது . ஒரே குற்றத்திற்காக ஒருவர்மீது இருமுறை வழக்குத் 
தொடர்ந்து தண்டிக்க இயலாது . அவர் மீதுள்ள குற்றங்களைத் 
தெரிவியாமலோ , அல்லது அவருக்கு வழக்கறிஞர் வசதி ஏற் 
படுத்தாமலோ , அல்லது 

போதுமளவு 

காரணமில்லாமலோ 
அவரைக் காவலில் வைத்தலாகாது . பகிரங்கக் கோர்ட்டில் அவர் 
முன்னிலையில் அதற்குரிய காரணத்தை விளக்கவேண்டும் . 
'உரிமைகளும் கடமைகளும் ' என்னும் தலைப்பில் குறிப்பிடப்பட்ட . 
போதிலும் கடமைகளைப்பற்றிக் குறிப்பிடும் பிரிவுகள் மிகக்குறைவே . 
மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் உரிமைகள் மக்களின் சலிப் 
பில்லாத முயற்சியினாலேதான் காக்கப்பட வேண்டும் என்றும் 
அவர்கள் உரிமைகளைத் தகாத வழிகளில் பயன்படுத்தக்கூடா 
தென்றும் , மக்கள் அவைகளைப் பொதுநலனுக்காகவே பயன் 
படுத்தக் கடமைப்பட்டவர்கள் என்றும் அரசியல் திட்டம் குறிப் 
பிடுகிறது . இந்த ஒரு பிரிவு ( Art . 12 ) உரிமைகளைக் கடமைகளி 
னின்று பிரித்து நினைக்க 

இயலாது 

என்பதைத் தெளிவாக 
உணர்த்துகிறது . மற்றொரு பிரிவு , அரசாங்கத்திற்குச் சட்டத்தால் 
நிர்ணயிக்கப்பட்ட வரிகள் கொடுப்பதை மக்களின் பொறுப்பாகக் 
கருதுகிறது . 


ஜப்பானிய அரசியல் திட்டம் . அமெரிக்க அரசியல் திட்டம் , 
இந்திய அரசியல் திட்டம் போன்ற நவீன ஜனநாயகத் திட்டங்கள் 
போல முக்கியமான ஜீவாதார உரிமைகளை மக்களுக்குக் கொடுக் 
கிறது . ஜப்பானியத் திட்டத்தின் புதுமை என்னவென்றால் , 
அத் திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சில உரிமைகளை . உதா 
ரணமாக வேலை செய்யும் உரிமை , 

உரிமை , வாழ்க்கைத் தரத்தைக் காப் 
பதற்கு உள்ள உரிமைகளை அமுலாக்குவது கடினம் . ' பரிகாரம் 
இல்லாமல் உரிமைகளுக்கு அர்த்தமே இல்லை . ' ( Where there is 
a right there is a remedy - Ibt jus ibi remedium . ) 6T SÖT LISI எல் 
லோரும் ஒப்புக் கொள்ளக் கூடிய உண்மை . ஆனால் , பரிகாரம் 

ல்லாமல் எத்துணையோ உரிமைகள் ஜப்பானியத் திட்டத்தில் 
குறிக்கப்பட்டிருக்கின்றன . அவை இந்திய அரசியல் திட்டத்தில் 
குறிக்கப்பட்டிருக்கும் நெறிசெய் நியதிகளை ( Directive principles ) 
ஒத்திருக்கின்றன . அவைகளை உரிமைகள் என்று சொல்வது அவ் 
வளவு பொருத்தமன்று . அவற்றை நாடு பின்பற்ற வேண்டிய 
இலட்சியங்களாகக் கருதலாம் . 


3. பேரரசர் 


ஜப்பானிய ஆட்சி அமைப்பில் ( Polity ) பேரரசர் தொன்று 
தொட்டு ஓர் அடிப்படை முக்கியம் வாய்ந்த இடத்தை வகித்து 
வந்திருக்கிறார் . பழம்புராணக் கதைகளின் ஆதாரத்திலிருந்து 
அரசரின் குடும்பம் சூரியக் கடவுள் வழிவந்ததென்றும் , தெய்விகத் 
தன்மை பொருந்தியதென்றும் , எல்லாக் குடும்பங்களை விட உயர்ந்த 
அந்தஸ்து உள்ளதென்றும் ஜப்பானிய மக்கள் நம்புகின்றார்கள் ; 
சூரியக் கடவுளுக்கும் மற்றக் குடும்பங்களின் கடவுளர்களுக்கும் 
உள்ள உறவினால் அரச குடும்பத் துடன் மற்றக் குடும்பங்கள் 
இணைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் நம்புகின்றார்கள் . இது ஜப்பா 
னியரின் பண்டைய மதமான ஷின்டோவின் அடிப்படை நம்பிக்கை 
யாகும் . இந்த நம்பிக்கையி லிருந்து பிறந்ததே கோகுட்டப் 
{ Kokutai ) என்று வழங்கப்படும் தேசிய ஆட்சி அமைப்புத் 
தத்துவம் . அதாவது அரசாளும் பரம்பரையும் அரசும் ஒன்றே ; 
இரண்டையும் தனியாகப் பிரிக்க இயலாது என்பது . பேரரசர் 
குடும்பத் தலைவரும் சமயத் தலைவருமாய் விளங்குவதோடல்லாமல் 
தேசிய ஆட்சி அமைப்பின் தலை வராயும் விளங்குகிறார் . இத் 
நம்பிக்கைகள் மக்களின் ஒற்றுமைக்கு அடிகோலின . ஏனெனில் , 
ஜப்பானிய மக்கள் தங்களைப் பேரரசர் தலைமையின் கீழ் ஒரு 
பெரிய குடும்பமாகக் கருதினார்கள் . குடும்பம் , சமயம் , அரசாங்கம் 
எல்லாம் பிரிக்க இயலாதபடி இணைக்கப்பட்டிருந்தன . 


ஜப்பானிய மக்கள் 
மக்கள் பேரரசருக்கு அளவற்ற 

மரியாதையும் 
கௌரவமும் செலுத்தி வந்த போதிலும் , அன்றாட அரசியல் வாழ்க் 
கையில் பேரரசர் மேற்கொண்ட பங்கு மிகச் சிறியது . பெயரா 
விலேதான் ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருந்தது . உண்மை 
யில் ஆட்சி அதிகாரம் 11 ஆம் நூற்றாண்டு வரை குலத் தலைவர் 
களாலும் ( Tribal Chiefs ), 12 ஆம் நூற்றாண்டிலிருந்து இராணுவத் 
தலைவர்களாலும் செலுத்தப்பட்டு வந்தது . 1867 ஆம் ஆண்டு 
டோதலவாக் குலத்தைச் சேர்ந்த ஷோகுன் ( இராணுவத் தலைவர் ) 


148 


அரசியல் அமைப்புகள் 


பதவியிலிருந்து விலகி , மெய்ஜி மன்னரிடம் 

அதிகாரத்தை 
ஒப்புவித்தபோதிலும் , மெய்ஜி மன்னர் அரசாட்சி செய்யவில்லை . 
இப் புரட்சிக்குக் காரணமாய் இருந்த சாமுராய் போர்வீரர் குழுவின் 
தலைவர்களே பேரரசர் பெயரில் ஆட்சி செய்து வந்தார்கள் . 
1889 - ல் வகுக்கப்பட்ட அரசியலமைப்புத் திட்டம் இதற்குச் சட்ட 
பூர்வமான ஆதாரம் அளித்தது . 


டைய 


மெய்ஜி அரசியலமைப்பு , பேரரசருக்கு அரசியலமைப்பில் 
முதலிடத்தைக் கொடுத்தது . முகப்பில் இறைமையின் இருப் 
பிடம் பேரரசர் என்றும் அரசுரிமை வழிவழி வமிசமாய்த் தம்மு 

முன்னோர்களிடமிருந்து வருவதாகவும் அரசியல் திட்டத் 
தின் கீழ் வகிக்கப்படப் போவதாகவும் கூறிவிட்டு , முதல் 17 
பிரிவுகளில் பேரரசரின் பதவியையும் அதிகாரத்தையும் விளக்கு 
கிறது . அரசியல் திட்டம் கொடுத்த அதிகாரங்கள் பேரரசரை 
அரசியலமைப்பின் அச்சாக்கியது . பேரரசரை சாம்ராஜ்யத்தின் 
தலைவராக்கி அரசியல் திட்டத்தின்படி இறைமையின் உரிமைகள் 
செலுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது . அர 
சியல் திட்டம் ஆட்சி அதிகாரம் , சட்ட மன்றம் , நீதி மன்றம் 
என்னும் மூன்று துறைகளை ஏற்படுத்தியிருந்த போதிலும் , இவ்வதி 
காரங்கள் எல்லாம் பேரரசரிடத்திலேயே குவிக்கப்பட்டிருந்தன . 
மூன்று இலாக்காக்களும் பேரரசருக்கே பொறுப்பாய் இருந்தன . 
அரசியல் திட்டத்தின்படி பேரரசரே சட்டமியற்றும் அதிகாரத்தை 
இம்பீரியல் டையட்டின் ஒப்புதலுடன் செலுத்தவேண்டும் . அர 
சாங்கத்தின் மந்திரிகள் பேரரசருக்கு ஆலோசனை கூறி அவற்றிற்குப் 
பொறுப்பாக இருக்கவேண்டும் ; நீதிமன்றங்களால் பேரரசர் பேரில் 
நீதி வழங்கப்படவேண்டும் . இதிலிருந்து அரசாங்க அதிகாரத்தின் 
ஆதியும் அந்தமுமாகப் பேரரசரே விளங்கினார் என்பது தெரிகிறது . 

மேலே கூறப்பட்ட அதிகாரங்களெல்லாம் நடைமுறையில் 
பேரரசரால் செலுத்தப்படவில்லை ; அவருடைய பெயரில் மற்றவர் 
களாலேயே செலுத்தப்பட்டுவந்தன . அரசர் தம் விருப்பப்படி 
அரசாங்க அதிகாரத்தைப் பயன்படுத்தவில்லை. அரசாங்கத்தின் 
முடிவுகளெல்லாம் பேரரசர் பெயரால் செய்யப்பட்டனவே ஒழிய , 
அம்முடிவுகளைச் செய்வதில் போரசரின் பங்கு அதிகமில்லை . 
அரசாங்கத்தின் கொள்கைகளை நிர்ணயிப்பதற்குப் பேரரசருக்கு 
உதவியவை என அரசியல் திட்டம் மூன்று நிறுவனங்களைக் 
குறிப்பிடுகிறது . பிரிவி கவுன்சில் , 25 ராஜவிசுவாசமுள்ள ஆலோ 
சகர்களைக் கொண்டது . எல்லாச் சட்டங்களும் உடன்படிக்கை 
கைகளும் கவுன்சிலின் 

சம்மதத்திற்குச் சமர்ப்பிக்கப்பட்டன , 
பிரிவி கவுன்சில் அரசியல் திட்டத்தை விளக்கம் செய்யும் நிறுவன 


149 


பேரரசர் 


மாகவும் இருந்தது . சுப்ரீம் ALOIT SONG ( Supreme Command ) 
என்னும் நிறுவனம் இராணுவத் தலைவர்களையும் போர்க் கப்பற் 
படை மந்திரிகளையும் கொண்டது . இது இராணுவ சம்பந்தப்பட்ட 
விஷயங்களில் பேரரசருக்கு ஆலோசனை கூறும் நிறுவனமாய் 
இருந்தது . அடுத்தபடியாக , அமைச்சரவை கொள்கைகளை 
வகுப்பதற்கு அரசருக்கு உதவியது . அரசியல் திட்டத்தில் குறிப் 
பிடப்படாத மற்ற இரண்டு நிறுவனங்கள் உண்மையில் மிகுந்த 
அதிகாரம் பொருந்திய நிறுவனங்களாய் இருந்தன . ஜென்ரே: 
அல்லது முதியவர் கவுன்சில் ஆரம்பத்தில் பிரதான குலத் தலைவர் 
சிலரைக் கொண்டிருந்தது . பேரரசரும் மந்திரிசபையும் இக்கட் 
டான நிலைமைகளில் இதன் உதவியை நாடினார்கள் . இதன் 
ஆலோசனையைக் கேளாமல் முக்கியமான முடிவுகள் செய்யப்படும் 
தில்லை . அடுத்தபடியாக அரண்மனை மந்திரி சபை ( Imperiai 
Ho hold Ministry ) ஒரு முக்கியமான ஆலோசனை கூறும் நிறுவன 
மாய் இருந்தது . இதைக் கலக்காமல் பேரரசர் ஒரு முடிவும் 
செய்வதில்லை .. 


கொள்கைகளை உருவாக்குவதில் அமைச்சரவை மிகக் குறைந்த 
செல்வாக்குள்ள நிறுவனமாகவே இருந்தது . அமைச்சரவையை , 
மற்ற ஆலோசனை கூறும் நிறுவனங்களின் ஆலோசனை மீதே 
பேரரசர் அமைப்பதுண்டு . அமைச்சரவைக்கு மற்ற நிறுவனங் 
களினால் செய்யப்பட்ட முடிவுகளைச் செயற்படுத்துவதே முக்கிய 
அலுவலாய் இருந்தது . 
மெய்ஜி அமைப்பில் 

பேர்ரசர் தம்மிச்சைப்படி ஆட்சி 
அதிகாரத்தைச் செலுத்தாத போதிலும் , ஜப்பானிய மக்கள் தங்கள் 
பேரரசரின் அதிகாரத்திற்கு எல்லை இல்லை என்று நம்பினார்கள் . 
பிரிட்டிஷ் மன்னரைப்போலப் பெயரளவில் அதிகாரத்தை உடைய 
கௌரவத் தலைவர் என்று ஜப்பானியர்கள் தங்கள் பேரரசரைக் 
கருதவில்லை . 


இரண்டாவது உலகப்போர் முடிந்த பிறகு மக்களாட்சி அரசிய 
லமைப்பை வகுத்த அமெரிக்க இராணுவத் தலைவர்களுக்குட்! 
புதிய திட்டத்தில் பேரரசரை வைத்துக்கொள்வதா , வைத்துக் 
கொண்டால் எவ்வாறு வைத்துக்கொள்வது என்பது ஒரு பெரிய 
பிரச்சினையாய் இருந்தது . இந்நிறுவனத்திற்கு ஜப்பானிய மக்கள் 
செலுத்தி வந்த ஏகோபித்த மரியாதையை அரசியல் திட்டத்தை 
வகுத்தவர்கள் - அன்னியர்களாய் இருந்தபோதிலும்- நன்கு புரிந்த 
கொண்டார்கள் . இந் நிறுவனத்தை வைத்துக் கொள்ள : 
விட்டால் சென்றகால அரசியல் வாழ்க்கையிலிருந்து மக்களும் 


150 


அரசியல் அமைப்புகள் 


till 


கொவ்வாத புரட்சிகரமான ஒரு மாறுதலை உண்டுபண்ணுவது 
போல ஆகும் என்பதை எண்ணிப் புதிய அரசியல் அமைப்பில் 
பேரரசருக்கு உரிய இடத்தைக் கொடுக்க முடிவு செய்தனர் .. 
குடும்பத் தலைவராய் இருந்தபோதிலும் , சமயத் தலைவராய் இருந்த 
போதிலும் , தேசத்தின் தலைவராய் இருந்தபோதிலும் இதுகாறும் தம் 
விருப்பம்போலப் பேரரசர் ஒருபொழுதும் அதிகாரம் செலுத்திய 
தில்லை . பெயரளவில் தேசத்தின் தலைவராக வைத்துக்கொண்டு 
அதிகாரத்தை மக்களின் பிரதிநிதிகளிடம் கொடுப்பது சிறந்த வழி 
என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட ஏற்பாட்டைப் புதிய அர 
சியல் திட்டத்தில் வகுத்தனர் . 

புதிய அரசியல் திட்டத்தில் , பேரரசர் சம்பந்தப்பட்ட வகை 
பில் , நடைமுறையில் ஒன்றும் மாறுதல் கொண்டுவரப்படவில்லை. 
முந்திய திட்டத்தில் இருந்தது போலக் கோட்பாட்டுக்கும் நடை 
முறைக்கும் வேறுபாடு ஏதும் இல்லை . பெயரளவிலும் செயலள 
விலும் பேரரசர் நாட்டின் கௌரவத் தலைவராய் விளங்குகிறார் ... 
நாட்டின் சின்னமாயும் மக்களது ஒற்றுமையின் சின்னமாயும் 
விளங்குகிறார் . ஆனால் , முந்திய திட்டத்திற்கும் புதிய திட்டத் 
திற்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்ன வென்றால் , 
புதிய திட்டத்தில் மக்களே இறைமையின் இருப்பிடம் என்பது 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது . மக்களுடைய விருப்பத்தினால் பேரரசர் , 
பேரரசராய் இருக்கிறார் . இந்த மாற்றத்தினால் பேரரசரிடம் 
' முன்னாளில் இருந்த பயபக்தி இப்பொழுது இல்லை . அவரும் ஒரு 
சாதாரண மனிதரே என்கிற உண்மையை உணர்வதற்கு . 
இப்பொழுது வாய்ப்பிருக்கிறது . இருந்த போதிலும் , 

மக்கள். 
பேரரசர் மீது காட்டும் மரியாதைக்குக் குறைவில்லை . 

அரசியல் அமைப்பில் பேரரசரின் இடத்தை அரசியல் திட்டம் : 
சந்தேகத்திற்கிடமில்லாமல் தெளிவாக்கியிருக்கிறது . இதுவரை 
ஓர் அரசியல் திட்டமும் இவ்வளவு தூரம் பெயரளவு 

ஆட்சி 
முறைத் தலைவரை ( Nominal Executive Head ) அரசியல் சூனியம் 
மாக்கவில்லை . 

அரசியல் திட்டம் பேரரசருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட 
அதிகாரம் ஒன்றும் இல்லை என்பதையும் , அவர் செய்ய வேண்டிய 
எல்லாக் 

கௌரவ அலுவல்களையும் குறிப்பிட்டிருக்கிறது . 
டையட்டுத் தேர்ந்தெடுக்கும் நபரையே பிரதமராகப் பேரரசர் 
நியமிக்கவேண்டும் . 

அமைச்சரவையின் ஆலோசனையும் ஒப்பு : 
தலும் பேரரசரின் எல்லாச் செயல்களுக்கும் அவசியம் . அமைச் 
சரவை குறிப்பிடும் நபரையே பேரரசர் பிரதம நீதிபதியாக நியமிக் . 
கலாம் . 


பேரரசர் 


151 


டையட்டைக் கூட்டுதல் , 

கூட்டுதல் , டையட்டைக் கலைத்தல் , பதவி 
நியமனங்கள் 

போன்ற எல்லாக் கௌரவ அலுவல்களும் 
மந்திரிசபையின் ஒப்புதலுடனே செய்யப்பட வேண்டும் . 


அரண்மனை விஷயங்களைக் கவனிக்க ' இம்பீரியல் குடும்பக் 
கவுன்சில் ' என்னும் நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது . பத்து 
அங்கத்தினர்களடங்கிய இந்த நிறுவனத்தில் பிரதம மந்திரியும் 
2 நீதிமன்ற நீதிபதிகளும் , இரண்டு சட்டசபைகளின் தலைவர்களும் 
உபதலைவர்களும் இடம் பெறுகின்றார்கள் . பேரரசர் அரசியல் 
திட்டப்படி நடவாவிட்டால் , அவரைச் சட்டமன்றத்தினின்றும் 
நீக்க அதிகாரம் இருக்கிறது . பேரரசர் இந்தக் கவுன்சிலையும் தம் 
பக்கம் இழுத்துக் கொண்டால் , 

கவுன் சிலைக் 

கலைப்பதற்கு 
டையட்டிற்கு அதிகாரம் இருக்கிறது . சிம்மாசனத்திற்கு வாரிசு 
உரிமையை டையட்டினால் நிறைவேற்றப்பட்ட இம்பீரியல் குடும்பச் 
சட்டம் ( Imperial House Law ) நிர்ணயிக்கிறது . 


புதிய திட்டத்தில் ஜப்பானியப் பேரரசரின் பதவி பிரிட்டிஷ் 
அரசியல் அமைப்பில் இராணியாரின் பதவியை ஒத்திருக்கிறது . 
மன்னர் நாட்டின் தலைவரே அன்றி , ஆட்சி அதிகாரத்தின் தலைவர் 
அல்லர் . ஆட்சி அதிகாரத்தின் இருப்பிடம் அமைச்சரவை 
என்பதை அரசியல் அமைப்புத் திட்டம் தெளிவாகக் கூறியிருக் 
கிறது . பேரரசருக்கு அமைச்சரவையின் செயல்களுக்கு 
அங்கீகார முத்திரை வைப்பதே வேலை . பிரிட்டனில் அரசியா 
ருக்கும் மந்திரிசபைக்கும் உள்ள உறவுமுறை சம்பிரதாய பூர்வ 
மாகவே அமைந்திருக்கிறது . ஆனால் , ஜப்பானில் பேரரசருக்கும் 
அமைச்சரவைக்கும் உள்ள உறவு சட்டபூர்வமாகத் திட்டத்திலே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறியத்தக்கது . 


4. அமைச்சரவை 


மெய்ஜி அரசியலமைப்புத் திட்டம் அரசாங்கத்தின் மந்திரிகள் 
( Ministers of State ) பேரரசருக்கு ஆலோசனை கூற வேண்டு 
மென்றும் அவர்கள் கூறும் 

ஆலோசனைகளுக்கு 

அவர்கள் 
பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறியது . அமைச்சரவை 
பற்றி வேறொன்றும் குறிப்பிடப்படவில்லை . அரசியல் திட்டம் 
அமைச்சரவை பற்றிக் குறிப்பிடாத போதிலும் , அரசியல் திட்டம் 
அமுலுக்கு வருவதற்கு நான்கு வருஷங்களுக்கு முன்னரே . 
அதாவது 

1885 - லேயே , அமைச்சரவை அமைக்கப்பட்டது . 
அமைச்சரவை எவ்வாறு இயங்கியது என்பதை அறிய நடை 
முறைப் பழக்க வழக்கங்களைக் கவனித்தல் வேண்டும் . 


பிரதம மந்திரியாரின் தலைமையின் கீழ் 12 முதல் 15 மந்திரிகள் 
வரை நிதி , வெளிநாட்டு விவகாரங்களைப்போன்ற தனித்தனி 
இலாக்காக்களுக்குப் பொறுப்பாய் இருந்து நிருவாகத்தை நடத்தி 
வந்தார்கள் . இவர்கள் பார்லிமென்டின் அங்கத்தினர்களாய் 
இருக்கவேண்டும் என்று நிபந்தனை ஒன்றும் இல்லை . சிலர் பார்லி 
டென்டின் அங்கத்தினராய் இருந்தனர் ; சிலர் இல்லை . பிரதம 
மந்திரியாரைப் பேரரசர் தம் ஆலோசகர்களின் சிபாரிசின் பேரில் 
தேர்ந்தெடுத்தார் . 1920 - க்குப் பிறகு அரசியற்கட்சிகள் பலம் 
அடைந்த பிறகு பெரும்பான்மைக் கட்சியின் தலைவர் பிரதமமந்திரி 
யாராக நியமிக்கப்பட்டார் . 1930 - க்குப் பின் அரசியற்கட்சிகள் 
முதன்மையை இழந்த பிறகு முன் போலப் பேரரசரின் ஆலோச 
கர்களின் விருப்பப்படி நியமிக்கப்பட்டார் . 

காபினட்டு முறை 
பழக்கத்திலிருந்த 60 வருஷங்களில் பெரும்பான்மைக் கட்சியால் 
அமைக்கப்பட்ட மந்திரிசபைகள் மிகக் குறைவே . 


பிரதம மந்திரியாரே தம் சகாக்களைப் பொறுக்கி எடுத்த 
போதிலும் அவர் தம் விருப்பப்படி அவர்களை நியமனம் செய்வது 
இயலாத காரியம் . இதிலும் பேரரசரின் ஆலோசனையாளர்கள் 


அமைச்சரவை 


153 


முக்கியப் பங்கெடுத்துக்கொண்டார்கள் . மேலும் , போர் மந்திரி 
யாரையும் கப்பற்படை மந்திரியாரையும் இராணுவத் தலைவர்களின் 
யோசனையின் பேரில் பேரரசர் நியமித்தார் . இதனால் இராணு 
வத்திற்கு மந்திரி சபையில் நல்ல செல்வாக்கு இருந்தது . 


மந்திரிகள் பேரரசருக்கு ஆலோசனை கூறி அதற்குப் பொறுப் 
பாக இருக்க வேண்டும் என்று அரசியல் திட்டம் சொன்னதே 
யல்லாமல் யாருக்குப் பொறுப்பாக இருக்கவேண்டும் என் 
சொல்லவில்லை . பேரரசருக்குப் பொறுப்பாக இருக்கவேண்டுமா . 
அல்லது மக்கள் சபைக்குப் பொறுப்பாக இருக்கவேண்டுமா 
என்பது பற்றி அரசியல் திட்டம் சந்தேகத்தில் விட்டுவிட்டது . 
நடைமுறையில் அமைச்சரவை பேரரசருக்குப் பொறுப்பாய் இருந் 
ததேயன்றி மக்கள் சபைக்குப் பொறுப்பாயில்லை . மந்திரி சபை 
கீழ்ச்சபைக்குப் பொறுப்பாய் இல்லாதிருந்தபோதிலும் மந்திரி 
சபைக்குத் தொந்தரவு கொடுக்கும் அளவிற்குக் கீழ்ச்சபைக்குப் 
பலம் இருந்தது . மந்திரிசபையைத் தாக்கிப் பேசுவதற்கும் மந்திரி 
சபையின் திட்டங்களை நிறைவேற்றாதபடி தடை செய்வதற்கும் 
டையட்டிற்கு அதிகாரம் இருந்தது . இந்தத் தொந்தரவுகளைப் 
பொறுக்கமுடியாமல் , மந்திரி சபைகள் சில சமயங்களில் ராஜிநாமா 
செய்வதும் உண்டு . அல்லாவிடில் சபையைக் கலைத்துப் புதிய 
தேர்தல் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யலாம் . ஆனால் , 
இவ்வாறு ராஜினாமாச் செய்வதற்கோ , சபையைக் கன்ப்பதற்கோ 
ஒரு நிர்ப்பந்தமும் இல்லை . 


மெய்ஜி அரசியலமைப்பில் மந்திரி சபை என்று ஒன்றிருந்த 
போதிலும் காபினட்டு முறை அரசாங்கம் என்று ஒன்றிருந்ததாகச் 
சொல்ல முடியாது . ஆனால் , புதிய அரசியல் திட்டம் . சந்தேகத் 
திற்கிடமின்றிக் காபினட்டு முறை அரசாங்கத்தை ஏற்படுத்தி 
யிருக்கிறது . புதிய அரசியல் திட்டத்தின் 65 ஆம் பிரிவு , ஆட்சி 
அதிகாரத்தின் இருப்பிடம் அமைச்சரவை என்பதைக் குறிப்பிடு 
கிறது . பிரதம மந்திரியார் இரண்டு சபைகளாலும் தேர்ந்தெடுக் 
கப்படுகிறார் . இரண்டு சபைகளுக்குள் பிரதம மந்திரியாரைத் 
தேர்ந்தெடுப்பதில் ஒற்றுமை இல்லாவிடில் கீழ்ச்சபையின் முடிவே 
டையட்டின் முடிவாகும் என்று அரசியல் திட்டம் குறிப்பிடுகிறது . 
நடைமுறையில் கீழ்ச்சபையில் பெரும்பான்யிைலிருக்கும் கட்சியின் 
தலைவரே பிரதமராகத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் . 


காபினட்டின் சாதாரண நிருவாக அலுவல்களுடன் மற்றும் 
சில அலுவல்களை அரசியல் திட்டம் விசேஷமாகக் குறிப்பிடுகிறது . 
அவையாவன : நல்லாட்சிக்கான ஒழுங்கு முறை விதிகளை நிரு 


154 


அரசியல் அமைப்புகள் 


வாகம் செய்தல் ; வெளிநாட்டு விவகாரங்களை நிருவாகம் செய்தல் ; 
டையட்டின் ஒப்புதலுடன் உடன்படிக்கைகளை முடிவு செய்தல் ; 
சட்டப்படி சிவில் சர்வீசை நிருவாகம் செய்தல் ; பட்ஜெட்டுத் 
தயார் ; 

செய்து பார்லிமென்டிடம் சமர்ப்பித்தல் ; மன்னிப்பதி 
காரத்தை உபயோகித்தல் , 


எல்லாச் சட்டங்களும் காபினட்டு உத்தரவுகளும் சம்பந்தப் 
பட்ட மந்திரியாரால் கையொப்பமிடப்பட்டுப் பிரதம மந்திரியாரால் 
உறுதிக் கையொப்பமிடப்படவேண்டும் . 


பிரதம மந்திரியார் தம் சகாக்களைத் தாமே . தேர்ந்தெடுக் 
கிறார் . பெரும்பான்மை மந்திரிகள் டையட்டு அங்கத்தினர்களி 
லிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அரசியல் திட்டம் 
குறிப்பிடுகிறது . ஒருவரும் இராணுவத்தைச் சேர்ந்தவராக இருக் 
கக் கூடாது . பிரதம மந்திரியாரே மந்திரிகளுக்கு இலாக்காக்களைப் 
பிரித்துக்கொடுக்கிறார் , அவர் இச்சைப்படி எந்த மந்திரியையும் 
நீக்கவும் நீக்கலாம் . 


பிரதம மந்திரியார் அமைச்சரவையின் பிரதிநிதியாக டையட் 
டில் பிரேரணைகளைச் சமர்ப்பிக்கிறார் . உள்நாட்டு , வெளிநாட்டு 
விவகாரங்களைப் பற்றிப் பார்லிமென்டில் தெரிவிக்கிறார் . எல்லா 
நிருவாக இலாக்காக்களையும் மேற்பார்வையிட்டு அதிகாரம் 
செலுத்துகிறார் . 


சபை 


அமைச்சரவை டையட்டிற்குக் கூட்டுப்பொறுப்பாய் இருக்க 
வேண்டும் . பிரதிநிதிகள் சபை நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை 
நிறைவேற்றினால் , அல்லது நம்பிக்கைத் தீர்மானத்தை நிராகரித் 
தால் , அமைச்சரவை ராஜிநாமா செய்யவேண்டும் , அல்லாவிடில் 
10 நாள்களுக்குள் பிரதிநிதிகள் 

கலைக்கப்படவேண்டும் . 
சபை நம்பிக்கையின்மை தெரிவிக்காதபொழுது சபையைக் கலைப் 
பதற்குப் பிரதம மந்திரியாருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை 
நிச்சயமாகச் சொல்வதற்கில்லை . சில தடவைகள் பிரதம மந்திரிகள் 
நம்பிக்கையில்லாத் தீர்மானம் இல்லாமலே சபையைக் கலைத் 
திருக்கின்றார்கள் . முந்திய அரசியலமைப்புத் திட்டத்தில் விரோ 
தமான பார்லிமென்டை 

விரட்டுவதற்கு இவ்வழி கையாளப்பட் 
டதால் ஜப்பானியமக்கள் இவ்வழியைச் சந்தேகத்துடன் நோக்கு 
கிறார்கள் . 


ஜப்பானிய காபினட் முறை அரசாங்கம் நடைமுறையில் ஒரு 
சிறப்பியல்பினைக் கொண்டதாக இருக்கிறது . லிபரல் டிமாக்ராடிக் 


அமைச்சரவை 


155 


ஐந்து 


மூன்று 


கட்சி பெரும்பான்மைக் கட்சியாக இருப்பதால் 

அரசாங்கப் 
பொறுப்பை இக்கட்சியே ஏற்றுக்கொள்கிறது . எதிர்க்கட்சிகள் 
பலம் 

குறைவாக இருப்பதால் ஆளும் கட்சி மீது நம்பிக்கை . 
யில்லாத் தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவது 
சாத்தியமாக இல்லை . இருந்தபோதிலும் அமைச்சரவை அடிக்கடி 
மாற்றி 

அமைக்கப்படுகிறது . ஆனால் , சாதாரணமாக பிரதம 
மந்திரிகள் மாறுவதில்லை . 1947 - லிருந்து பிரதமர் யோஷதா 
தடவையும் , ஹடோயாமா 

தடவையும் , கிஷி 
நான்கு தடவையும் , கேடா ஏழு தடவையும் , 

ஸாட்டோ 
நான்கு தடவையும் அமைச்சரவையை மாற்றி அமைத்தனர் . 
1946-54 - ல் அமைச்சரவையின் சராசரி ஆயுள் 9 , மாதமே .. 
பிரதம மந்திரிகளின் சராசரி பதவிக்காலம் இரண்டு வருஷங் 
களாகும் . இம்மாதிரி அமைச்சரவை மாற்றங்களுக்கு ஆளும் 
கட்சியிலிருந்தே கோரிக்கைகள் எழுகின்றன . பிரதமர் ஆட்சியில் 
நீடிக்கப் பிரியப்பட்டால் இவற்றிற்கு செவிசாய்க்க அவசியம் 
ஏற்படுகிறது . ஏனெனில் லிபரல் டிமாக்ராடிக் கட்சி ஒரு தலை 
வரைக்கொண்ட கட்சி அல்ல . பல குழுக்களையும் (faction ) 
தலைவர்களையும் கொண்ட கட்சி ஆகும் . இதனால் பிரதமர்கள் 
அடிக்கடி அமைச்சரவையை மாற்றி அமைக்கவேண்டிய அவசியம் 
ஏற்படுகிறது . இவ்வாறு மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதால் 
அரசாங்கத்திற்கு ஒரு நிலையற்ற தன்மையைக் கொடுக்கிறது 
என்று சொல்லுவதற்கில்லை . இதற்குக் காரணம் என்னவெனில் 
இம்மாற்றங்களில் தனிப்பட்ட நபர்கள் பதவியிலிருந்து மாறுகிறார் 
களே அன்றி , கட்சி மாறுவதில்லை . மேலும் பிரதம மந்திரி , வெளி 
நாட்டு மந்திரி , மற்றும் உபமந்திரிகள் மாறுவதில்லை . 


| 


. 


காபினட் அமைப்பு : ஜப்பானில் அமைச்சரவை 15 - லிருந்து 
20 அங்கத்தினர்களைக் கொண்டதாக இருக்கிறது . தற்போது 
( 1972 ) 19 அங்கத்தினர்களைக் கொண்ட சபையாக இருக்கிறது . 
எல்லோரும் சம அந்தஸ்து உள்ளவர்களாக இருந்த போதிலும் 
12 மந்திரிகளுக்கே இலாக்காப் பொறுப்பு உண்டு . இவர்கள் பின் 
வரும் 12 இலாக்காக்களுக்கு தலைமை தாங்குகின்றனர் . அவை 
நீதித்துறை, வெளிநாட்டு விவகாரம் , 

நிதித் துறை 
கல்வித்துறை , சர்வதேச வாணிபம் , போக்குவரத்து , தபால் , 
சமூக நலன் துறை , விவசாய - காட்டுத் துறை , தொழில் துறை .. 
கட்டுமானம் , தலத்தாபனத் துறை . மற்ற மந்திரிகளுக்கு இலாக் 
காப் பொறுப்புகள் கிடையாது ; இவர்கள் உபமந்திரிகள் ( Ministers 
of State ) என்று அழைக்கப்படுகின்றனர் . இவர்களுக்கு உப 
பிரதம மந்திரி பதவி , அடாமிக் எனர்ஜி கமிஷன் தலைவர் பதவி 


யாவன : 


158 


அரசியல் அமைப்புகள் 


நிர்வாக மேனேஜ்மென்ட் ஏஜென்சி , தற்காப்பு ஏஜென்சி , பொரு 
ளாதார திட்டமிடும் ஏஜென்சி , விஞ்ஞான தொழிற்கலை ஏஜென்சி , 
பிரதம இயக்குனர் பதவி . காபினட்டின் பிரதம காரியதரிசி பதவி 
கொடுக்கப்படுகின்றன . இப் பொறுப்புக்கள் பெரும்பாலும் நீண்ட 
காலம் பணிபுரிந்த அனுபவம் மிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கே 
கொடுக்கப்படுகின்றன . 


ஒவ்வொரு மந்திரியாருக்கும் மூன்று உதவி மந்திரிகள் இருக் 
கின்றார்கள் . ஒருவர் நிருவாகத் துறையைச் சேர்ந்தவர் . மற் 
றிருவர் இரண்டு சபைகளி லிருந்தும் நியமிக்கப் படுகின்றனர் . 
நிருவாக உதவி மந்திரிகள் மந்திரி சபையுடன் ராஜிநாமா செய் 
கின்றனர் . 

. 


மந்திரி சபைக்கு உதவி செய்வதற்கு அமைச்சரவைக் காரிய 
தரிசி காரியாலயம் ஒன்று இயங்குகிறது . இதற்கு ஓர் இயக்கு 
னரும் இரு உதவி இயக்குனர்களும் தலைமை தாங்குகிறார்கள் . 
இதன் முக்கிய வேலை காபினட்டுக் கூட்டங்களுக்கு நிகழ்ச்சி 
திரல் தயார் செய்வதும் , மற்றத் தஸ்தாவேஜுகளைத் தயார் செய் 
வதும் ஆகும் . அமைச்சரவையின் அலுவல்களை எளியனவாக்கு 
வதே இதன் முக்கிய நோக்கம் . காபினட்டுக் காரியாலயத்தின் 
இயக்குனர் பதவி ஒரு மந்திரியாராலும் வகிக்கப்படலாம் . 

பிரதம மந்திரியாரின் அதிகார பூர்வமான வசிப்பிடத்தில் 
பிரதமர் தலைமையில் காபினட்டுக் கூட்டங்கள் வாரமிருமுறை 
நடைபெறும் . காபினட்டுக் கூட்டத்திற்குக் கோரம் இல்லை . 
காபினட்டு விவாதங்கள் எல்லாம் இரகசியமானவை . நிகழ்ச்சிக் 
குறிப்பு ஒன்றும் வைத்துக்கொள்ளப்படுவதில்லை . எடுக்கப்பட்ட 
முடிவுகளின் குறிப்பு மந்திரிகளின் கையொப்பத்திற்கு அனுப்பப் 
படுகிறது . 


| 


5. தேசிய டையட்டு 


ஜப்பானியப் பார்லிமென்டு முறை அரசாங்கத்தை மெய்ஜி 
அரசியல் அமைப்பு ஆரம்பித்து வைத்தது . ஆசிய நாடுகளிடையே 
முதல் முதல் இவ்வரசாங்க முறையைக் கையாண்ட பெருமை 
ஜப்பானைச் சேர்ந்ததாகும் . 


இம்பீரியல் டையட்டு என்று வழங்கப்பட்ட தேசியப் பார்லி 
மென்டு இரண்டு சபைகளைக் கொண்டதாய் இருந்தது . மேல்சபை 
யாகிய பிரபுக்கள் சபை , பல வகைப்பட்ட அங்கத்தினர்களை 
உடையதாய் இருந்தது . இளவரசர்களும் , மார்க்வீஸுகளும் வமிச 
பரம்பரையாக ஆயுட்காலம் வரை அங்கத்தினர்களாய் இருந்து 
வந்தார்கள் . கௌண்டுகளும் வைக்கவுண்டுகளும் பேரன்களும் 
அவரவர் தரப்பிலிருந்து குறிப்பிட்ட அங்கத்தினர்களைத் தேர்ந் 
தெடுத்தார்கள் . இவர்கள் ஏழு வருஷ காலம் பதவி வகித்தார் 
கள் . நாட்டிற்குச் செய்த சேவை காரணமாகச் சிலர் பேரரசரால் 
மேல்சபைக்கு நியமிக்கப்பட்டனர் .. 

அவர்கள் 

ஆயுட்காலம் 
வரை பதவி வகித்தார்கள் . எல்லாரையும்விட அதிக வரி 
செலுத்தும் 200 நபர்கள் , சில அங்கத்தினர்களைத் தேர்ந்தெடுத் 
தார்கள் . அவர்களுக்குரிய பதவிக்காலம் ஒரு வருஷம் . இம்பீரி 
யல் அக்காடமியின் அங்கத்தினர்களுக்கும் மேல்சபையில் பிரதி 
நிதித்துவம் இருந்தது . அவர்களது பதவிக்காலமும் 7 வருஷங் 
களேயாகும் . 


400 அங்கத்தினர்களைக் கொண்ட இச் சபையில் பிரபுக்களின் 
எண்ணிக்கை பாதிக்கும் குறைவே ; பலவித அடிப்படைகளில் 
அமைக்கப்பட்ட இச் சபையில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட 
அங்கத்தினர்களே திறமை மிக்க அங்கத்தினர்களாய் 

விளங் . 
கினார்கள் . 


பிரபுக்கள் சபையின் அமைப்பு அதிகாரம் அரசாங்க அவசரச் 
சட்டத்தில் ( Imperial Oridnance ) அடங்கியிருந்தது . அதை மாற்று 


158 


அரசியல் அமைப்புகள் 


வதற்குப் பிரபுக்கள் சபைக்கே அதிகாரம் இருந்தது . கீழ்ச் 
சபைக்கு இதில் எவ்வித அதிகாரமுமில்லை . பட்ஜெட்டு , கீழ்ச் 
சபையில் முதலில் சமர்ப்பிக்கப்படவேண்டும் என்ற ஒரு நிபந்தனை 
யைத் தவிர , மற்றப்படி இரண்டு சபைகளுக்கும் சம அதிகாரம் 
உண்டு . 


பிரதிநிதிகள் சபை என்று வழங்கப்பட்ட கீழ்ச்சபை 300 
அங்கத்தினர்களைக் கொண்டிருந்தது . அவ் அங்கத்தினர்கள் 15 
என் அல்லது அதற்குமேல் வரி கொடுத்தவர்களால் தேர்ந்தெடுக் 
கப்பட்டார்கள் . சபையின் காலம் நான்கு வருஷம் . இந்த வரி 
நிபந்தனையால் கீழ்ச்சபையில் ஆரம்பத்தில் நிலச்சுவான்கள் 
அதிகப் பிரதிநிதித்துவம் பெற்றார்கள் . 1925 - ல் வரி நிபந்தனை 
முற்றிலும் நீக்கப்பட்டது . வயது வந்த எல்லா ஆடவர்களும் 
வாக்குரிமை பெற்றார்கள் , உறுப்பினர் எண்ணிக்கை 46 ஆக 
அதிகரிக்கப்பட்டது. 


. 


அரசியல் திட்டம் பார்லிமென்டின் வருஷாந்தரக் கூட்டத் 
தாடர்களை 

மூன்று மாத காலத்திற்குள் கட்டுப்படுத்தியது . 
இரண்டு சபையிலும் நிறைவேறிய ஒரு பிரேரணை சட்டமாவதற்குப் 
பேரரசரின் ஒப்புதல் அவசியம் . சட்டங்களைத் தொடங்கும் 
அதிகாரம் இரண்டு சபைகளுக்கும் இருந்தபோதிலும் , சட்டத்தை 
உருவாக்கும் வேலை நடைமுறையில் ஆட்சி அதிகாரத்தின் 
பொறுப்பாகவே இருந்தது . 


மேலும் , சபைகளைப் பற்றிய சட்டம் ( Law of the Houses ) 
டையட்டின் அதிகாரத்தை மேலும் கட்டுப்படுத்தியது . இச் சட்டம் 
ஆட்சி அதிகாரத்திற்கு டையட்டுக் கீழ்ப்பட்டிருக்க வேண்டு 
மென்பதைத் தெளிவாக ஏற்படுத்தியது . இச் சட்டம் அரசாங்கத் 
தின் சம்மதமின்றிச் சபைகளில் குழுக்கள் அமைத்தலை தடுத்தது ; 
பொதுமக்களைக் குழுக் கூட்டங்களினின்று விலக்கி வைத்தது . 
பேரரசர் குடும்பத்தைப் பற்றியோ அல்லது அரசாங்கத்தைப் 
பற்றியோ அல்லது டையட்டைப் பற்றியோ , டையட்டில் குறை 
வாகப் பேசுவதைத் தடுத்தது ; சபைகளுக்கு விசாரணை செய்யும் 
உரிமையை மறுத்தது . இரண்டு சபைகளின் செலவுத் தொகை 
கள்கூடச் சபைகளின் நிதி மந்திரியாரின் இஷ்டப்படி நிர்ணயிக்கப் 
பட்டது . 


எல்லாவற்றையும்விட நிதி அதிகாரம் இல்லாததுதான் பார்லி 
மென்டை முக்கியமில்லாத அங்கமாக்கிவிட்டது . பட்ஜெட்டில் 
பெரும்பாலான செலவுகள் மாற்ற முடியாத செலவுகளாய் 


தேசிய டையட்டு 


150 


இருந்தன . அவற்றை நிராகரிக்கவும் முடியாது ; 'குறைக்கவும் 
முடியாது . செலவுத்தொகைப் பற்றாக்குறையைச் சமாளிக்க ஒரு 
ரிசர்வ் நிதியும் இருந்தது . டையட்டுக் கூடாதபொழுது 
அரசாங்கம் 

அவசியமான நிதி ஏற்பாடுகளைச் செய்துகொள்ள 
லாம் . பட்ஜெட்டை டையட்டு ஆமோதிக்கத் தவறினால் . அர 
சாங்கம் முந்திய வருஷ பட்ஜெட்டின்படி செலவழிக்கலாம் . 


மந்திரிகள் கீழ்ச்சபைக்குப் பொறுப்பாக இருப்பது அவசிய 
மில்லாமலிருந்தது . அதற்கு மற்றொரு பெருங் குறையாகும் . 
அரசியல் திட்டம் மந்திரிகள் பேரரசருக்குக் கூறும் 

கூறும் ஆலோ 
சனைக்குப் பொறுப்பாக இருக்கவேண்டும் என்று சொல்லியதே 
ஒழிய , யாருக்குப் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல 
வில்லை . மந்திரிகள் பொதுவாகப் பேரரசருக்கே பொறுப்பாய் 
இருந்தார்கள் . கீழ்ச்சபை மந்திரிகளுக்குத் தொந்தரவு கொடுத் 
தால் , சபையைக் கலைத்துவிட்டுப் புதிய தேர்தலுக்கு உத்தரவு 
கொடுப்பதற்குப் பிரதம மந்திரியாருக்கு அதிகாரம் இருந்தது .. 


புதிய அரசியல் திட்டம் , தேசியப் பார்லிமென்டு அரசாங்க 
அதிகாரத்தின் உச்ச நிறுவனமாக இருக்கவேண்டுமென்றும் 
சட்டமியற்றுவது அதனுடைய தனிப்பொறுப்பாக இருக்கவேண்டு 
மென்றும் குறிப்பிடுகிறது . 


தேசிய டையட்டு இரண்டு சபைகள் கொண்ட நிறுவன 
மாகும் . கவுன் சிலர்கள் சபை ( House of councillors ) என்று 
வழங்கப்படும் மேல் சபை 250 அங்கத்தினர்களைக் கொண்டது . 
150 அங்கத்தினர் மாகாணத் தொகுதிகளிலிருந்து மக்களால் 
தேர்ந்தெடுக்கப் படுகின் றனர் . 100 அங்கத்தினர் தேசியத் 
தொகுதிகளிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப் படுகின்றனர் . 
ஒவ்வொரு வாக்காளரும் இரண்டு வாக்குகள் பதிவு செய்ய 
வேண்டும் . அவற்றுள் ஒன்று , மாகாணத்தொகுதி அபேட்ச 
கருக்கும் ; மற்றொன்று , தேசத் தொகுதி அபேட்சகருக்குமாகும் . 
மேல்சபை 

நிரந்தரமான ஒரு நிறுவனம் . அங்கத்தினர்களின் 
பதவிக்காலம் 6 வருஷம் . இரண்டில் ஒரு பங்கு இடத்திற்கு 
மூன்று வருஷத்திற்கொரு முறை தேர்தல் நடைபெறும் . 


புதிய திட்டத்தில் மேல்சபை பல வழிகளிலும் கீழ்ச்சபைக்குக் 
கீழ்ப்பட்டதே . சாதாரணப் பிரேரணைகள் இரண்டு சபைகளிலும் 
தொடங்கப்படலாம் . பொதுவாக இரண்டு சபைகளிலும் நிறை 
வேறினால்தான் ஒரு பிரேரணை சட்டமாகும் . இந்தப் பொது 


160 


அரசியல் அமைப்புகள் 


விதிக்கு அரசியல் திட்டம் சில வினாக்களை விதித்திருக்கிறது . 
கீழ்ச்சபையில் நிறைவேற்றப்பட்ட , பிரேரணை மேல்சபையில் 
நிராகரிக்கப்பட்டாலோ , மாற்றப்பட்டாலோ கீழ்ச்சபையில் இரண் 
டாவது தடவையாக ஆஜராகியிருப்பவர்களில் மூன்றில் இரண்டு 
பங்கினர் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டால் அப். 
பிரேரணை சட்டமாகும் . 

இரண்டு சபைகளுக்கும் ஏற்படும் வித்தியாசங்களைத் தீர்க்க 
அரசியல் திட்டம் மேற்கூறிய வழியை வகுத்திருந்தபோதிலும் 
டையட்டுச் சட்டம் ( Diet Law ) மற்றொரு சாதாரண வழியையும் 
வகுத்திருக்கிறது . முட்டுக்கட்டைகளைத் தீர்ப்பதற்கென்று 20. 
அங்கத்தினர்களைக் கொண்ட கூட்டுக் கமிட்டியை ஏற்படுத்த 
வேண்டும் . இரண்டு சபைகளுக்கும் சமப்பிரதிநிதித்துவம் உண்டு . 
ஒவ்வொரு சபையின் அங்கத்தினர்களிலும் மூன்றில் இரண்டு 
பங்கினர் ஆஜராய் இருந்தால்தான் வேலையை நடத்தமுடியும் . 
அவரவர் தலைவரை இரண்டு பிரிவுகளும் 

பிரிவுகளும் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளவேண்டும் . இரண்டு தலைவர்களும் மாறி மாறிக் கூட்டுக் 
கமிட்டியின் கூட்டங்களுக்குத் தலைமை வகிப்பார்கள் . கூட்டுக் 
கமிட்டியில் முடிவு ஏற்படுவதற்கு , மூன்றில் இரண்டு பங்கு 
அங்கத்தினர் ஆதரவு அளிக்கவேண்டும் . கூட்டுக்கமிட்டியில் 
ஒப்புக்கொள்ளப்பட்ட சட்டத்தின் நகலை எச்சபை கூட்டுக் 
கமிட்டி ஏற்பாட்டைக் கேட்டதோ , அச் சபைக்கு அனுப்ப 
வேண்டும் . இவ்வாறு நிறைவேற்றப்பட்ட நகலில் இரண்டு சபை 
களும் மாற்றம் கொண்டு வரமுடியாது . 

கூட்டுக் கமிட்டி : ஏற்பாட்டிற்கு மேல்சபை வேண்டுகோள் 
விடுத்தால் , கீழ்ச்சபை அதை மறுக்கலாம் . ஆனால் , மேல்சபை 
அவ்வாறு செய்யமுடியாது . 

கீழ்ச்சபையிலிருந்து நிறைவேற்றப்பட்ட பிரேரணை அனுப்பப் 
பட்ட 60 நாள்களுக்குள் மேல்சபை ஒன்றும் செய்யாவிட்டால் , 
கீழ்ச்சபை பிரேரணை மேல்சபையில் நிராகரிக்கப் 
எடுத்துக்கொள்ளலாம் . 

பட்ஜெட்டு முதலில் கீழ்ச்சபையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் . 
பட்ஜெட்டுப் பிரேரணைகளைப் பற்றி இரண்டு சபைகளுக்கும் வித்தி 
யாசங்கள் ஏற்பட்டு அவை சாதாரணவழிகளில் தீர்க்கப்படலாம் . 
கீழ்ச்சபையிலிருந்து வந்த 30 நாள்களுக்குள் மேல்சபை முடிவு 
செய்யாவிட்டால் , கீழ்ச்சபையின் முடிவே டையட்டின் முடி 
வாகும் . இம் முறையே டையட்டு உடன்படிக்கைகளின் அங்கீ 
காரத்திற்கும் பின்பற்றப்பட வேண்டும் . 


பட்டதாக 


தேசிய டையட்டு 


181 


அரசியல் திட்டத்தை மாற்றுவதில் இரண்டு சபைகளுக்கும் 
சம அதிகாரமிருக்கிறது . இரண்டு சபைகளிலும் மூன்றில் இரண்டு 
பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேறிய பிறகுதான் மக்களிடம் 
சமர்ப்பிக்கப்பட வேண்டும் . 


மேல் சபைக்கு அரசியல் திட்டம் ஒரு விஷேசமான அதி 
காரத்தைக் கொடுத்திருக்கிறது . காபினட்டு நெருக்கடிக் காலத் 
தில் கவுன்சிலர்கள் சபையைக் கூட்டலாம் . அது இக் கூட்டங் 
களில் நிதி விஷயங்களைத் தவிர மற்றச் சட்டங்களை இயற்றலாம் . 
ஆனால் , அவை பிரதிநிதிகள் சபை கூடிய 10 நாட்களில் அங்கி 
கரிக்காவிட்டால் செல்லமாட்டா . 


சபை 


இது 


என்று 


பிரதிநிதிகள் 486 அங்கத்தினர்களைக் 

கொண்டது . 
நடுவில் கலைக்கப்பட்டால் ஒழிய , மற்றப்படி நான்கு 
ஆண்டு காலம் நீடித்திருக்கும் . காலத்தவணைக்கு முன் கலைக்கப் 
பட்டால் , 

40 நாள்களுக்குள் புதிய தேர்தல் ஏற்படுத்தப் 
படவேண்டும் . தேர்தல் முடிந்த 30 நாள்களுக்குள் புதிய 
டையட்டுக் கூட்டப்பட வேண்டும் . 

அரசியல் திட்டம் கீழ்ச்சபைக்கே சந்தேகத்திற்கிடமின்றி 
முதன்மையைக் கொடுத்திருக்கிறது . காபினட்டு டையட்டிற்கு . 
அதாவது இரண்டு சபைகளுக்கும் கூட்டுப் பொறுப்பாக இருக்க 
வேண்டும் 

அரசியல் திட்டம் கூறிய போதிலும் 
உண்மையில் கீழ்ச்சபைக்கே பொறுப்புள்ளவர்களாய் இருக்க 
வேண்டியுள்ளது . ஏனென்றால் , கீழ்ச்சபையில் நம்பிக்கையில்லாத் 
தீர்மானம் நிறைவேறினால்தான் மந்திரிசபை ராஜிநாமா செய்ய 
வேண்டும் . 

மேலும் மூன்று முக்கியமான விஷயங்களில் -அதாவது 
பட்ஜெட்டுப் பிரேரணைகளைச் சட்டமாக்குவது , உடன்படிக்கைகளை 
அங்கீகரிப்பது , பிரதம மந்திரியாரைத் தேர்ந்தெடுப்பது ஆகிய 
வற்றில் - இறுதியில் பிரதிநிதிகள் சபையின் விருப்பமே நிலைத்து 
நிற்கிறது . சாதாரணச் சட்டமியற்றுதலிற்கூடப் பிரதிநிதிகள் 
சபைக்கே அதிகாரம் இருக்கிறது . கவுன்சிலர்கள் சபையிலிருந்து 
வரும் பிரேரணைகளை நிராகரிக்கும் உரிமை பிரதிநிதிகள் சபைக்கு 
இருந்தபோதிலும் அவ்வுரிமை மேல்சபைக்கில்லை . ஏனென்றால் , 
அதன் விருப்பத்தை மீறிக் கீழ்ச்சபை விசேஷப் பெரும்பான்மை 
யுடன் நிறைவேற்றலாம் . 


இரண்டு சபைகளுக்கும் பொதுவாக வேறு சில அதிகாரங்களை 
அரசியல் திட்டம் கொடுத்திருக்கிறது . அரசாங்கம் சம்பந்தப் 


11 


182 


அரசியல் அமைப்புகள் 


பட்ட விசாரணைகளை நடத்துவதற்கு இரண்டு 

ரண்டு சபைகளுக்கும் 
அதிகாரம் இருக்கிறது . இவ் வதிகாரத்தை உபயோகப்படுத்து 
வதற்காகச் சாட்சிகளை விசாரிப்பதற்கும் ரிக்கார்டுகளைப் பரிசோதிப் 
பதற்கும் சபைகளுக்கு உரிமை இருக்கிறது . ஆட்சிமுறை அதிகா 
ரத்தைக் கட்டுப்படுத்த இது முக்கியமான அதிகாரமாகும் . 


நீதிபதிகளின்மீது கொண்டு வரப்படும் குற்றச்சாட்டுகளை 
விசாரிக்கும் அதிகாரத்தை டையட்டிற்கு அரசியல் திட்டம் அளித் 
திருக்கிறது . இரண்டு சபைகளின் அங்கத்தினர்களைக் கொண்ட 
கோர்ட்டால் குற்றங்கள் விசாரிக்கப்படும் . 


ஒவ்வொரு சபைக்கும் தன் அங்கத்தினர்களின் தகுதிகளை 
ஆராய்ந்து தீர்ப்புக் கூறும் அதிகாரம் உண்டு . ஆஜராயிருப் 
பவர்களில் மூன்றில் இரண்டுபங்கு அங்கத்தினர்கள் ஆதரவு 
அளித்தால் தான் தகுதி இல்லை என்று முடிவு செய்யலாம் ,, 


டையட்டு உறுப்பினர்களுக்குச் சில விசேஷ உரிமைகள் 
உண்டு . அவர்களுக்குப் பேச்சுரிமை உண்டு . டையட்டிலோ . 
அதன் கமிட்டிகளிலோ உறுப்பினர் நிகழ்த்தும் சொற்பொழிவு 
அல்லது அளிக்கும் வாக்குச் சம்பந்தமாக அவர்கள் மீது கோர்ட் 
டில் வழக்குத் தொடர முடியாது . சபைகளின் கூட்டத்தொடர் 
நடக்கும் பொழுது சபைகளின் ஒப்புதலின்றிக் காவலில் வைக்க 
முடியாது . அங்கத்தினர் 

கூடுவதற்குமுன் காவலில் 
வைக்கப்பட்டிருந்தால் , சபையின் கோரிக்கை மீது அவரைக் 
கூட்டம் முடியும் வரை விடுக்க வேண்டும் . 


சபை 


அங்கத்தினருக்கு வருடாந்தர ஊதியம் கொடுக்கப்படுகிறது . 
அரசாங்கப் போக்குவரத்துச் சாதனங்களில் இலவசப் போக்கு 
வரத்து வசதிகள் அவர்களுக்கு உண்டு . உத்தியோக பூர்வமாக 
கடிதப் போக்குவரத்திற்குப் பிரான்கிங் வசதி உண்டு . ஒவ்வோர் 
அங்கத்தினரும் காரியாலயம் வைத்துக்கொள்வதற்கும் ஒரு காரிய 
தரிசியை வேலைக்கு அமர்த்திக்கொள்வதற்கும் பாத்தியப்பட்டவ 
ராவார் . 

அங்கத்தினர்கள் பதவி ஓய்வுப்படியும் ( retirement 
allowance ) அளிக்கப்படுகிறார் கள் . 


6. டையட்டின் செயல் முறை 


டையட்டின் கூட்டத் தொடர்கள் சாதாரணக் கூட்டத் 
தொடர் , விசேஷக் கூட்டத்தொடர் , சிறப்புக் கூட்டத்தொடர் 
என்று மூவகைப்படும் . சாதாரணக் கூட்டத்தொடர் வருடமொரு 
முறை கூட்டப்பட வேண்டும் . இத் தொடர் குறைந்தது 
5 மாதகாலம் நீடிக்கும் . இதற்குமேல் சபைகள் விரும்பினால் 
நீடித்துக் கொள்ளலாம் . சாதாரணக் கூட்டங்கள் காபினட்டால் 
கூட்டப் படலாம் . சாதாரணக் கூட்டத்தொடர்களுக்கிடையே 
கூட்டப்படும் கூட்டங்களே விசேஷக் கூட்டங்களாகும் . ஏதாவது 
ஒரு சபையின் நாலில் ஒருபங்கு அங்கத்தினர் கோரினால் . விசேஷக் 
கூட்டம் கூட்டப்பட வேண்டும் . தேர்தலுக்குப் பிறகு சாதாரணக் 
கூட்டம் கூடுவதற்கு முன் கூட்டப்படும் கூட்டங்களே சிறப்புக் 
கூட்டங்களாகும் , மூன் றுவிதக் கூட்டத்தொடர்களும் ஆட்சி 
அதிகாரத்தின் உத்தரவின் மீதே கூட்டப்படுகின்றன . 


கூட்டத்தை நடத்துவதற்கு மூன்றில் ஒரு பங்கு அங்கத்தினர் 
கள் ஆஜராய் இருக்கவேண்டும் என்று அரசியல் திட்டம் குறிப்பிடு 
கிறது . கூட்டங்கள் 

பொதுவாகப் 

பகிரங்கமாக நடத்தப்பட 
வேண்டுமென்றும் , ஆனால் மூன்றில் இரண்டுபங்கு அங்கத்தினர் 
ரகசியக் கூட்டம் கூட்டுவதற்கு 

வேண்டிக் கொண்டால் 
அவ்வாறு நடத்தப்பட வேண்டுமென்றும் அரசியல் திட்டம் குறிப் 
பிடுகிறது. இரகசிய 

கூட்டங்களின் விவரங்களைத்தவிர , மற்றக் 
கூட்டங்களின் விவரங்கள் பிரசுரிக்கப்பட வேண்டும் . 


சபைகளின் அமைப்பும் அவற்றின் செயல் முறைகளும் 1947 - ல் 
நிறைவேற்றப்பட்ட டையட்டுச் சட்டத்தில் அடங்கியிருக்கின்றன . 
தேர்தல் முடிந்தவுடன் கூட்டப்படும் சிறப்புக் கூட்டங்களில் 
இரண்டு சபைகளும் தங்கள் தலைவர்களைத் தேர்ந்தெடுக்கின்றன . 
பிறகு உபதலைவரையும் , குழுத்தலைவர்களையும் , செக்ரீட்டரி ஜென 
ரல்களையும் , பிரதம மந்திரியாரையும் 

தேர்ந்தெடுக்கின்றன . 


184 


அரசியல் அமைப்புகள் 


சாதாரணமாகக் குழுத்தலைவர்களைத் தேர்ந்தெடுப்பதைச் சபைகள் 
தங்கள் தலைவர்களிடம் விட்டுவிடுகின்றன . நிரந்தரக் குழுக்களின் 
அங்கத்தினர்களும் 
னர்களும் தலைவர்களாலேயே 

தலைவர்களாலேயே பொறுக்கி எடுக்கப்படு 
கிறார்கள் . இரண்டு சபைகளின் தலைவர்களும் ஆரம்ப வைபவத் 
திற்கு ஒரு மத்திய இடத்தைக் குறிப்பிடுகின்றன . குறிப்பிட்ட 
நாளில் இரண்டு சபைகளும் சேர்ந்த கூட்டத்தில் பேரரசர் புதிய 
பார்லிமென்டை ஆரம்பித்து வைத்துச் சுருக்கமான ஓர் அறிக் 
கையைப் படிப்பார் . பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் தலைமை 
தாங்குவார் . அதோடு கூட்டம் கலையும் . 


பிறகு 


சபைகள் தனித்தனியே கூடித் தங்களுடைய வேலை 
களைக் கவனிக்கும் . அரசாங்கத்தின் கொள்கைகளை விளக்கம் 
செய்து தனித்தனியே இருசபைகளிலும் பிரதமமந்திரியாரும் , 
வெளிவிவகார மந்திரியாரும் , நிதி மந்திரியாரும் அறிக்கைகள் 
விடுப்பார்கள் . இவ் வறிக்கைகள் மீது சபைகளில் 

விவாதம் 
நடக்கும் . இதற்குப் பிறகு சபைகள் தங்களுடைய சட்டமியற்றும் 
அலுவல்களைக் கவனிக்கும் . 


கமிட்டி முறை : சட்டமியற்றும் செயல்முறையை நோக்கு . 
முன் , புதிய டையட்டுச் சட்டம் வகுத்திருக்கும் நிரந்தரக் கமிட்டி 
முறைப்படி ( Standing Committee System ) இம்பீரியல் டையட்டில் 
நான்கு அல்லது ஐந்து நிரந்தரக் 

நிரந்தரக் கமிட்டிகளே இருந்தன . 
பெரும்பாலும் அதனுடைய வேலை முழுச் சபைக் கமிட்டிகளிலேயே 
நடைபெற்றது . புதிய டையட்டில் ஆரம்பத்தில் 22 நிரந்தரக் 
கமிட்டிகள் இருந்தன . இப்பொழுது 16 நிரந்தரக் கமிட்டிகளே 
உள்ளன . ஒவ்வொரு முக்கியத் துறைக்கும் ஒவ்வொரு குழு , 
இரண்டு சபைகளுக்கும் தனித்தனியே அமைக்கப்பட்டிருந்தது . 
ஒவ்வொரு டையட்டு அங்கத்தினரும் ஒரு கமிட்டியிலாவது அங்கத் 
தினராக இருக்க வேண்டும் . பெரும்பாலும் பட்ஜெட்டுக் கமிட்டி 
கீழ்ச்சபையில் 51 அங்கத்தினர்களையும் , மேல்சபையில் 45 அங் 
கத்தினர்களையும் கொண்டது . ஒவ்வொரு கமிட்டியும் 20 முதல் 
30 வரை அங்கத்தினர்களைக் 

கொண்டது . அங்கத்தினர்கள் 
சபைகளின் தலைவர்களால் நியமிக்கப்படுகின்றார்கள் . கட்சிகளின் 
பலத்திற்குத் தகுந்தவாறு கமிட்டிகளில் கட்சிகள் பிரதிநிதித் 
துவம் பெறுகின்றன. 


இரண்டு சபைகளின் அங்கத்தினர்களைக் கொண்ட ஒரு நிரந் 
தரச் சட்டக் கமிட்டி ( Legislative Committee of the Houses ) 
இருக்கிறது . இந்தக் கமிட்டி 18 அங்கத்தினர்களைக் கொண்டது . 
10 அங்கத்தினர் கீழ்ச்சபையிலிருந்தும் , 8 அங்கத்தினர் மேல்சபையி 


டையட்டின் செயல்முறைகள் 


165 


லிருந்தும் 


கின்றா 


சபைகளால் தேர்ந்தெடுக்கப் படுகின்றனர் . ஒவ் 
வொரு சபையின் பிரதிநிதிகளும் தங்கள் தலைவரைத் தேர்ந் 
தெடுக்கின்றார்கள் . இரண்டு தலைவர்களும் கூட்டத்திற்குக் 
கூட்டம் மாறி மாறிக் கமிட்டியின் தலைமைப் பதவியை வகிக 

நார்கள் . கமிட்டியின் சிபாரிசுக்கு மூன்றில் இரண்டு பங்கு 
வாக்குகள் தேவை . டையட்டின் அதிகாரங்கள் பற்றியும் செயல் 
முறை பற்றியும் எழும் பிரச்சினைகளை ஆராய்வது இந்தக் கமிட்டி 
யின் முக்கிய வேலை . இரண்டு சபைகளுக்கும் , மந்திரி சபைக்கும் 
புதிய சட்டங்கள் பற்றி அல்லது சட்டங்களைத் திருத்துவதுபற்றிச் 
சிபாரிசுகள் செய்வது . இரண்டு சபைகளுக்கும் , காபினட்டிற்கும் , 
டையட்டிற்கும் சுமுகமான உறவு ஏற்படுத்துவது இக்கமிட்டி 
யின் பொறுப்புகளுள் ஒன்றாகும் . இக் கமிட்டி மசோதாக்களை 
வரைவதில்லை . பிரச்சினைகளை ஆராய்ந்து சிபாரிசுகள் செய்வதே 
இதன் வேலை . மற்றக் கமிட்டிகளைப்போலக் கட்சி ரீதியில் 
முடிவுகள் செய்யாமல் ஒரு பரந்த நோக்கத்துடன் தனக்குச் 
சமர்ப்பிக்கப்படும் பிரச்சினைகளை ஆராய்கிறது . 


தேசிய டையட்டின் முக்கிய அலுவல்கள் கமிட்டிகளாலேயே 
நடத்தப்படுகின்றன . அவை பிரேரணைகளைத் தொடங்கலாம் ; 
காபினட்டுச் சமர்ப்பிக்கும் பிரேரணைகளை ஆராய்ந்து அவற்றின் 
மீது நடவடிக்கை எடுக்கலாம் . சட்டங்கள் நிறைவேறுவது கமிட் 
டிகளின் முடிவைப் பொறுத்தது . அதன் வேலைகளைத் திறம்படச் 
செய்ய விசாரணைகள் நடத்தலாம் . 


ஒவ்வொரு நிருவாக சபைக்கும் ஒவ்வொரு கமிட்டி அமைத் 
திருப்பதால் கமிட்டிகளுக்கும் நிருவாக இலாக்காக்களுக்கும் 
நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துவதற்குச் சாத்தியக்கூறு - இருக் 
கிறது . இவ்வாறு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டால் , கமிட்டிகள் 
சுயேச்சையாக இயங்குவது துர்லபம் . நிருவாக இலாக்காக்களின் 
விருப்பங்களைப் பூர்த்தி செய்வதற்குச் சாதனமாக விடலாம் . 


சட்டமியற்றும் முறை : 

சட்டப் பிரேரணைகள் காபினட்டாலும் , 
அங்கத்தினர்களாலும் , கமிட்டிகளாலும் தொடங்கப்படலாம் . மற்ற 
20 அங்கத்தினர்கள் சம்மதம் அளித்தால் ஒரு பிரேரணையைக் 
கொண்டு வரலாம் , பிரேரணையால் செலவு ஏற்படுவதாய் இருந் 
தால் , 50 அங்கத்தினர்களின் சம்மதம் வேண்டும் . அரசாங்க 
மசோதாக்கள் ஒரு சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட 5 நாள்களுக்குள் 
மற்றச் சபையின் கவனத்திற்குக் கொண்டு வரப்பட வேண்டும் . 
சாதாரணமாக எந்தப் பிரேரணையையும் தகுந்த நிரந்தரக் கமிட் 
டியின் கவனத்திற்குக் விட்டுவிடலாம் . இந்தக் கட்டத்தில் 


166 


அரசியல் அமைப்புகள் 


பிரேரணைகள் நன்றாக ஆராயப்படுகின்றன . கமிட்டித் தலைவர் 
இஷ்டத்தின்பேரில் , தலைவர் பகிரங்க விசாரணைகள் ஏற்படுத்த , 
அனுமதி அளிப்பார் . கமிட்டியின் பரிசீலனை முடிந்தபின் சபைத் 
தலைவர் அதைச் சபையின் கவனத்திற்குக் கொண்டு வருவார் .. 
சபையில் கமிட்டித் தலைவர் பிரேரணையை விளக்கிக் கமிட்டி . 
செய்த மாறுதல்களையும் , கமிட்டியின் சிறுபான்மையினரின் அறிக் 
கையையும் , அதன் மீது தம்முடைய அறிக்கையையும் சமர்ப் 
பிப்பார் . இந்தக் கட்டத்திலே பிரேரணை ஒரு தடவை படிக்கப் . 
படுகிறது . பிறகு சபையில் விவாதம் நடைபெறும் . கமிட்டியில் 
பெரும்பான்மை ஆதரவு பெறாவிடில் , சபைமுன் 

கொண்டுவர 
வேண்டிய அவசியமில்லை . ஆனால் , மற்றச் சபையிலிருந்து வந்த 
பிரேரணையாய் இருந்தாலும் , 20 அங்கத்தினர்கள் கமிட்டியின் 
அறிக்கையை வேண்டினாலும் , அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப் 
படவேண்டும் . சபையின் ஒப்புதலுடன் காபினட்டோ . 20 அங் 
கத்தினர்களோ மாற்றங்கள் கொண்டு வரலாம் . பிறகு மாற்றங் 
கள்மீதும் , பிரேரணை மீதும் வாக்கு எடுக்கப்படும் , பிரேரணை 
பெரும்பான்மை வாக்குப்பெற்றால் நிறைவேற்றப்பட்டதாக அறி 
விக்கப்படும் . 

சபை , கமிட்டிப் பரிசீலனை அவசியமில்லை என்று 
கருதினால் , பிரேரணையைக் கொண்டு வருபவர் அதன் அமிசங் 
களை விளக்குவார் . சபை விவாதித்த பிறகு வாக்கு எடுக்கப் 
படும் . 


ஒரு சபையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு பிரேரணை மற்றச் 
சபைக்கு அனுப்பப்படும் . அங்குப் பிரேரணையைக் கொண்டு வந்த , 
வராலோ அல்லது பரிசீலனைக் கமிட்டியின் தலைவராலோ விளக் . 
கப்படலாம் . 


இரண்டு சபைகளிலும் பிரேரணை நிறைவேறிய பிறகு . 
அதாவது சட்டமான பிறகு , காபினட்டிற்கு அனுப்பப்படுகிறது . 
நாட்டின் ஒரே ஒரு பகுதிக்கோ , இடத்திற்கோ மட்டும் சம்பந். 
தப்பட்டால் அப்பகுதியின் மக்கள் சம்மதம் அளிக்கவேண்டும் . 
அதற்குப் பின்னரே அது சட்டமாகும் . காபினட்டிலிருந்து பேர் 
அரசரிடம் கையொப்பத்திற்கு அனுப்பப்படுகிறது . பிறகு பிரதம 
மந்திரியாராலும் , சம்பந்தப்பட்ட மந்திரியாராலும் கையொப்பமிடப் . 
படுகிறது . 

பேரரசர் பிறப்பிக்கும் அறிக்கையுடன் கெஜட்டில் 
பிரசுரிக்கப்படுவது பிரேரணை சட்டமாவதில் கடைசிக் கட்டம் 


விவாதங்கள் : சபைகளில் இரண்டு விதமான விவாதங்கள் 
நடைபெறலாம் . உறுப்பினர் மந்திரிகளிடம் கேள்விகள் கேட்பதும் 


டையட்டின் செயல்முறை 


167 


( Interpellation ) ஒருமுறை . கேள்வி கேட்பவர் தம் சொந்த அபிப் 
பிராயங்களைத் தெரிவிக்கக்கூடாது . சபாநாயகர் அவற்றைச் சரி 
யல்ல என்று தள்ளிவிடலாம் . மந்திரிசபை கேள்விகளுக்கு ஒரு 
வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் . சபையின் அனுமதியுடன் 
அவசரக் கேள்வியை வாய்மொழியாகக் கேட்கலாம் . பிரதானக் 
கேள்வியை ஒட்டி எழும் சில கேள்விகளையும் வாய்மொழியாகக் 
கேட்கலாம் . இவ்வாறு கேள்விகள் கேட்டுப் பதில் சொல்வது , 
விவாதத்தைப் பொறுத்திருக்கலாம் . ஓர் அங்கத்தினரின் 
மோஷ்ன்மீது கேள்விகளைத் தொடர்ந்து விவாதமும் , அதன்மீது 
வாக்கு எடுப்பும் நடைபெறலாம் . மெய்ஜி அரசியலமைப்பில் 
டையட்டு அதிகாரமற்றிருந்ததால் விவாதத்திற்கு இடம் இல்லை . 
புதிய டையட்டிற்கு அதிகாரம் இருந்தபோதிலும் , பழைய பழக் 
கத்தினால் கேள்வி கேட்கும் முறையே அங்கத்தினர்களால் அதிக 

உபயோகப்படுத்தப்படுகிறது . இப்பொழுது மெதுவாகச் 
சபைகளில் விவாதங்கள் அதிகரித் துக் கொண்டு வருகின்றன . 
செல்லச் செல்ல அம் முறை முக்கியத்துவத்தைப் பெறும் என்று 
நம்பப்படுகிறது . விவாதங்களில் பங்கு எடுத்துக்கொள்ள விரும்பு 
கிறவர்கள் சபாநாயகருக்குத் தங்கள் விருப்பத்தைத் தெரிவிக்க 
வேண்டும் . கமிட்டி அங்கத்தினர்களுக்குப் பேச்சில் முதலிடம் 
கொடுக்கப்படுகிறது . வாக்குவாதத்தை முடிவு கட்டலாம் என்று 
20 அங்கத்தினர்கள் மோஷன் கொண்டு வந்தால் , அதன் மீது 
வாக்கெடுத்துப் பெரும்பான்மை கிட்டினால் , வாக்குவாதத்தை 
முடிக்கலாம் . சபாநாயகரும் தமது சொந்தப் பொறுப்பில் வாக்கு 
வாதத்தை முடிப்பதற்கு வாக்கு எடுக்கவும் செய்யலாம் . 


மாக 


இரண்டு சபைகளின் செயல்முறையில் தலைவர்கள் மிகுந்த 
அதிகாரம் பொருந்தியவர்களாய் இருக்கிறார் கள் .. டையட்டுச் 
சட்டத்தையும் , சபைகளின் விதிகளையும் பாரபட்சமில்லாமல் நிரு 
வகிப்பது அவர்களுடைய சீரிய பொறுப்பாகும் . அங்கத்தினர் 
களும் பொதுவாகத் தலைவருக்கு மரியாதை கொடுத்து , சில விஷயங் 
களில் ( உதாரணம் : கமிட்டித் தலைவர்கள் தேர்தல் ) தங்களுடைய 
உரிமைகளை உபயோகப்படுத்தாமல் சபாநாயகரின் பொறுப்பான 
முடிவுக்கு விட்டுவிடுகின்றனர் . இது தலைவர்களின் அதிகாரத்தை 
அதிகரித்திருக்கிறது . இருந்தபோதிலும் சபாநாயகர் பிரிட்டிஷ் 
மக்கள் சபைத் தலைவர் போலக் கட்சி சார்பற்றவர் அல்லர் ; 
பெரும்பான்மைக் கட்சியைச் சேர்ந்தவர் . ஆகையால் , கட்சியின் 
வற்புறுத்தலுக்குட்பட்டவரே . ஜப்பானியச் சட்டசபைகளில் சில 
வேளைகளில் அங்கத்தினர்கள் உணர்ச்சி வசப்பட்டுப் பார்லி 
மென்டைச் சண்டைமேடை யாக்கிவிடுகின்றார்கள் . 


7. தேர்தல் முறை 


ஜப்பானில் வாக்குரிமையும் தேர்தல் முறைகளும் 19 ஆம் 
நூற்றாண்டின் இறுதியில் வளர்ந்தவைகளே'. 1880 - க்குப் பிறகு 
பிரதிநிதித்துவ முறை அரசாங்கத்திற்காகக் கிளர்ச்சி செய்யக் 
கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன . ஆனால் , குழுவினர் இக் கிளர்ச் 
சிகளை அனுதாபத்துடன் கவனிக்கவில்லை . மெய்ஜி மன்னர் பட் 
டத்திற்கு வந்த பிறகு கொடுத்த பிரகடனப்படி பிரதிநிதித்துவ 
அரசாங்கம் 

மெய்ஜி 

அரசியல் அமைப்புத் திட்டத்தின் கீழ் 
அமைக்கப்பட்டது . 

இவ் வரசியலமைப்பில் 

நடத்தப்பட்ட 
முதல் தேர்தலில் வயது வந்த எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை 
அளிக்கப்படவில்லை : 15 என் ( yen ) நேர் வரி செலுத்துபவர்களே 
வாக்குரிமை ' பெற்றார்கள் . பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப் 
படவில்லை . 


பிரித்து . 


வாக்குரிமை , வயது வந்த எல்லா ஆட்வர்களுக்கும் 1925 - ல் 
இயற்றப்பட்ட சட்டத்தினால் அளிக்கப்பட்ட ச !. இந்தச் சட்டமே ' 
1945 வரை நடைமுறையில் இருந்தது . இரண்டாவது உலகப் 
போருக்குப் பிறகு , அமெரிக்கச் சைனியத் தலைவர்களின் தூண்டு 
தலின் பேரில் தேர்தல் முறைகளில் சீர்திருத்தங்கள் 

சீர்திருத்தங்கள் கொண்டு 
வரப்பட்டன . 1945 - ல் இயற்றப்பட்ட சட்டம் , பெண்களுக்கு 
ஓட்டுரிமையை அளித்தது ; வயதுத்தகுதியை 25 - லிருந்து 20 ஆகக் 
குறைத்தது . தேசத்தை 53 பெரிய தொகுதிகளாகப் 
1,50,000 மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாகப் பகிர்ந்து கொடுக்கப் 

1947 - ல் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியல் திட்டம் 
புதிதாக ஏற்படுத்தப்பட்ட வயதுவந்தவர் வாக்குரிமையை 
அரசியல் திட்டத்தின் அடிப்படைக் கொள்கையாக - இயற்றியது . 
அரசியல் திட்டத்தின் 15 ஆம் பிரிவு வயதுவந்தவர் வாக்குரி 
மையையும் , இரகசிய வாக்களிப்பு முறையையும் ஜீவாதார உரிமை 
களாக அங்கீகரித்தது . மற்றும் சில பிரிவுகளில் - இரண்டு சபை 
களுக்கும் அங்கத்தினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட 


பட்டது . 


தேர்தல் முறை 


169 


வேண்டுமென்றும் , வாக்குரிமைத் தகுதிகளில் எவ்விதப் பாரபட் 
சமும் காட்டப்படலாகாது என்றும் , கீழ்ச்சபை கலைக்கப்பட்ட 
40 நாள்களுக்குள் தேர்தல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டுமென்றும் 
குறிப்பிட்டிருக்கிறது . 


புதிய அரசியலமைப்புத் திட்டத்தின் கீழ்ப் புதிய தேர்தல் 
சட்டங்கள் வகுக்கப்பட்டன . 1947 - ல் இயற்றப்பட்ட சட்டம் 
கீழ்ச்சபைத் தொகுதிகளை 117 ஜில்லாக்களாகப் பிரித்தது . சட்டப் 
படி ஒரு வாக்காளர் தம் வாக்கை ஓர் அபேட்சகருக்கே கொடுக் 
கலாம் . 

சட்டம் , தேர்தல்களை மேற்பார்வையிட ஸ்தல ஸ்தாபனங் 
களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தலக் கமிட்டிகளையும் ஏற்படுத்தி 
யது . இதற்கு முன் ஸ்தலஸ்தாபன அதிகாரிகளே தேர்தல்களை 
மேற்பார்வையிட்டார்கள் . 


மேல்சபைத் தேர்தல் சட்டம் ( ஏப்ரல் 48 ) மேய்சபை அபேட் 
சகர்களுக்கு வயதுத் தகுதியை 30 ஆக நிர்ணயித்தது . ஸ்தல 
சுயாட்சிச் சட்டம் ( ஏப்ரல் 47 ) பிரிபெக்சர் கவர்னர்களுக்கு 
வயதுத் தகுதியை 30 ஆகவும் , மேயர்களுக்கு 25 ஆகவும் 
நிர்ணயித்தது . 

1947 டிசம்பரில் 

எல்லாத் தேர்தல்களையும் 
கண்காணிக்கத் தேசியத் தேர்தல் நிருவாகக் கமிஷன் ஒன்று 
ஏற்படுத்தப்பட்டது . இதற்குமுன் இந்தப் பொறுப்பு உள்நாட்டு 
மந்திரியைச் சேர்ந்ததாகும் . 1946 - ல் தேர்தல்களில் இலஞ்சத்தை 
ஒழிப்பதற்காகத் தேர்தல் பிரசாரத்தை நடத்துவதில் அரசாங்கத் 
திற்கு முக்கியப் பங்கு அளிக்கப்பட்டது . இதற்கு ஏற்படும் 
செலவுகளில் ஒரு பகுதி தேசியக் கருவூலத்தி லிருந்து கொடுக்கப் 

கட்சிகளுக்குக் கொடுக்கப்படும் நன்கொடைகளைக் 
கட்டுப்படுத்தவும் , தேர்தல் செலவுகளைக் கட்டுப்படுத்தவும் 
சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன . தேர்தல்களைப் பற்றிக் 

காண்டுவரப்பட்ட சட்டங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு 1950 - ல் 
ஒரே சட்டம் இயற்றப்பட்டது . 


பட்டது . 


தேர்தல் தொகுதிகள் : கீழ்ச்சபைத் தேர்தலுக்கு ஜப்பான் 
மூன்று விதத் தேர்தல் தொகுதிகளைப் பயன் படுத்தியிருக்கிறது .. 
முதலில் ஒற்றை உறுப்பினர் தொகுதி முறை கடைப்பிடிக்கப் 
பட்டது . 1900 - ல் நாடு பெரிய பல உறுப்பினர் தொகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டது . 1919 - ல் மீண்டும் ஒற்றை உறுப்பினர் தொகுதி 
களாகப் பிரிக்கப்பட்டது . 1925 - ல் இயற்றப்பட்ட சட்டம் , பல 
உறுப்பினர் தொகுதி முறையைக் கடைப்பிடித்தது . 1945 - ல் 
நாடு நான்கிலிருந்து 14 அங்கத்தினர்களைக் கொண்ட பெரிய 


170 


அரசியல் அமைப்புகள் 


தொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டது ; 1947 - ல் . மூன்று முதல் ஐந்து 
அங்கத்தினர் வரை அனுப்பும் 118 நடுத்தரத் தேர்தல் தொகுதி 
களாகப் பிரிக்கப்பட்டது . தொகுதி முறைகள் பற்றிக் கட்சித் 
தலைவர்களிடையே வித்தியாசங்கள் இருப்பதே இவ்வாறு 
அடிக்கடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதற்குக் காரணம் என்று 
சொல்லலாம் . 


மேல்சபைக்கு 100 அங்கத்தினர்களைத் தேர்ந்தெடுப்பதற்குத் 
தேசம் முழுதும் ஒரே தொகுதியாகக் கருதப்படுகிறது . இவ்வேற் . 
பாட்டின் நோக்கம் மேல்சபையில் தகுதியுள்ள முக்கியமான 
தலைவர்கள் இடம் பெறவேண்டு மென்பதே . மிகுதியுள்ள 150 
இடங்களுக்கு 46 பிரிபெக்சர்கள் தேர்வுத் தொகுதிகளாக இரண்டு . 
முதல் எட்டு அங்கத்தினர் வரை அனுப்புகின்றன . 


பிரிபெக்சர் சட்டசபைத் தேர்தல்களுக்கு நகரங்களும் , கவுன் 
டிகளும் தேர்தல் தொகுதிகளாய் விளங்குகின்றன . 


பல 


தேர்தல் முறை : ஒவ்வொரு கீழ்ச்சபைத் தொகுதியும் மூவர் 
முதல் ஐந்து உறுப்பினர் வரை அனுப்புகின்றன என்பதைப் 
பார்த்தோம் . மேல்சபைக் கும் , எல்லாம் உறுப்பினரை 
அனுப்பும் தொகுதிகளே . ஒரு வாக்காளருக்கு ஒரே ஒரு வாக்கே . 
உண்டு. தேர்தல் சீட்டில் ஒரே ஓர் அபேட்சகருக்கே வாக்கை . 
அளிக்க வேண்டும் . எந்த அபேட்சகர்கள் முதல் மூன்று அல்லது 
நான்கு ( தொகுதி அனுப்பும் எண்ணிக்கைக்குத் தகுந்தபடி ) 
ஸ்தானங்களைப் பெறுகிறார்களோ , அவர்கள் வெற்றி அடைகின் 
றார்கள் . முதல் இடங்களைப் பெறுவதற்கு ஓர் அபேட்சகருக்குத் 
தொகுதியில் சிறுபான்மை வாக்குகள் கிடைத்தாலே போதும் .. 
மொத்த வாக்குகளைக் காலி இடங்களின் எண்ணிக்கை கொண்டு 
வரும் ஈவில் நான்கில் ஒரு பங்கு வாக்குகள் ஓர் அபேட்சக .. 
ருக்குக் கிடைக்காவிட்டால் அவர் டிபாசிட்டை இழப்பார் . 
மேல்சபைக்குத் தேசியத் தொகுதிக்கு டிபாசிட்டு இழக்காமல் 
இருக்க எட்டில் ஒரு பங்கு வாக்குகளும் , ஸ்தலத் தொகுதிக்கு , 
ஆறில் ஒரு பங்கு வாக்குகளும் தேவை . 


வாக்காளர் பதிவு : ஜப்பானில் வாக்காளர்களாகப் பதிவு . 
செய்து கொள்வது தனி நபர்களின் பொறுப்பன்று . அரசாங்க . 
அலுவலர்களே வாக்காளர்களைப் பதிவு செய்வதில் அக்கறை கொள் 
கின்றனர் . வருஷமொரு முறை வாக்காளர் பதிவுக் கார்டுகளை 
வீடு வீடாக அனுப்பி , உத்தியோகஸ்தர்கள் விவரங்களைப் பெற்றுக் 


17 


தேர்தல் முறை 


கொண்டு 


கொள்கின்றனர் . 

இவ் விவரங்களின் உதவியைக் 
வாக்காளர் ரீஜிஸ்தர் தயார் செய்யப்படுகிறது . 


ஜப்பானில் நடக்கும் தேர்தல்களை மேற்பார்வையிடத் 
தேசியத் தேர்தல் நிருவாகக் கமிஷன் ஒன்பது அங்கத்தினர்களைக் 
கொண்டிருந்தது . இந்தக் கமிஷனின் அங்கத்தினர்கள் பிரதம 
மந்திரியாரால் டையட்டின் அங்கீகாரத்துடன் நியமிக்கப்பட் 
டார்கள் . இவர்கள் டையட்டிற்குப் பொறுப்பாளர்களாய் இருந் 
தார்கள் . 1952 - ல் தேசியத் தேர்தல் கமிஷன் கலைக்கப்பட்டு 
ஸ்தல சுயாட்சி ஏஜென்ஸி ( Local Autonomy Agency ) யிடம் 
தேர்தல்களைக் கண்காணிக்கும் பொறுப்பு விடப்பட்டது . 


8. அரசியற்கட்சிகள் 


அரசியற்கட்சிகள் ஜப்பானில் முதல் முதலாக 1880 - ல் 
தோன்ற ஆரம்பித்தன . ஆயினும் , சிறு குழுவாட்சித் தலைவர் 
களுக்கு எதிர்ப்பைத் தெரிவிப்பதே இக் கட்சிகளின் நோக்கம் .. 
தேர்தல் ஒன்றும் நடைபெறாததால் இக் கட்சிகளுக்கு நிறுவன 
அமைப்புகளோ , கட்சிக் கோட்பாடுகளோ இல்லை . அரசாங்கத் 
திற்கு விரோதமாய் இருந்ததால் , ஆளும் குழுவினர் இக்கட்சிகளை 
அடக்கி ஒடுக்கவே முயன்றனர் . மெய்ஜி அரசியலமைப்பு , பார்லி 
மென்டு முறை அரசாங்கத்தை ஏற்படுத்திய பிறகு அரசியற்கட் 
சிகள் வளர ஆரம்பித்தன . ஆயினும் , குழுவினரும் கட்சிகளின் 
வளர்ச்சியை அனுதாபத்துடன் கவனித்தனர் . அரசாங்கத்திற்கு 
டையட்டின் ஆதரவின் அவசியத்தை உணர்ந்த முதற் பிரதம 
மந்திரியார் , அரசியல் நண்பர்கள் சங்கம் ( Association of Political 
Friends seiyukai ) என்னும் 

என்னும் கட்சியைத் தொடங்கி வைத்து 
அதற்குத் தலைமை தாங்கினார் . மக்கள் அரசியற் கட்சி ( People's 
Political Party ) மின் சீட்டோ என்னும் மற்றொரு கட்சி 1913 - ல் 
அமைக்கப்பட்டது . இரண்டு கட்சிகளுக்கும் அடிப்படையான 
கொள்கை வித்தியாசம் ஒன்றுமில்லை . இரண்டு கட்சிகளும் 
தங்களை ' லிபரல் கட்சிகள் ' என்று வழங்கிக்கொண்டன . இரண்டு 
கட்சிகளும் நிதி உதவிக்குப் பணக்குழுக்களை எதிர்ப்பார்த்துக் 
கொண்டிருந்தன . இரண்டு கட்சிகளுக்கும் உள்ள ஒரு வித்தி 
யாசம் யாதெனில் , ஒன்று அதாவது செய்யூக்காய் , நிலச்சுவான் 
களின் 

அதிகமாகப் பெற்றிருந்தது . மின்சீட்டோ , 
தொழிலதிபர்களின் ஆதரவைப் பெற்றிருந்தது . இரண்டு கட்சிக 
ளுக்கும் மக்களின் ஆதரவு மிகக் குறைவு . மக்கள் ஆதரவு 
அளிக்கக் கூடிய ஒரு கட்சிக்குத் தேவை இருந்தது . 


ஆதரவை 


1920 முதல் 1930 வரை கட்சித் தலைவர்கள் அரசியலில் 
முன்னணியில் இருந்தார்கள் . 

. கீழ்ச்சபைக்கு அதிகாரமில்லா 
திருந்த போதிலும் கட்சித் தலைவர்களுக்குக் கேள்விகள் கேட்டு 


173 


அரசியறிகட்சிகள் 


அரசாங்கத்திற்குத் தொந்தரவு கொடுப்பதற்கு அரசியல் திட்டம் 
சந்தர்ப்பம் 

அளித்தது . பெரும்பான்மையிலுள்ள கட்சியின் 
தலைவர் பிரதம மந்திரியாராய் நியமிக்கப்பட்டு , மந்திரி சபையை 
அமைத்தனர் . 1925 ஆம் வருஷத்தில் வயது வந்த ஆடவர் 
களுக்கு வாக்குரிமை அளித்த சட்டம் மக்கள் கட்சி வளருவதற்கு 
உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியது . ஆனால் , தொழிற்சங்கங் 
களின் பலவீனமும் , அரசாங்கத்தின் எதிர்ப்பும் , தலைவர்களிடையே 
இருந்த கொள்கை வித்தியாசங்களும் , நிதி இன்மையும் இடசாரிக் 
கட்சிகளைப் பெரிதும் முன்னேற விடவில்லை . 1937 - ல் நடந்த 
தேர்தலில் சமுதாய மக்கள் கட்சி ( Social Masses Party ) -37 
பார்லிமென்ட் ஸ்தானங்களைக் கைப்பற்றியதே பெரிய சாதனை 
யாய் இருந்தது . 


ஜப்பானியப் பார்லிமென்டரி அமைப்பு டையட்டிற்குப் போதிய 
அதிகாரம் கொடாதது கட்சித் தலைவர்களிடம் ஒரு பொறுப்பின் 
மையை உண்டு பண்ணியது . 

மக்களுக்கும் கட்சித் தலைவர் 
களிடம் மதிப்பில்லை . அமைச்சரவையில் இராணுவத் தலைவர்கள் 
முக்கிய இடம் பெற்றிருந்ததால் , இராணுவ ஆட்சியை ஏற்படுத் 
துவது எளிதாய் இருந்தது . ஜப்பானிய இராணுவத் தலைவர்கள் 
தெற்கு மஞ்சூரியாவை ஆக்கிரமித்தது , பதவியி 

லிருந்த 
மின் சீட்டோ மந்திரிசபைக்குச் சம்பவம் நடந்த பிறகே தெரிந்தது . 
இராணுவத்தினர் முயற்சியால் மின்சீட்டோ மந்திரி சபை நீக்கப் 
பட்டுத் தங்களின் இஷ்டப்படி நடக்கக்கூடிய செய்யூக்காய் 
மந்திரி சபையைப் பதவியில் வைத்தனர் . உண்மையில் இராணுவத் 
தினரே அரசாங்கத்தை நடத்த ஆரம்பித்து விட்டனர் . 


இராணுவத்தினர் பார்லிமென்டரி ஸ்தாபனங்களைத் தமது 
போக்கிற்கு ஓர் இடையூறாகக் கருதினர் ; அரசாங்க அமைப்பை 
பாசிஸ்டு வழிகளில் மாற்றி அமைக்க முடிவு செய்தனர் . 
பிரதான அரசியற்கட்சிகளின் தலைவர்களும் இராணுவத்தினர் 
போக்கைப் புரிந்து கொண்டு கட்சிகளைத் தாமாகவே கலைத்துக் 
கொண்டனர் . இராணுவ அரசாங்கம் மற்றக் கட்சிகளுக்கும் .. 
செல்வாக்குக் குழுக்களுக்கும் தடை விதித்தது . கட்சிமுறை அர 
சாங்கத்திற்கு இவ்வாறு சாவுமணி அடிக்கப்பட்டது . இராணுவ 
அரசாங்கத்திற்கு மக்களுடைய ஆதரவைப் பெறுவதற்குச் சாம் 
ராஜ்ய ஆட்சி உதவிச் ' சங்கம் ( Imperial Rule Assistance 
Association ) என்று வழங்கப்பட்ட ஒரு பிரசார நிறுவனம் ஏற் 
படுத்தப்பட்டது . இராணுவத் தலைவர்களுடன் மற்றக் கட்சித் 
தலைவர்களும் இதில் பங்கெடுத்துக்கொண்டார்கள் . அரசாங்கத் . 


174 


அரசியல் அமைப்புகள் 


தலைவர்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கொண்டபோதிலும் 
மக்கள் இம் முயற்சிகளினால் உற்சாகப்பட வில்லை . போர்க் 
காலத்தில் சாம்ராஜ்ய ஆட்சி உதவிச் சங்கத்தைப் பலப்படுத்த 
எடுத்துக் கொள்ளப்பட்ட முயற்சிகளுள் ஒன்றும் பலனளிக்கவில்லை . 


1945 - ல் சாம்ராஜ்யக் கட்சி உதவிச் சங்கம் கலைக்கப்பட்டது . 
பழைய அரசியற்கட்சிகள் மீண்டும் அமைக்கப்பட்டன . லிபரல் 
கட்சி , புரொக்ரெசிவ் கட்சி என்னும் இரு வலசாரிக் கட்சிகளும் , 
கம்யூனிஸ்டு அல்லாத இடசாரிக் கட்சிகளை இணைத்துச் சமூக 
ஜனநாயகக் கட்சி என்ற பெயருடன் ஓர் இடசாரிக் கட்சியும் , 
கம்யூனிஸ்டு கட்சியும் இயங்க ஆரம்பித்தன . கம்யூனிஸ்டு 
கட்சி மீதிருந்த தடை நீக்கப்பட்டது . கூட்டுறவு இயக்கத்தில் 
நம்பிக்கை கொண்ட கிராமப்பார்லிமென்டு அங்கத்தினர்களைக் 
கொண்ட ஒரு கூட்டுறவுக் கட்சியும் நிறுவப்பட்டது . அமெரிக்க 
இராணுவத் தலைவர்களின் தூண்டுதலின் பேரில் ஜப்பானிய 
ராணுவ ஆட்சிக்கு ஊக்கமளித்த குற்றத்திற்காகக் கட்சித் 
தலைவர் சிலர் உட்பட ஆயிரக்கணக்கான நபர்கள் பொதுக் 
காரியங்களிலிருந்து விலக்கப்பட்டார்கள் . 


போருக்குப் பிறகு நடந்த பொதுத் தேர் தலில் இரண்டு 
வலசாரிக் கட்சிகளும் பெரும்பான்மை இடங்களைப் பெற்றன . 
சமூக ஜனநாயகக் கட்சிக்கு 93 இடங்கள் கிட்டின . அடுத்த 
தேர்தலில் ( 1947 ) சமூக ஜனநாயகக் கட்சி 143 இடங்களைப் 
பெற்று ஜனநாயகக் கட்சியுடன் கூட்டு மந்திரிசபை அமைத்தது . 
இந்த 

முதல் சோஷலிஸ்ட் கூட்டு அரசாங்கம் , தீவிரமான 
சோஷலிஸச் சீர்திருத்தம் ஒன்றும் கொண்டுவர முடியவில்லை . 
மந்திரிசபை 1943 - ல் ராஜிநாமா செய்து , லிபரல் கட்சி பதவி 
ஏற்றது . 1948 - ல் நடந்த தேர்தலில் லிபரல் கட்சி பூரணப் பெரும் 
பான்மை பெற்று , தனியே அரசாங்கம் அமைத்தது . 1949 முதல் 
1955 வரை லிபரல் கட்சி பதவியிலிருந்தது . சோஷலிஸ்டு கட்சிக் 
குள் பிளவு ஏற்பட்டு , வலசாரி இடசாரி என்னும் இரு பிரிவுகள் 
தோன்றின. லிபரல் கட்சியிலும் பிளவுகள் ஏற்பட்டு , கட்சியின் 
ஓற்றுமையைப் பாதித்தன . லிபரல் கட்சியிலிருந்து ஒரு பகுதி 
பிரிந்து , சமூக ஜனநாயகக் கட்சியுடன் சேர்ந்து கொண்டது . 
1955 - ல் நடந்த தேர்தலில் புதிய ஜனநாயகக் கட்சி மற்றக் 
கட்சிகளைவிட அதிக இடங்களைப் பெற்றது . அதற்கு 185 இடங் 
களும் , லிபரல்களுக்கு 11 இடங்களும் , இடசாரிச் சோஷலிஸ்டு 
களுக்கு 68 இடங்களும் கிடைத்தன . இரண்டு கன்சர்வேடிவ் 
கட்சிகளுக்கும் சேர்ந்து 

பெரும்பான்மை இருந்தது . 


பூரணப் 


அரசியற்கட்சிகள் 


175 


இரண்டு சோஷலிஸ்டு கட்சிகளுக்கும் மூன்றில் ஒரு பங்குக்குச் 
சிறிது அதிகமாக இடங்கள் இருந்தன . அரசியல் அமைப்புத் 
திட்டத்திற்குக் கொண்டு வரும் மாற்றங்களைத் தடுக் குமளவு பலம் 
பொருந்தியதாய் இருந்தது . 


கட்சிமுறை திறம்பட இயங்க வேண்டுமென்றால் , இரண்டு 
கன் சர்வேடிவ் கட்சிகளும் , இரண்டு சோஷலிஸ்டுக் கட்சிகளும் 
இரண்டு கட்சிகளாக ஒன்று சேரவேண்டுமென்ற அவசியத்தைக் 
கட்சித் தலைவர்கள் உணர்ந்தார்கள் . முதலில் சோஷலிஸ்டுப் 
பிரிவுகள் இரண்டும் 

1956.ல் ஒன்று சேர்ந்தன . இதைத் 
'தொடர்ந்து லிபரல் கட்சியும் ஜனநாயகக் கட்சியும் 1956 - ன் 
முடிவில் ஒன்று சேர்ந்தன . 


இவ்வாறு வலதுசாரிக் கட்சிகளுக்கும் இடதுசாரிக் கட்சி 
களுக்கும் ஏற்பட்ட ஒற்றுமை நிலையானதாக இல்லை . கட்சி 
களுக்குள்ளிருந்த பூசல்கள் நிரம்பவும் கட்சிப்பிரிவினைக்கு அடி . 
கோலியது . டிமாக்ராடிக் சோஷலிஸ்டு கட்சி , 1959- ல் சோஷ 
லிஸ்டு கட்சியிலிருந்து பிரிந்த ஒரு குழுவினரால் 1960 ஆண்டு 
சனவரி மாதத்தில் தோற்றுவிக்கப்பட்டது . கோமி கட்சி 1964 ஆம் 
ஆண்டு நவம்பர் மாதத்தில் அமைக்கப்பட்டது. முதன் முதலாக 
இக் கட்சி புத்த மதத்தின் பிரிவான நிஸிரின் என்ற ஒரு சமயக் 
குழுவின் 

குழுவின் அரசியல் பிரிவாக சோகா 
கிக்காய் ' என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டது . 1967 ஆம் ஆண்டு 
சனவரி மாதம் நடந்த பொதுத் தேர்தலில் முதல்முறை போட்டி 
யிட்டு கீழ்சபைக்குக்குரிய 25 இடங்களைக் 

கைப்பற்றியது . 
1970 - ல் நடந்த அடுத்த பொதுத் தேர்தலில் 47 இடங்களைப் 
பெற்று , தன் பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டது . 


அரசியல் 


ஆளும் கட்சியான லிபரல் டிமாக்ராடிக் கட்சியைத் தவிர 
தற்போது மூன்று பெரிய எதிர்க்கட்சிகள் உள்ளன . சுருக்கமாக 
இந் நான்கு கட்சிகளின் கொள்கைகளைப் பார்ப்போம் . 


லிபரல் டிமாக்ராடிக் கட்சி : லிபரல் டிமாக்ராடிக் கட்சி தற் 
போது ஜப்பானிலுள்ள ஒரே மிதவாதக் ( Conservative ) கட்சி 
யாகும் . அதுதான் 1955 - லிருந்து இடைவிடாது ஆளும் கட்சி 
யாக இருந்து வருகிறது . அதனுடைய கொள்கை நோக்குகள் 
பின்வருமாறு : 


1. ஜனநாயகத்தின் அடிப்படைச் கோட்பாடுகளுக்கு ஏற்ற 
தாகச் தற்போ துள்ள அமைப்புகளைச் சீர்திருத்தி அமைப்பதன் மூல 


176 


அரசியல் அமைப்புகள் 


மாக 


கூடிய 


உயர்ந்த வாழ்க்கைத்தரங்களுடன் 
அமைப்பைத் தோற்றுவித்தல் , 


ஜனநாயக 


அகில 


உலக 


2 . யாவர்க்கும் பொதுவான நீதி , சமாதானம் , சுதந்திரம் 
ஆகியவற்றின் அடிப்படையில் 

நாடுகளோடு 
கொண்ட உறவினை செம்மைப்படுத்தும் முறையில் உண்மையாக 
முயலுதல் ; தன் ஆற்றலிலேயே நிற்கக் கூடிய சுதந்திரத் தன்மை 
மிக்க ஜப்பானை உருவாக்குதல் . 


3. தனியார் முயற்சி , 

முயற்சி , குறுக்கீடற்ற தொழில் சுதந்திரம் 
ஆகியவற்கு முரண் இல்லாதபடிப் பொருந்தி வரக்கூடிய 
தன் மையை , நன்முறையில் வகுக்கப்படும் திட்டத்தை நிறை 
வேற்றுவதின் மூலம் பொருளாதாரம் சமூகம் ஆகியவற்றின் 
நிலையான தன்மைக்கு உறுதி அளித்தல் ; பொதுநலத்திற்காகப் 
பாடுபடுதல் . 


சோஷலிஸ்டு கட்சி : சோஷலிஸ்டுக் கட்சியின் முக்கியமான 
நோக்கம் சமாதானப் புரட்சியின் மூலம் சோஷலிஸ சமுதாயத்தை 
அமைப்பதே ஆகும் . இக்கட்சி ஜப்பானுக்கும் அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளுக்குமிடையேயுள்ள பரஸ்பர ஒத்துழைப்பு - பாதுகாப்பு 
ஆகியவற்றிற்கான உடன் படிக்கையை எதிர்க்கிறது . ஜப்பானி 
லிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டு இராணுவ துருப்புக்கள் திருப்பி 
அழைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது . வெளி 
விவகாரக் கொள்கையில் இக் கட்சி நடுநிலைக் கொள்கையை வற் 
புறுத்துகிறது . ஜப்பானுடைய பாதுகாப்பு , கிழக்கு ஆசியாவில் 
சமாதானம் ஆகியவை ஜப்பான் , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , 
சோவியத் யூனியன் , மக்கள் சீனக் குடியரசு ஆகிய நாடுகளுக் 
கிடையே உடன்படிக்கை மூலம் ஏற்பட வேண்டுமென்பதையும் 
இக்கட்சி தூண்டுகிறது . 


கோமி கட்சி : மனிதாபிமானம் , பொதுஉடைமை ஆகியவற்றை 
மதித்து அவற்றின் அடிப்படையில் பொதுநலம் மிக்க சமுதாய 
அமைப்பினை ஏற்படுத்துதலும் , செம்மையான பாராளுமன்றத்தை 
நிறுவுதலும் , ஜனநாயக முறையில் அரசாங்கத்தை அமைத்தலுமே 
இக் கட்சியின் கொள்கைகளாகும் . இக் கட்சி சுதந்திரமான 
வெளிநாட்டுக் கொள்கையை விரும்புகிறது . ஐக்கிய நாடுகளின் 
பாதுகாப்பிற்குரிய செயல்களை வலுப்படுத்திக்கொண்டு , அதற்கேற்ற 
வகையில் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் ஜப்பானுக்கும் இடையே 
யுள்ள பரஸ்பர பாதுகாப்பு உடன் படிக்கையை படிப்படியாக , 
தளர்த்துதலை இக் கட்சி பெரிதும் விரும்புகிறது , 


அரசியற்கட்சிகள் 


177 


டெமாக்ராடிக் சோஷலிஸ்டு கட்சி : இக் கட்சி தீவிரமான கொள் 
கைகளை எதிர்க்கிறது . ஜனநாயக வழியில் சோஷலிச சமுதா 
யத்தை உருவாக்க அது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக் 
கிறது . முழுமையான வேலை வாய்ப்புக்கள் , இணைவான சமூக 
நல அமைப்பு முறை , குறைந்த வருவாயுடைய மக்கட் பகுதி 
யினரின் வாழ்க்கைத் தரங்களை உயர்த்துதல் முதலியவை இக் 
கட்சியின் கொள்கைகளில் சிலவாகும் . வெளிவிவகரரக் கொள் 
கையில் , குறிப்பிடும்படியாக எந்த ஒரு அந்நிய நாட்டையும் சார் 
பாகக் கொள்ளாத சுதந்திரமான வெளிநாட்டுக் கொள்கையை 
இக் கட்சி ஆதரிக்கிறது . 


ஜப்பானில் கம்யூனிஸ்டுக் கட்சி 1945 - லிருந்து சட்டபூர்வமான 
கட்சியாக இருந்தபோதிலும் , அரசியல் வாழ்க்கையில் செல்வாக்கு 
உள்ள கட்சியாகத் திகழவில்லை. தேர்தல்களில் ஒழுங்காகப் 
போட்டியிடுகிறது . ஆனால் 2 - லிருந்து 5 சத வாக்குகளே இக் 
கட்சிக்குக் கிடைக்கிறது . இதுவரை கீழ்ச்சபையில் 5 இடங்களுக்கு 
மேல் இக் கட்சியால் கைப்பற்ற முடியவில்லை . பாராளுமன்றத் 
தரப்பில் அவ்வளவு முக்கியமான சக்தியாக இல்லாத போதிலும் 
சில தொழிற்சங்கங்களில் அதற்குள்ள செல்வாக்கைப் பயன்படுத்தி 
இவற்றின் மூலம் ஓரளவு பலம் பெருகிறது . 


சில 


ஜப்பானிய கட்சி முறையில் 

சிறப்பியல்புகளைக் 
காணலாம் . 

முதலாவதாக , ஒரு கட்சியையாவது உண்மையான 
மக்கள் கட்சி ( Mass Party ) என்று கருதமுடியாது . பெரும்பாலும் 
எல்லாக் கட்சிகளும் பாராளுமன்றத் தரப்பிலேதான் அக்கறை 
கொண்டுள்ளன ; தேர்தல் சமயத்தில்தான் மக்களுடைய ஆதர 
வைத் தேடுகின்றன . அரசியற்கட்சிகளிடம் மக்களுடைய ஈடுபாடு 
மிகவும் குறைவே . இதனால் கட்சிகளின் முக்கிய வேலைகள் 
தேசிய ஸ்தாபனத்தால் கவனிக்கப்படுகின்றன . ஜப்பானில் 
அரசியல் கட்சிகளின் மத்திய ஸ்தாபனமே பலம் பொருந்தியதாக 
இருக்கிறது . 


எல் 


இரண்டாவதாக , ஜப்பானில் எல்லாப் பெரிய கட்சிகளுக்குள் 
ளும் பூசல்களும் உட்சண்டைகளும் மிகவும் சர்வசாதாரணம் . 
லாக் கட்சிகளும் பல தலைவர்களைக் கொண்ட குழுக்களைக் கொண் 
டது . இதனால் கட்சிகளுக்குள் ஒற்றுமைக் குறைவும் ; அடிக்கடி 
பிளவுகளும் ஏற்படுகின்றன . ஆளும் கட்சி ( லிபரல் டிமாக்ராடிக் 
கட்சி ) சம்பந்தப்பட்ட அளவில் இப் பூசல்கள் அமைச்சரவை மாற் 
றங்களுக்கு காரணமாக இருக்கின்றன . மேலும் கட்சிகளுக்குள் 
இருக்கும் குழு முறை ( Groupism ) ஆளும் கட்சியிலும் எதிர்க் 


12 


178. 


அரரசியல் அமைப்புகள் 


கட்சிகளிலும் , கட்சிக் கொள்கைகளை வகுப்பதில் சிக்கல் விளை 
விக்கிறது . கட்சித் தலைவர்கள் நேரடியாகத் துணிவுடன் கொள் 
கைகளை உருவாக்க முடியாது . எல்லாக் கொள்கைகளும் கட்சிக் 
குழுக்களுக்குள் ஓரளவு ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் 
கொண்டு வரப்படும் ஒப்பந்தங்களே ( Compromises ) . 


மூன்றாவதாக , எதிர்க்கட்சிகள் அரசியலில் முக்கியமான பங்கு 
கொண்ட போதிலும் ஆட்சியைக் கைப்பற்றுவதற்குண்டான பலம் 
அவற்றிற்கு இல்லை . சோஷலிஸ்டுகள் பாராளுமன்றத்தில் 
தங்கள் பலத்தை 30 சதவிகிதத்திற்குமேல் கூட்ட முடியவில்லை . 
இதனால் இக் கட்சி சதா எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய நிலை 
ஏற்படுகிறது . இதனால் ஜப்பானில் இரண்டுக்கு மேற்பட்ட 
கட்சிகள் இருந்த போதிலும் உண்மையில் கட்சிமுறை ஒன்றரைக் 
கட்சி முறையாகவே ( One and a half party system ) திகழ்கிறது 
எனக் கூறப்படுகிறது . 


ஜப்பானில் கட்சி முறை ஒழுங்காக வளர்வதற்கு உண்டான 
சூழ்நிலை சமீப காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதே . 

ஆகையால் , 
சிறிது கால அனுபவத்திலிருந்து கட்சி முறை இயங்குவது பற்றி 
திடமான முடிவுக்கு வர இயலாது . 


. 


கட்சிகளின் 


ஜப்பான் டையட்டில் தற்போது அரசியல் 
நிலவரம் பின் வருமாறு : 


கட்சி 


பிரதிநிதிகள் சபை 


கவுன்சிலர்கள் சபை 


லிபரல் டிமாக்ராடிக் கட்சி 300 
சோசஷலிஸ்டுக் கட்சி 

90 
கோமி கட்சி 

47 
டெமாக்ராடிக் சோஷலிஸ்டு கட்சி 32 
கம்யூனிஸ்டு கட்சி 

14 
நி - ன் - கிளப் 
சுயேச்சை 

3 
நிரப்பப்படாத இடங்கள் 


138 
63 
24 
10 
7 
4 
1 
3 


|| 


மொத்தம் 


486 


250 


9. செல்வாக்குக் குழுக்கள் 


19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜப்பான் வேகமாகப் 
பொருளாதார 

முன்னேற்றமடைந்தபொழுது சிறிய தொழில் 
நிறுவனங்களெல்லாம் பெரிய தொழில் நிறுவனங்களால் எடுத்துக் 
கொள்ளப்பட்டன . இவ்வாறு வளர்ந்த பெரிய தொழில் நிறுவ 
னங்கள் செல்வாக்கு மிகுந்த பிரபுக்களின் குடும்பங்களால் நிறுவப் 
பட்டவையாகும் . இந்த இணைக்கப்பட்ட தொழிற்குழுக்கள் 
தலையிடாத தொழில்கள் இல்லை . இவை தொழில் துறையிலுள்ள 
மிகுந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டு , பணப் பலத்தினால் 
அரசியல் துறையில் செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்தன . அரசி 
யற்கட்சிகளும் நிதித் தேவைகளுக்குப் பணக்குழுக்களையே எதிர் 
பார்த்திருந்தன . இவ்வாறு ஜப்பானின் நவீன அரசியல் வாழ்க் 
கையின் ஆரம்பத்திலேயே செல்வாக்குக் குழு விசேஷமானதொரு 
பங்கு எடுத்துக்கொண்டது . 


இரண்டாவது உலகப்போருக்கு முன் தொழிற்குழுக்களே 
அரசியலில் செல்வாக்குச் செலுத்த முற்பட்டன . இந்நூற்றாண்டின் 
ஆரம்பத்தில் வாக்குரிமை முதலில் வயது வந்த ஆடவர்களுக்கும் , 
போருக்குப் பிறகு வயது வந்த பெண்களுக்கும் 

பெண்களுக்கும் அளிக்கப் 
பட்டவுடன் ஜப்பானிய ஜனநாயகத்திற்கு அகன்ற ஓர் ஆதாரம் 
அளிக்கப்பட்டது . இதுகாரணமாக அரசியற்கட்சிகளும் ,, செல் 
வாக்குக் குழுக்களும் பரந்த அடிப்படையில் செயற்பட ஆரம் 
பித்தன . ஜப்பானில் இப்போது செல்வாக்குக் குழுக்கள் , அரசாங் 
கத்திடம் பலவகைப்பட்ட நிறுவனங்கள் 

மூலம் செல்வாக்குச் 
செலுத்த முற்படுகின் றன . 


மற்றத் தேசங்களைப்போல ஜப்பானிலும் தொழிலதிபர் சங்கங் 
களும் , தொழிலாளர் சங்கங்களும் , விவசாயிகள் 

சங்கங்களும் 
முக்கியமான செல்வாக்குக் குழுக்களாகும் . தொழிலதிபர் சங்கங் 
களில் மிக முக்கியமானவை பின் வருவன ; பொருளாதார 

நிறு 


180 


அரசியல் அமைப்புகள் 


வனங்களின் கூட்டுச் சங்கம் ( Federation of Economic Organisa 
tion ) . தொழில் முதலாளிகளின் கூட்டுச் சங்கம் ( Japan Federation 
of Employers ' Association ) . வியாபாரத் தொழில் மன்றம் 
Chamber of Commerce and Industry ). இவற்றில் பொருளாதார 
நிறுவனங்களின் கூட்டுச் சங்கமே பேராற்றல் பொருந்திய 
நிறுவனம் . இதில் வியாபார வாணிகக் கூட்டுச் சங்கங்களும் , 
வாணியச் சங்கங்களும் , தனிப்பட்ட வியாபார ஸ்தலங்களும் 
இணைக்கப்பட்டுள்ளன . நாட்டின் பொருளாதாரப் பிரச்சினைகளை 
ஆராய்வதும் , நாட்டின் பொருளதார வளர்ச்சிக்குத் திட்டங்கள் 
வகுப்பதும் இதன் முக்கிய அலுவல்களாகும் , 


தொழில் முதலாளிகள் கூட்டுச்சங்கம் , முதலாளிகள் தொழி 
லாளிகள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனது முழு அக் 
கறையைச் செலுத்துகிறது . வாணிப , வியாபார மன்றங்கள் தனிப் 
பட்ட தொழில்களின் வளர்ச்சிக்காகப் பாடுபடுகின்றன ; வாணிய 
ஸ்தாபனங்களைக் கண்காணிக்கின்றன : விற்பனை ஆராய்ச்சியில் 
ஈடுபடுகின் றன ; அரசாங்கத்திற்கும் தொழில் துறைக்கும் 
தொடர்பு ஏற்படுத்தும் சாதனமாய் விளங்குகின்றன . 


மேற்கூறிய எல்லா நிறுவனங்களும் பொருளாதார ஆராய்ச்சி 
யில் ஈடுபட்டுக்கொண்டு , ஆராய்ச்சியின் முடிவுகளைப் பத்திரிகை 
களில் பிரசுரிக்கின்றன . இவ்வாறு பொதுமக்கள் கருத்துக்களை 
உருவாக்கக் முயல்கின்றன ; அரசியற்கட்சிகளிடம் தங்கள் 
கொள்கைகளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றன . அரசாங்க 
அதிகாரிகளை நேரில் சந்தித்து , சங்கங்களின் உத்தியோகஸ்தர்கள் 
தங்கள் சங்கங்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்யவும் ஏற்பாடு 
செய்யலாம் . 


ஜப்பானில் தொழிலாளர் இயக்கம் இந்த நூற்றாண்டின் ஆரம் 
பத்தில் வளர ஆரம்பித்தது . அரசாங்கம் விதித்த தடைகளினால் 
தொழிற்சங்க இயக்கம் பலத்துடன் வளர வாய்ப்பில்லை . 

இரண் 
டாவது 

உலகப் போருக்குப் பிறகு மாறுபட்ட சூழ்நிலைகளி 
னாலும் அமெரிக்க இராணுவத் தலைவர்கள் காட்டிய ஊக்கத்தி 
னாலும் தொழிற்சங்க இயக்கம் புத்துயிர் பெற்று வளர ஆரம் 
பித்தது . இப்போது 60 இலட்சம் அங்கத்தினர்களைக் கொண்ட 
30,000 தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன , 


ஜப்பானில் பெரும்பான்மையான சங்கங்கள் , ஒரு வியாபார 
ஸ்தலத்திற்கு ஒரு 

சங்கமாக அமைக்கப்பட்டுள்ளன , ஒரு 
வியாபார ஸ்தலத்திலுள்ள எல்லாத் தொழிலாளர்களும் , ( வெள்ளைக் 


'செல்வாக்குக் குழுக்கள் 


181 


காலர் தொழிலாளிகள் உட்பட ) ஒரு சங்கத்தின் அங்கத்தினர் 
களாகி , அச் சங்கத்தின் தலைமையைக் கற்றறிந்த மேற்பதவிகளி 
லிருக்கும் உத்தியோகஸ்தர்களிடம் விட்டுவிடுகின்றார்கள் . சங்கங் 
கள் இவ்வாறு அமைக்கப்படுவதால் தொழிற்சங்க மனப்பான் 
மையும் வகுப்பு வித்தியாச மனப்பான்மையும் வளருவதற்கு 
வாய்ப்பு இல்லை . இச் சங்கங்கள் தனியாகவும் இயங்கலாம் ; 
மற்றக் கூட்டுச் சங்கங்களிலும் சேரலாம் . ஜப்பானியத் தொழிற் 
சங்கங்களின் பொதுக் குழு ( General Council of Trade Unions 
of yapan ) 30 இலட்சம் அங்கத்தினர்களைக் கொண்டது .. து 
பலவகைப்பட்ட தொழிலாளர்களைக் கொண்ட கூட்டுச் சங்கமாய் 
விளங்குகிறது . அகில ஜப்பான் தொழிற்சங்கக் காங்கிரஸ் 
6,70,000 அங்கத்தினர்களைக் கொண்டது . மற்ற இரு சிறிய 
கூட்டுச் சங்கங்கள் 40,000 அங்கத்தினர்களையும் , 10,000 அங் 
கத்தினர்களையும் கொண்டுள்ளன . தேசியக் கூட்டுச் சங்கங்களில் 
கணக்கப்படாமலும் பல சங்கங்கள் இருக்கின்றன . 


தனித் தொழிற்சங்கங்கள் பெரும்பாலும் பொருளாதார விஷ 
பயங்களில் கவனத்தைச் செலுத்துகின்றன , கூட்டுச் சங்கங்கள் 
அரசியல் விஷயங்களில் கவனத்தைச் செலுத்துகின்றன . ஸ்தலச் 
சங்கங்களின் போக்கிற்கும் தேசியக் கூட்டுச் சங்கங்களின் போக் 
கிற்கும் உள்ள இவ் - வித்தியாசத்தினால் தொழிற்சங்கங்கள் 
அரசியலில் செலுத்தும் செல்வாக்கு அவ்வளவு 

விசேஷ 
மானதன்று . 


குடியானவரின் நலத்திற்காகப் பாடுபடக் 

குடியானவர் 
சங்கங்கள் செயலாற்றி வருகின்றன . கிராம , நகர , பிரிபெக்சர் 
களில் செயலாற்றி வரும் விவசாயச் சங்கங்களின் கூட்டுச் சங்கமாக 
சாம்ராஜ்ய விவசாயச் சங்கம் ( Imperial Agrieultural Association ) 
1910 - ல் ஏற்படுத்தப்பட்டது . விவசாய உற்பத்தியைப் பெருக்கு 
வதற்கு உண்டான வழிகளை வகுப்பதும் , விவசாய விலைகளைக் 
காப்பதும் , நிலச்சுவான்களுக்கும் குடியானவருக்கும் உள்ள 
தகராறுகளைத் தீர்ப்பதும் , இதன் முக்கிய அலுவல்களாகும் . கீழ்த் 
தரப்புகளிலே இக் காரியங்களைச் சங்கம் கவனித்து வந்தது . 
மத்திய ஸ்தாபனம் அரசியல் விஷயங்களிலே அக்கறை காட்டியது . 
மேலும் , இச்சங்கம் நிலச்சுவான்களின் நலனையே அடிப்படைக் 
குறிக்கோளாகக் கருதியது என்றும் சொல்லப்படுகிறது . 


1 


நிலச்சுவான்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகச் சோஷலிஸ்டு 
குடியானவர் சங்கங்கள் 1922 - ல் அமைக்கப்பட்டன . நில 


182 


அரசியல் அமைப்புகள் 


வரியைக் குறைக்கப் பாடுபட்டனர் . ஒற்றுமைக் குறைவினால் 
அவர்களுடைய முயற்சிகள் பயன் கொடுக்கவில்லை . 1952 - ல் 
விவசாயக் கூட்டுறவு சங்கம் , 80 லட்சம் அங்கத்தினர் கொண்ட 
85.000 ஸ்தலக் கூட்டுறவு சங்கங்கள் சேர்ந்த மத்திய சங்கமாய் 
விளங்கிற்று . இச் சங்கங்கள் கூட்டுறவுப் பயிற்சித் தொழிலில் ஈடு 
படவில்லை . குடியானவனுக்கு வேண்டிய வசதிகளைக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் சௌகரியமாகவும் எளிதாகவும் கிடைக்க உதவி 
செய்தன ; குடியானவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங் 
கத்திடம் குடியானவர் களின் பிரதிநிதியாகச் செயலாற்றின . 


மற்றச் செல்வாக்குக் குழுக்கள் , மாதர் சங்கங்களும் மாஜி . 
இராணுவத்தினர் சங்கங்களுமாகும் . ( Veterans Organisations ) 
பெண்களுக்குப் புதிய அமைப்பில் வாக்குரிமை கொடுக்கப்பட்ட 
பிறகு அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்திருக் 
கின்றார்கள் . நாட்டில் பல இடங்களில் மாதர் சங்கங்கள் அமைக் 
கப்பட்டன ; குடும்பத் தலைவிகள் கூட்டுச் சங்கம் ( ( Federation of 
House Wives ) சுமார் 500 மாதர் சங்கங்களின் தேசியக் கூட்டுச் 
சங்கமா கும் . 1955 - ல் இச் சங்கம் வெற்றிகரமாகப் பிரசாரம் : 
நடத்தி , பால் பண்ணைகள் பாலின் விலையைக் குறைக்க ஏற்பாடு 
செய்தது . அவசியம் ஏற்பட்டபொழுது அரசாங்கத் தலைவர் 
களை நேரிற் சந்தித்துச் சங்கத்தின் பிரதிநிதிகள் தங்கள் குறை 
களைத் தீர்க்க ஏற்பாடு செய்யலாம் . 


ஜப்பானில் போர் வெறிக்கு 1930 - ல் உற்சாகமூட்டியதற்கு . 
ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் சங்கங்கள் ஓரளவு காரணமாய் 
இருந்தன . 

அப்பொழுது அவை முக்கியமான செல்வாக்குக் 
குழுக்களாய் இருந்தன . போருக்குப் பிறகு அச் சங்கங்கள் 
ஒழிக்கப்பட்டன . இப்பொழுது திரும்பவும் மாஜி இராணுவத்தினர் 
சங்கங்கள் , மாஜி இராணுவத்தினர் குறைகளைத் தீர்க்க ஏற்படுத் 
தப்பட்டிருக்கின்றன . பென்ஷன் களைத் திரும்பப் பெறுவதற் 
கென்று ஏற்படுத்தப்பட்ட சங்கம் , 1952 - ல் மாஜி உத்தியோகஸ் 
தர்களுக்கு உண்டான பென்ஷன்களுக்காகச் கிளர்ச்சி செய்து 
திரும்பவும் பெற்றது . 1956 - ல் மாஜி இராணுவத்தினர் சங்கம் 
ஒன்று புதியதாக அமைக்கப்பட்டது . இதில் 10 இலட்சம் அங் 
கத்தினர்கள் இருக்கிறார்கள் , 


செல்வாக்குக் குழுக்கள் தங்கள் தேவைகளைப் பூர்த்தி செய்யப் 
பல வழிகளைக் கடைப்பிடிக்கின்றன . அவர்கள் குறைகளைச் 
சட்டசபையின் கவனத்திற்குக் கொண்டு வருவதற்குப் பிரசாரக் 


183 


செல்வாக்குக் குழுக்கள் 


கூட்டங்கள் நடத்தித் தீர்மானங்கள் இயற்றி , இத் தீர்மானங் 
களுடன் பதவியிலிருப்பவர்களைச் சந்தித்துப் பேசிப் பிரச்சினை 
களுக்குத் தீர்வு காண முயலுவது 

சாதாரண வழியாகும் . 
துண்டுப் பிரசுரங்களைப் பிரசுரித்து மக்களின் அபிப்பிராயத்தை 
அவர்களுக்குச் சாதகமாக விருத்தி செய்வது மற்றொரு வழியாகும் . 
அரசாங்கத்தில் உள்ள முக்கிய 

உத்தியோகஸ்தர்களுடன் 
நெருங்கிய தொடர்புகளை வளர்த்து அவர்கள் மூலம் காரியங் 
களைச் சாதிப்பது எல்லாவற்றையும் விடப் 

எல்லாவற்றையும் விடப் பலனளிக்கக்கூடிய 
வழியாகும் . இவையெல்லாம் ஜப்பானியச் செல்வாக்குக் குழுக் 
களால் கடைப்பிடிக்கப்படுகின்றன . 


10 , நீதித்துறை 


மெய்ஜி 

அரசியலமைப்பில் நீதி பரிபாலனம் பேரரசர் 
பெயரால் நீதிமன்றங்களால் செய்யப்பட்டு வந்தது . நீதிமன்றங்கள் 
பொதுவாகச் சுயேச்சையுடன் இயங்கின . ஆனால் , ஆட்சித் 
துறைக்குக் கீழ் அமைக்கப்பட்டிருந்தன . நீதிமன்றங்கள் பற்றிய 
இறுதி அதிகாரம் நீதி மந்திரியிடமே இருந்தது . நீதி இலாக்கா 
விற்கு நீதி மன்றங்களின் தீர்ப்புகளை மாற்றுவதற்கு அதிகாரம் 
இல்லாதிருந்த போதிலும் , நீதி பரிபாலனம் சம்பந்தப்பட்ட சில 
விஷயங்களில் முக்கிய அதிகாரம் இருந்தது . முதலாவதாக 
நீதிமன்றங்களின் செயல்முறை பற்றி விதிகள் வகுக்கும் 
அதிகாரம் அதற்கு இருந்தது . இரண்டாவதாக நீதிபதிகளை நிய 
மிப்பதும் பதவியில் உயர்த்துவதும் 

அதன் பொறுப்பாய் 
இருந்தன . மூன்றாவதாகக் கிரிமினல் வழக்குத் தொடர்வது நீதி 
இலாக்காவின் பொறுப்பாய் இருந்தது . 


அவை 


நீதிமன்றங்களின் அதிகாரங்களில் குறைபாடுகள் இருந்தன , 
மெய்ஜி அரசியல் அமைப்பிப் பார்லிமென்டு இயற்றும் சட்டங்களை 
ஆராய்ந்து 

அரசியலமைப்புத் திட்டத்திற்கு முரணாய் 
இருந்தால் அவற்றைச் செல்லா தனவாக்கும் அதிகாரம் நீதி 
மன் றங்களுக்கு இல்லை . ஆட்சித் துறையால் இயற்றப்படும் அவ 
சரச் சட்டங்களை ( Ordinance ) இவ் வாறு ஆராய்வதற்கு மாத்திரம் 
அதிகாரம் இருந்தது . மேலும் , பிரஜைகளுக்கும் அரசாங்கத்திற் 
கும் ஏற்படும் தகராறுகளில் தீர்ப்புக்கூறும் அதிகாரம் இல்லை . 
ஆட்சி முறை 

வியாச்சியங்களை ( administrative litigation ) 
விசாரிக்க , ஆட்சி முறை நீதி மன்றம் ( administrative court ) 
தனியாய் இருந்தது . இம் மன்றம் அரசாங்கத்திற்கும் பிரஜை 
களுக்கும் ஏற்படும் வரித் தகராறுகள் , லைசென்ஸ் பெர்மிட்டு 
வாங்குவதில் ஏற்படும் தகராறுகள் , போலீஸ் நிருவாகத்தில் ஏற் 
படும் தகராறுகள் போன்ற ஆட்சி முறை வழக்குகளில் தீர்ப்பு 
அளித்தது . இவ் விஷயங்களில் சாதாரண நீதிமன் றங்களுக்கு 


நீதித் துறை 


185 


அப்பீல் அதிகாரமோ, தீர்ப்புகளை மாற்றும் அதிகாரமோ இல்லை . 
சாதாரணக் கோர்ட்டுக்குப் பிரஜைகளைச் சட்டமன்றத்தின் ஆக் 
கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கும் அதிகாரம் இல்லாமலிருந்த 
தோடல்லாமல் , ஆட்சி முறை அதிகாரத்தின் ஆக்கிரமிப்பிலிருந்து 
பாதுகாக்கும் அதிகாரமும் இல்லை . 


நீதிமன்றங்கள் , உச்ச உயர் நீதிமன்றம் ( Supreme Court ) ,. 
உயர் நீதிமன்றங்கள் . ஜில்லாக் கோர்ட்டுகள் . ஸ்தல ஸ்தாபன 
மன்றங்கள் , போலீஸ் மன்றங்கள் என்று வரிசைக் கிரமமாகப் 
பிரிக்கப்பட்டிருந்தன . உச்ச உயர் நீதிமன்றம் 45 நீதிபதிகளைக் 
கொண்டிருந்தது ; பிரிவுக்கு 9 நீதிபதிகளுடன் 9 பிரிவுகளாகச் 
செயலாற்றி வந்தது ; கீழ் மன்றங்களிலிருந்து வரும் அப்பில்களை 
விசாரணை செய்தது . ராஜத் துரோகம் , மற்றும் பேரரசர் குடும் 
பத்திற்கு விரோதமாகச் செய்யப்படும் குற்றங்களை 

குற்றங்களை விசாரணை 
செய்வதற்குப் பிரத்தியேக அதிகாரம் உச்ச உயர் நீதிமன்றத் 
திற்கு இருந்தது . உச்ச நீதிமன்றத்திற்குக் கீழ் பிராந்தியத்திற்கு 
ஒரு மன்றமாக 7 அப்பீல் மன்றங்கள் இருந்தன . இவை ஜில்லா 
மன்றங்களிலிருந்து வரும் அப்பில்களை விசாரித்தன . ஒவ்வொரு 
பிரிபெக்சருக்கு ( Prefecture ) ஒன்றாகச் சுமார் 50 ஜில்லா நீதி 
மன் றங்களிருந்தன , இவை முக்கியமான 

சிவில் , 

கிரிமினல் 
வழக்குகளை விசாரித்தன . இவற்றிற்குக்கிழ் இருந்த 300 ஸ்தல 
ஸ்தாபன நீதிமன்றங்கள் மிகச் சிறிய வழக்குகளை விசாரத்தன . 


புதிய அரசியலமைப்புத் திட்டம் நீதித் துறையில் தீவிரமான 
மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கிறது . புதிய திட்டத்தின் 75 ஆம் 
பிரிவின்படி நீதி அதிகாரம் உச்ச உயர் நீதிமன்றத்திற்கும் மற்றக் 
கீழ்நீதிமன்றங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது . அப் பிரிவு 
குறிப்பிட்ட விஷயங்களைப்பற்றி விசாரணை நடத்த விசேஷ நியாய 
ஸ்தலங்கள் ஏற்படுத்தப்படக்கூடாதென்றும் , ஆட்சித்துறையின் 
உறுப்பு எதற்கும் இறுதி நீதி அதிகாரம் கொடுக்கப்படக்கூடாது 
என்றும் தெளிவாகக் கூறுகிறது . 81 ஆம் பிரிவு சட்டங்கள் , 
விதிகள் , நிர்வாகத்துறையின் செயல்கள் அரசியல் திட்டத்திற்கு 
உட்பட்டனவா என்பதை திர்ணயிக்க உச்ச உயர் நீதிமன்றத் 
திற்கு இறுதி அதிகாரம் கொடுத்திருக்கிறது . மேலும் , மற்றொரு 
பிரிவு , நீதிமன்றங்களின் செயல்முறை விதிகளை வகுத்துக்கொள் 
வதற்கு முழு அதிகாரத்தையும் உயர் நீதிமன்றத்திற்குக் கொடுத் 
திருக்கிறது . இம் மூன்று பிரிவுகளும் உச்ச உயர் நீதிமன்றத்திற்கு 
ஈடற்ற அதிகாரத்தைக் கொடுத்து , அதை அரசியலமைப்பின் 
காப்புக் கருவி ஆக்கியிருக்கின்றன . 


186 


அரசியல் அமைப்புகள் 


நீதிமன்றங்களின் சுயேச்சையைக் காப்பதற்கு அரசியல் 
திட்டம் சில வழிகளை வகுத்திருக்கிறது . நீதிபதிகள் மீது ஆட்சித் 
துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கமுடியாது . பிரத்தியேகமாக 
ஏற்படுத்தப்பட்ட பொதுக் குற்ற விசாரணை மன்றத்தின் முன் 
குற்றஞ் சாட்டப்பட்டு விசாரணைக்குப் பிறகே பதவியினின்று நீதி 
பதிகள் நீக்கப்படலாம் . நீதிபதிகளின் ஊதியத்தைப் பதவிக்காலத் 
தில் குறைக்க இயலாது . கீழ் மன்றங்களின் நீதிபதிகளை , உச்ச 
உயர் நீதிமன்றம் கொடுக்கும் ஜாபிதாவிலிருந்தே அமைச்சரவை 
நியமிக்கலாம் . உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் 
பொதுமக்களுக்கும் ஒரு பங்கிருக்கிறது . அவர்களை அமைச்ச 
ரவை நியமனம் செய்கிறது . புதிய நீதிபதிகள் பதவி ஏற்ற பிறகு 
நடக்கும் பொதுத் தேர்தலில் அவர்கள் நியமனம் மக்களால் 
அங்கீகரிக்கப்பட வேண்டும் . பெரும்பான்மை வாக்காளர்கள் நீதி 
பதிகளை நீக்கவேண்டுமென்று வாக்களித்தால் , நீதிபதிகள் உடனே 
நீக்கப்பட வேண்டும் . இவ்வாறு ஒருதடவை மாத்திரம் நியமனந் 
திற்கு மக்களின் ஒப்புதலைப் பெறுதல் போதாது . 10 வருடங் 
களுக்குப் பிறகு மீண்டும் மக்கள் நீதிபதிகள்மீது தங்கள் நம்பிக்கை 
யைத் தெரிவிக்கவேண்டும் . நீதிபதிகள் மக்களுக்குப் பொறுப் 
புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் . மேலும் , அரசியல் 
திட்டம் , நீதிமன் றங்களின் செயல்முறைபற்றிக் குறிப்பிடும்பொழுது 
மக்களுக்கு அவற்றின் பொறுப்பை நன்கு உணர்த்துகிறது . நீதி 
மன்றங்கள் விசாரணைகளைப் பகிரங்கமாக நடத்தித் தீர்ப்புகளை 
வெளிப்படையாகத் தெரிவிக்க வேண்டும் . நீதிமன்றம் விசாரணை 
யைப் பகிரங்கமாக நடத்துவது பொதுஜன ஒழுங்கிற்கோ 
நீதிக்கோ தீங்கிழைக்கும் என்று ஏகமனமாக எண்ணினால் . இரக 
சியமாக நடத்த லாம் . ஆனால் , அரசியல் 

குற்றங்களையோ 
அல்லது மக்களின் ஜீவாதார உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்கு 
களைப் பற்றிய விசாரணைகளை யோ எப்பொழுதும் நீதிமன்றங்கள் 
பகிரங்கமாகவே நடத்த வேண்டும் : 


நீதிமன்றங்களின் அமைப்பிலும் சில மாறுதல்கள் காணப் 
படுகின்றன . 

உச்ச 

உயர் நீதி மன்றத்திற்குப் பிரத்தியேகமாக 
மேல்விசாரணை செய்யும் அதிகாரந் தானிருக்கிறது . உச்ச உயர் 
நீதிமன்றத்திற்குக் கீழ் நான்கு வகை நீதிமன்றங்கள் இருக் 
கின்றன . எட்டு உயர் நீதிமன்றங்கள் , கீழ் மன்றங்களிலிருந்து ! 
வரும் அப்பீல்களை விசாரணை செய்கின்றன . இவற்றிற்குக் கீழ் 
முக்கியமான கிரிமினல் , சிவில் வழக்குகளை விசாரிக்க மூல அதி 
காரம் பெற்ற 49 ஜில்லாக் கோர்ட்டுகள் இருக்கின்றன . இவற் 
றிற்குக் கீழ் உள்ள சுருக்க விசாரணை ( Summary Courts ) 


நீதித் துறை 


187 


மன்றங்களி லிருந்து வரும் அப்பில்களையும் 

விசாரிக்கின்றன .. 
சுருக்க விசாரணை மன்றங்கள் ( சுமார் 570 ) சிறிய கிரிமினல் . சிவில் 
குற்றங்களை விசாரிக்கின்றன . குடும்ப நீதிமன்றங்கள் ( சுமார் 49 ) 
குடும்பத் தகராறுகள் பற்றியும் , வழிதவறிய இளைஞர்களின் குற் 
றங்களையும் விசாரிக்கின்றன . இந்தக் கோர்ட்டுகள் குடும்பத் 
தகராறுகளைச் சமரசம் செய்யவும் , இளைஞர்களைச் சீர்திருத்தம் 
செய்யவும் முயல்கின்றன . 


உச்ச நீதிமன்றம் 15 நீதிபதிகளைக்கொண்டது . பிரதம நீதிபதி 
அமைச்சரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டுப் பேரரசரால் நியமிக் 
கப்படுகிறார் . மற்ற நீதிபதிகள் அமைச்சரவையால் நியமிக்கப்படு 
கின்றனர் . நீதிமன்ற 

நீதிமன்ற அமைப்புச் சட்டம் ( Court Organisation 
Law 1947 ) நீதிபதிகள் குறைந்த பட்சம் 40 வயது உள்ளவர் 
களாய் இருக்க வேண்டும் என்றும் , 10 நீதிபதிகளாவது சட்டத் 
துறையில் 10 வருஷ அனுபவமுடையவர்களாய் இருக்க வேண்டு 
மென்றும் குறிப்பிடுகிறது . உச்ச உயர் நீதிமன்ற , 

சுருக்க 
விசாரணை மன்ற நீதிபதிகளின் பதவி ஒய்வுக்காலம் 70 வய 
தென்றும் , உயர் நீதிமன்ற , ஜில்லா நீதிமன்ற நீதிபதிகளின் 
ஓய்வுக்காலம் 65 வயதென்றும் மேற்கூறிய சட்டம் குறிப்பிடுகிறது 
நீதிபதிகளைக் குற்றஞ்சாட்டிப் பதவியிலிருந்து நீக்கும் முறையை 
யும் அச்சட்டம் குறிப்பிடுகிறது . பிரதிநிதிகள் சபை அங்கத் 
தினர்களால் குற்றஞ்சாட்டப்பட்டுச் சபைக்கு 7 அங்கத்தினர்க 
ளாக 14 அங்கத்தினர்கள் கொண்ட குற்ற விசாரணை மன்றத் 
தினால் முடிவு செய்யப்படுகிறது . எந்தக் காரணங்களுக்காகக் 
குற்றஞ்சாட்டப்படலாம் என்பதை அச்சட்டம் குறிப்பிடுகிறது . 


உச்சநீதிமன்றம் தன் அதிகாரங்களை மிகவும் ஜாக்கிரதை 
யாகவே செலுத்தி வருகின்றது .. 

துவரை நீதிப் புனராய்வு 
அதிகாரத்தைப் பயன்படுத்தி இரண்டு மூன்று தடவைகளே சட் 
டத்தை அரசியல் திட்ட வரம்புக்கு மீறியிருக்கிறது என்று தீர்ப 
பளித்திருக்கிறது . ஜப்பானில் ஜனநாயகம் வெளிநாட்டவர்களால் 
ஸ்தாபிக்கப்பட்ட அரசாங்க முறையாகும் . இன்னும் இம்முறை 
வேரூன்றித் தழைக்கவில்லை . ஆதலால , ஜப்பானியத் த 

லைமை 
நீதிமன்றம் அரசாங்கம் இயற்றும் சட்டங்களைச் சீர்தூக்கிப் 
பார்த்து , தவிர்க்க முடியாத சமயங்களிலேயே தனது நீதிப்புன 
ராய்வு அதிகார அடிப்படையில் செல்லத்தக்கவையல்ல என்று 
அறிவிக்கிறது . இது ஜனநாயகம் 

மேன்மேலும் வளர 
துணையாயிருக்கிறது எனலாம் . 


11. நிருவாகத்துறை 


நியமிக்கப்படும் உத்தியோகஸ்தர்களால் அரசாங்கத்தின் நிரு 
வாகம் நடத்தப்படுவது என்பது ஜப்பானில் தொன்றுதொட்டு 
கடைப்பிடிக்கப்பட்டு வரும் வழக்கம் என்று சொல்லலாம் . அதி 
கார வர்க்கத்தினரின் செல்வாக்கு அரசியற் கட்சிகளுடைய 
அல்லது சட்டசபைகளின் தலையீடில்லாமல் வளர்ந்தது . மெய்ஜி 
மீட்சிக்குக் காரணமாய் இருந்த சமுராய் என்று வழங்கப்பட்ட 
போர் வீரர் வகுப்பே மீட்சிக்குப் பிறகு தேசத்தின் நிருவாகத்திலும் 
முக்கியப் பங்கெடுத்துக் கொண்டது . சாமுராய் வகுப்பிலும் குறிப் 
பிட்ட சில பகுதிகளைச் ( முக்கியமாக மேற்கு ஜப்பான் ) சேர்ந்த 
வர்களுக்கே அரசாங்க உத்தியோகங்கள் கிடைத்தன . அரசாங் 
கப் பதவிகளி லிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் கிளர்ச்சி 
செய்ய ஆரம்பித்தார்கள் . 


இந்தக் கிளர்ச்சியைச் சமாளிக்கவே முதலில் ஜப்பானியச் 
சிவில் பணிக்குத் தேர்ந்தெடுக்கும் முறையை மாற்றி அமைக்கச் 
சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. 1885 - ல் 

அரசாங்கப் 
பதவிகளுக்கு நியமனம் செய்யப் பரீட்சைகள் வைத்துத் திறனை 
மிக்கவர்களைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் என்ற கொள்கை ஒப்புக் 
கொள்ளப்பட்டு , 1885 - ல் இரண்டாம் மூன்றாந்தர உத்தியோகஸ் 
தர்களுக்குப் பரீட்சைகள் வைக்கப்பட்டு நியமனம் செய்யப் 


மை 


பட்டது . 


மெய்ஜி அரசியலமைப்பில் நிருவாகத் துறை , உயர்தர உத்தி 
யோகஸ்தர்கள் சாதாரண உத்தியோகஸ்தர்கள் என்று இரண்டு 
முக்கிய வகுப்பாகப் பிரிக்கப்பட்டிருந்தது . உயர் தர உத்தியோ 
கஸ்தர்கள் மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டார்கள் . காபினட்டு 
மந்திரிகள் , 

தூதர்கள் , உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முதல்தர 
உத்தியோகஸ்தர்கள் ஆவார்கள் . 

வார்கள் . உப மந்திரிகள் , லாக்காத் 
தலைமை உத்தியோகஸ்தர்கள் , கீழ்மன்ற நீதிபதிகள் இரண்டாந் 


. 


நிருவாகத்துறை 


189 


தர உத்தியோகஸ்தர்கள் ஆவார்கள் . மற்றக் கீழ்ப் பதவிகளை 
வகித்தவர்கள் மூன்றாந்தர உத்தியோகஸ்தர்கள் . அரசாங்க . 
உத்தியோகஸ்தர்களில் 5 சத விகிதமே உயர் தரச் சிவில் 
பணியைச் சேர்ந்தவர்கள் . சாதாரணச் சிவில் பணி நான் 
காந்தர உத்தியோகஸ்தர்களையும் பாகுபாடு செய்யப்படாத 
( unclassified ) உத்தியோகஸ்தர்களையும் கொண்டது . உத்தியோ 
கஸ்தர்களில் சுமார் நான்கில் மூன்று பங்கினர் பாகுபாடு செய்யப் 
படாத பகுதியைச் சேர்ந்தவராவர் . 


முதல் தர உத்தியோகஸ்தர்கள் தவிர , மற்ற உயர்தரப் பதவி 
களுக்குப் போட்டிப் பரீட்சைகள் மூலம் நியமனம் செய்யப்பட்டது . 
இப் போட்டிப் பரீட்சை பெரும்பாலும் டோக்கியோ சாம்ராஜ்யப் 
பல்கலைக் கழக ( Tokyo Imperial University ) சட்டத்துறை அங் 
கத்தினர்களைக் கொண்ட கமிட்டியால் வருஷாவருஷம் டோக்கி 
யோவில் நடத்தப்பட்டது . இந்தப் பல்கலைக் கழகந்தான் முதலில் 
அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்குப் பயிற்சி அளித்தது . பெரும் 
பாலும் சட்டப் பாடங்களில் பரீட்சைகள் வைக்கப்பட்டதால் 
சாம்ராஜ்யப் பல்கலைக் கழகப் பட்டதாரிகள் தேறுவதற்கு நல்ல 
வாய்ப்புக் கொடுத்தது . உயர்ந்த பதவிகளில் பெருவாரியாக 
அவர்களே இடம் பெற்றார்கள் . 


சாதாரணச் சிவில் பணிப் பரீட்சைகளுக்கு உயர்தரப் பள்ளிப் 
பட்டாதாரிகளே போட்டியிட்டார்கள் . இவர்களே நிருவாகத் 
துறையின் அன்றாட 

அலுவல்களைக் கவனித்து வந்தார்கள் . 
ஆனால் , இவர்களுக்கு உயர்ந்த பதவிகளில் உள்ள உத்தியோகஸ் 
தர்களுக்கு இருந்த மரியாதையோ அந்தஸ்தோ இல்லை . இவர் 
களுக்கு உயர்ந்த உத்தியோகங்களுக்கு உத்தியோக உயர்வு பெறு 
வதற்கும் வாய்ப்பில்லை . இதனால் , ஜப்பானியச் சிவில் பணியில் 
உயர்வு தாழ்வு மனப்பான்மை அதிகமாய் இருந்தது . உயர்ந்த 
உத்தியோகஸ்தர்கள் தங்களை ஒரு தனி வகுப்பாகக் கருதினார்கள் . 
உத்தியோகஸ்தர்களுக்குள் பொறுமை உணர்ச்சி இருந்ததோடல் 
லாமல் இலாக்காக்களுக்குள் பொறுப்புணர்ச்சியும் போட்டி 
உணர்ச்சியும் மிகுந்திருந்தன. இலாக்காக்களுக்குள் ஒத்துழைப்பு 
என்பதே இல்லை . 


ஜப்பானிய மக்களுடன் அதிகார வர்க்கத்தின் உறவுகள் சுமுக 
மாக இல்லை . மெய்ஜி அமைப்பில் அதிகாரிகள் பேரரசருக்குப் 
பொறுப்புள்ளவர்களாய் இருக்கவேண்டுமே யல்லாது , மக்களுக்குப் 
பொறுப்புள்ளவர்களாய் இருக்கவேண்டுவ தில்லை . இது அவர் 
களுக்கு ஒரு முக்கியத்துவத்தைக் கொடுத்ததோடல்லாமல் அவர் 


* 


190 


அரசியல் அமைப்புகள் 


களை 

யாருக்கும் பொறுப்பற்றவர்களாக்கிவிட்டது . ஜப்பானில் 
: உத்தியோகஸ்தர்கள் , கர்வம் படைத்தவர்கள் , மக்களைத் துச்சமாக 
எண்ணுகிறவர்கள் ' என்ற பெயர் வாங்கிவிட்டார்கள் . அதிகார 
வர்க்கத்தினர் பொதுஜன உறவுகளிற் கவனம் செலுத்தாததே 
இந்த மனப்பான்மைக்குக் காரணம் , 


அரசியல் 


புதிய அரசியல் திட்டத்தில் நிருவாகத் துறைப்பற்றி ஒன்றும் 
விசேஷமாகக் குறிப்பிடப்படாத போதிலும் நிருவாகத் துறைக்குச் 
சில சீரிய குறிக்கோள்களை 

திட்டம் அளிக்கிறது . 
அரசியல் திட்டம் , ஜீவாதார உரிமைகள் அத்தியாயத்தில் எல்லா 
அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் சமுதாயத்தின் ஊழியர்கள் 
என்றும் , மக்களுக்கு உத்தியோகஸ்தர்களின் மீது ஏதாவது குறை 
இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்திடம் விண்ணப் 
பித்துக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடுகிறது . நிருவாகத் துறை 
யும் மற்றத் துறைகளைப்போல அரசியலமைப்புத் திட்டத்திற்கு 
உட்பட்டு இயங்கவேண்டும் என்பதை அரசியல் திட்டம் பல 
இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறது . நிருவாகத் துறை அரசியல் 
திட்டத்திற்கு உட்பட்டு இயங்குகிறதா என்பதைக் கவனிக்கவும் , 
இயலாவிட்டால் கட்டுப்படுத்துவதற்கும் நீதிமன்றங்களுக்கு அதி 
காரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


அரசியல் திட்டம் நிருவாகத் துறையின் மனப்பான்மையை 
மாற்றுவதற்கு முயன்றபோதிலும் , அவ்வாறு மாற்றுவது எளிதான 
காரியமன்று . அதிகார வர்க்கத்தின் ஆதிபத்தியம் அதிகரித்துக் 
கொண்டே செல்கிறது . உலக யுத்தத்திற்குப் பிறகு இராணுவத் 
தலைவர்களும் கட்சித்தலைவர்களும் தலைமைப் பதவிகளினின்று 
நீக்கப்பட்டதால் , தங்கள் அனுபவம் காரணமாகத் தேசத்திற்குத் 
தலைமை தாங்குவதற்கு அதிகார வர்க்கத்தினரே தகுதி உள்ள 
வராய் இருந்தனர் . ஓய்வுபெற்ற உத்தியோகஸ்தர்கள் அரசியற் 
கட்சிகளின் தலைமைப் பதவிகளைக் கைப்பற்ற ஆரம்பித்தார்கள் . 
அரசியற்கட்சிகளும் அவர்களை எதிர் கொண்டு அழைத்தன . 
மேலும் , அமெரிக்க இராணுவத் தலைவர்களின் தூண்டுதலால் 
கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களை அமுலாக்குவற்கு நிருவாகத் 
துறையின் உதவி அவசியமாய் இருந்தது . ஆட்சி அமைப்பில் 

ஊன்றியிருந்ததால் மக்களாட்சிப் பாதையில் கொண்டு 
வரப்பட்ட சீர்திருத்தங்கள் அதிகாரவர்க்கத்தை விசேஷமாகப் 
பாதிக்கவில்லை . 


பலமாக 


இருந்தபோதிலும் அமெரிக்க இராணுவத் தலைவர்களின் 
தூண்டுதலின் பேரில் அதிகாரவர்க்கத்தின் அமைப்பில் சிற்சில 


நிருவாகத் துறை 


191 


மாறுதல்கள் கொண்டுவரப்பட்டன . தேசியப் பொதுப்பணிச் சட் 
டம் ( National Public scrvice Law ) 1948 ஜூலை மாதம் அமுலுக்கு 
வந்தது . 

ஜனநாயக அடிப்படையில் திறமைமிக்க நிருவாகத்தை 
ஏற்படுத்தும்படியாகப் புதிய சட்டம் பொதுப்பணியைச் 'சாதா 
ரணப் பணிகள் , விசேஷப்பணிகள் ' என்று இரண்டு வகுப்புகளாகப் 
பிரிக்கிறது . விசேஷப் பணி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப் 
பட்டவர்களையும் பரீட்சையின்றி நியமிக்கப்படும் உத்தியோகஸ்தர் 
களையும் கொண்டது . அமைச்சரவை , தேசியப் பணியாளர் நிறு 
வனம் , கணக்குத் தணிக்கை போர்டு அங்கத்தினர்கள் , காபி 
னட்டுக் காரியதரிசி காரியாலய டைரக்டர் ஜெனரல் , தூதர்கள் , 
நீதிபதிகள் விசேஷப் 

டணியைச் சேர்ந்தவர்களாவார்கள் . 
தேசிய பொதுப்பணிச் சட்டம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட 
மாட்டாது . 


இந்தச் சட்டத்தை அமுலாக்குவதற்குத் தேசியப் பணியாளர் 
ஸ்தாபனத்தை ( National Personnel Authority ) ஏற்படுத்தியிருக் 
கிறது . இந்த ஸ்தாபனம் அமைச்சரவையின் அதிகாரத்தின் 
கீழிருக்கிறது . அவ்வப்போது பிரதம மந்திரிக்கும் அமைச்சரவைக் 
கும் , வருஷமொருமுறை டையட்டிற்கும் அறிக்கைகள் சமர்ப்பிக் 
கிறது . இது மூன்று கமிஷனர்களைக் கொண்டது . அவர்கள் 
பார்லிமெண்டின் ஒப்புதலுடன் , அமைச்சரவையால் நியமிக்கப்படு 
கிறார்கள் . அவர்களுள் ஒருவரை அமைச்சரவை தலைவராக நிய 
மிக்கிறது . இரண்டு அங்கத்தினர்கள் ஒரே கட்சியின் அங்கத்தின 
ராகவோ , அல்லது ஒரே பல்கலைக் கழகத்தைச் சேர்ந்த ஒரே 
துறையிலிருந்து வந்த பட்டதாரிகளாகவோ இருத்தல் கூடாது . 


கூடாது ; 


அவர்கள் நியமனத்திற்கு 5 வருஷத்திற்குமுன் அரசியற் 
கட்சியில் முக்கியமான பொறுப்பும் வகித்திருக்கக் 
தேர்தல் பதவிக்கும் போட்டியிட்டிருக்கக் கூடாது . கமிஷனர் 
களின் பதவிக் காலம் நான்கு வருஷங்களாகும் . மேலும் இரு 
முறை நீடிக்கலாம் . குறிப்பிட்ட சில காரணங்களால் அமைச்ச 
ரவையாலும் கமிஷனர்கள் நீக்கப்படலாம் . டையட்டால் குற்றஞ் 
சாட்டப்பட்டு உச்ச உயர் நீதிமன்றத்தின் விசாரணைக்குப் பிறகும் 
அவர்கள் நீக்கப்படலாம் . 


தேசியப் பணியாளர் ஸ்தாபனம் ஒரு டைரக்டர் ஜெனரலை 
நியமிக்கிறது . அவரே அந்த ஸ்தாபனத்தின் நிருவாக உதவி 
யாளர் . அதனுடைய 

கூட்டங்களில் அவரும் கலந்து 
கொள்வார் . இலாக்காக்களின் பணியாளர் இயக்குனர்களைக் 
கொண்ட தேசியப் பணியாளர் கௌன்சிலின் ( National Personnel 


வாரக் 


192 


அரசியல் அமைப்புகள் 


Council ) தலைவராகவும் அவர் விளங்கினார் . இந்தக் கௌன் சில் 
தேசியப் பணியாளர் ஸ்தாபனத்திற்கும் அரசாங்க இலாக்கா 
களுக்கும் இணைப்பு ஸ்தாபனமாய் விளங்குகிறது . 


தேசியப்பணிச்சட்டம் தேசிய ஸ்தாபனத்தின் அலுவல்களை 
விவரமாக விளக்கியிருக்கிறது . நிருவாகத் துறை பற்றிய பொறுப்பு 
கள் முற்றும் இந்த ஸ்தாபனத்தைச் சேர்ந்தனவே . காபினட்டு . 
பார்லிமென்டு , நீதிமன்றங்கள் போலத் தேசியப் பணியாளர் 
ஸ்தாபனத்தைச் சுயேச்சையுள்ள , அதிகாரம் பொருந்திய ஒரு 
ஸ்தாபனமாக்க வேண்டுமென்பது இச் சட்டத்தை வகுத்தவர் 
களின் நோக்கம் . அரசியலுக்கு அப்பாற்பட்ட , அரசாங்கத்தின் 
அன்றாடத் தலையீடுகளில்லாத , ஸ்தாபனமாய் இருந்தால்தான் 
நிருவாகத்திற்குந் தூர திருஷ்டியும் , திறமையும் , நாணயமும் 
வாய்ந்த நபர்களைப் பெறுவதற்குச் சாத்தியக் கூறு உண்டு 
என்பதை உணர்ந்து பொதுப்பணி சம்பந்தமாக எழும் எல்லாப் 
பிரச்சினைகளையும் கவனிக்கத் தேசியப் பணியாளர் ஸ்தாபனம் 
நிறுவப்பட்டது . 


அரசாங்க உத்தியோகங்களுக்கு நபர்களைத் தேர்ந்தெடுத்த 
லும் ( recruitment ) , ஊதியம் ( Compensation ) நிர்ணயித்தலும் , 
வேலை நிலைகளை வகுத்தலும் ( Position Classification ) , உத்தியோக 
உயர்வு ( Promotion ) பற்றி விதிகள் வகுத்தலும் , உத்தியோக ஓய்வு 
( Retirement ) பற்றி விதிகள் வகுத்தலும் , உத்தியோகஸ்தர்களின் 
குறைபாடுகளைக் கவனித்தலும் தேசிய ஸ்தாபனத்தின் முக்கிய 
அலுவல்களாகும் . 


சட்டங்களினாலோ அல்லது காபினட்டு உத்தரவுகளினாலோ 
விலக்கப்படாத எல்லாப் பதவிகளுக்கும் போட்டிப்பரீட்சைகளி 
னாலும் , மற்றத் திறமைச் சோதனைகளினாலும் அபேட்சகர்களைப் 
பொறுக்கி எடுக்கின்றனர் . நியமிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு 
ஒரு காலி இடத்திற்கு 5 தகுதியானவர் ஜாபிதாவைப் பணியாளர் 
ஸ்தாபனம் அனுப்புகிறது . இந்த ஜாபிதாவிலிருந்தே காலியிடங் 
களைப் பூர்த்தி செய்ய வேண்டும் . பதவி உயர்வுக்கும் இவ்வாறே 
ஜாபிதாக்கள் தயார் செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றன . தாற் 
காலிகமாக 12 மாதங்கள் வரை , நியமிக்கும் உத்தியோகஸ்தர் 
தாமாகவே நியமனம் செய்யலாம் . நியமிக்கும் உத்தியோகஸ்தர் 
களுக்கு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் இருந்த 
போதிலும் , இறுதி அதிகாரம் தேசியப்பணியாளர் ஸ்தாபனத் 
திடமே இருக்கிறது , சம்பளங்களைக் கூட்டுவதற்கு அவசியம் ஏற் 
படும்படி வாழ்க்கைச் செலவு அதிகரித்திருக்கிறது என்று தேசிய 


நிருவாகத் துறை 


193 


ஸ்தாபனம் நினைத்தால் , அது டையட்டிற்கும் , அமைச்சரவைக்கும் 
சம்பளத்தைக் கூட்டும்படிச் சிபாரிசு செய்யலாம் . 


இவ்வளவு அதிகாரங்கள் ஒரு சுயேச்சையான ஸ்தாபனத் 
திற்கு இருந்த போதிலும் அது வெற்றிகரமாக இயங்குவது அரசாங் 
கத்தின் மற்ற அங்கங்களின் ஒத்துழைப்பைப் பொறுத்திருக் 
கிறது . இதுகாறும் ஆற்றிவந்த பொறுப்புகளை ஒரு சுயேச்சை 
ஸ்தாபனத்திடம் விட்டுவிட மந்திரிகள் விரும்பவில்லை . மேலும் , 
அனுபவமிக்க நிருவாக உத்தியோகஸ்தர்கள் தங்களுக்கு மேல் 
அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தாபனம் வளர்வதை விரும்ப 
வில்லை . ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை அதிகமாகக் கொண் 
டிருக்கும் மேல்சபை இம் முற்போக்கான சீர்திருத்தத்தை அமு 
லாக்குவதற்குத் தடையாய் இருக்கிறது . தனது அதிகாரத்திற்கு 
இத்தனை எதிர்ப்புகள் இருப்பதால் தேசியப் பணியாளர் ஸ்தா 
பனம் , பழைய வழிகளைத் திருத்துவதில் மெதுவாகவே இயங்க 
முடிகிறது . 


உ 


இனி , ஜப்பானிய அமைப்பில் அரசாங்க உத்தியோகஸ்தர் 
களுக்குக் கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமைகளைக் கவனிப்போம் . 
உத்தியோகஸ்தர்கள் அரசியற்கட்சிகளில் சேரலாம் ; தேர்தல் 
களில் வாக்களிக்கலாம் . ஆனால் , கட்சிகளின் ஆலோசனையாளர் 
களாக இருக்கவோ , அலுவலர்களாக இருக்கவோ , அல்லது கட்சி 
வேலைகளில் பங்கெடுத்துக்கொள்ளவோ 

கூடாது . 

அரசாங்க 
உத்தியோகஸ்தர்கள் தொழிலாளர் சங்கங்களில் சேரலாம் . 
சங்கங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் . 
1948 ஆம் வருஷம் தேசியப் பணிச் சட்டத்திற்குக் கொண்டு 
வரப்பட்ட திருத்தம் கூட்டுப்பேரம் செய்வதையும் வேலை நிறுத் 
தங்களையும் தடை செய்தது . வேலை நிறுத்தத்தைத் தூண்டக் 
கூடிய செயல்களிலும் பங்கெடுக்கக்கூடாது . அவர்கள் வேலை 
திலைகளின் மாற்றங்களை ஏற்படுத்தத் தேசியப் பணியாளர் ஸ்தா 
பனத்தை வேண்டிக்கொள்ளலாம் ; வேண்டுகோள்களை விசாரித்து 
ஸ்தாபனத்தின் சிபாரிசை அரசாங்கத்திக்குத் தெரிவிக்கலாம் . 
இறுதியான முடிவு எடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பே . 


13 


194 


அரசியல் அமைப்புகள் 


படித்தற்குரிய சில நூல்கள் 


லைன்பார்ஜர் , சூ , பர்க்ஸ் மேல்கிழக்கு நாடுகளின் அரசாங்கங்கள் 
க்விக்லி , டர்னர் 

புதிய ஜப்பான் 
சிட்டோஷி யனாகா ஜப்பானிய மக்களும் அரசியலும் 
காஹின் 

ஆசியாவின் பெரிய அரசாங்கங்கள் 
ராபர்ட் இ . வார்டு ஜப்பானின் அரசியல் முறை 


--oXo- 


நான்காம் பிரிவு 
ஆஸ்திரேலி 

ரேலியா 


1. ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 


Yr 


' கூட்டாட்சி அரசியலமைப்பை ஏற்படுத்துவதற்கு இரண்டு 
நிபந்தனைகள் அவசியம் , ' என்றார் டைசி என்பார் . நாடுகள் , 
இடம் சரித்திரம் அல்லது இனம் காரணமாக நெருங்கிய தொடர் 
புள்ளனவாய் இருக்கவேண்டும் . இத் தொடர்பினால் மக்கள் 
மனத்தில் தேசிய மனப்பான்மை ஊன்றியிருக்க வேண்டும் . இந்த 
மனப்பான்மை அவர்களைத் தங்களுக்குள் ஒற்றுமையை விரும்பும் 
படிச் செய்ய வேண்டும் ; ஆனால் , ஒருமையை விரும்பும்படி செய்யக் 
கூடாது . ஆஸ்திரேலியக் குடியேற்ற நாடுகளிடையே முற்கூறிய 
நெருங்கிய தொடர்பு இருந்தது . டாஸ்மேனியா , தெற்கு ஆஸ்தி 
ரேலியா , விக்டோரியா , குவீன்ஸ்லாந்து என்னும் நான்கு நாடு 
களும் நியூஸௌத்வேல்ஸிலிருந்து நிர்வாக வசதிக்காகப் பிரிக்கப் 
பட்டவைகளே . மேற்கு ஆஸ்திரேலியா மாத்திரம் 1829 - ல் தனி 
யாக ஏற்படுத்தப்பட்ட நாடாகும் : ஆரம்பத்தில் ஒன்றாய் இருந்த 
இந்த நாடுகளின் மக்கள் ஓரினத்தைச் சேர்ந்தவர்கள் ; ஒரே 
மொழியைப் பேசினவர்கள் . இந்த நிலைமை ஒற்றுமைக்கு அடி 
கோலியது . இரண்டாவது நிபந்தனையும் பெரும்பாலும் இருந்தது . 
மேற்கு ஆஸ்திரேலியா நீங்கலாக , மற்ற ஐந்து நாடுகளிலும் 
காய ஆட்சி நடந்து வந்தது . ஒரு தலைமுறைக்கு மேலாக ஒவ் 
வொரு நாடும் குடியேற்ற எல்லையை விரிவடையச் செய்து கொண் 
டும் , தொழிலபிவிருத்தி வேலைகளில் ஈடுபட்டுக்கொண்டும் இருந் 
தன . இம் முயற்சிகளின் வெற்றி இந் நாடுகளிடையே பிரிவுணர்ச் 
சியை ஏற்படுத்தி , அபிவிருத்தி வேலைகளில் தொடர்ந்து முன் 
னேறுவதற்குச் சுயேச்சையையும் விரும்பச் செய்தது . 


குடியேற்றநாட்டு மக்களிடையே ஊன்றியிருந்த ஒற்றுமை 
உணர்ச்சி , பல சந்தர்ப்பங்களினால் புத்துயிர் பெற்றது . நாடு 
களில் தொழில்கள் வளர்ந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற் 
படச் சுங்கவரிச் சுவர்களும் வளர ஆரம்பித்தன . இந்தக் கட்டுப் 
பாடுகள் மக்களுக்குக் கஷ்டத்தை விளைத்தன . எல்லை வெறியைத் 


198 


அரசியல் அமைப்புகள் 


தணிக்க மக்கள் விரும்பினார்கள் . குடியிறக்கம் , பாதுகாப்பு . பரவு , 
நோய் தடுப்பு ஆகியவை பற்றிப் பொதுக்கொள்கைகள் வகுக்க 

மக்கள் .. 
வேண்டுவதன் அவசியத்தை மக்கள் உணர்ந்தார்கள் . 
எவ்வளவு ஒற்றுமை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவும் ஏற் 
படுத்த விரும்பினார்கள் . எவ்வளவு ஒற்றுமை சாத்தியமானது 
என்பதை முடிவு செய்வதைத் தேசிய மாநாடுகளுக்கும் கன்வென் 
ஷன்களுக்கும் , அவர்களனுப்பிய பிரதிநிதிகளிடம் 

விட்டு 
விட்டார்கள் . 


ஸிட்னியில் 1891 - ல் கூடிய தேசிய ஆஸ்திரேலியக் கன்வென் 
ஷனில் எல்லாக் குடியேற்ற நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து 
கொண்டார்கள் . அந்தக் கன்வென்ஷனில் கூட்டாட்சி அமைப் 
பின் முக்கிய அமிசங்கள் உருவாக்கப்பட்டன . அந்தத் திட்டம் 
குடியேற்ற நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வில்லை . ஒவ்வொரு 
குடியேற்ற நாட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி 
கள் இரண்டாவது தேசியக் கன்வென்ஷனில் ( 1897-98 ) கூடி . 
முதல் கன்வென்ஷனில் வகுத்த திட்டத்தின் அடிப்படையின்கீழ் 
மற்றொரு கூட்டாட்சித் திட்டம் வகுத்தார்கள் . சில மாறுதல் 
களுடன் எல்லா நாடுகளிலும் வாக்காளர்களால் அங்கீகரிக்கப் 
பட்டு ஒரு பிரிட்டிஷ் சட்டம் இயற்றப்பட்டது . 


ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்புத் திட்டத்தை வகுத்த 
வர்களுக்குத் தேசிய ஐக்கியத்தையும் நாடுகளின் உரிமைகளையும் 
எவ்வாறு பிணைப்பது என்பதற்கு அமெரிக்க உதாரணம் வழி 
காட்டியாய் இருந்தது . அமெரிக்க உதாரணத்தைப் பின்பற்றித் 
தேசியப் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தின் வரம்பு அரசிய 
லமைப்புத் திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டது .. இரண்டாவது .. 
இந்த வரம்பை மீறாமலிருக்கும்படிக் கண்காணிப்பதற்கு உயர் நீதி , 
மன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது . மூன்றாவதாக, மேல் 
சபையைக் கூட்டாட்சித் தத்துவத்தைப் பிரதிபலிக்கும்படி அந் 
நாடுகளுக்குச் சமப்பிரநிதித்துவம் கொடுத்து , அங்கநாடுகளின் 
சபையாக்கியது . இறுதியில் அரசியல் திட்டத்தை மாற்றும் . 
அதிகாரத்தில் இராச்சியங்களுக்குப் பங்கு அளிக்கப்பட்டது .. 
மாற்றங்கள் நிறைவேறுவதற்குப் பெரும்பான்மை இராச்சியங்களின் 
சம்மதம் அவசியம் என்றும் , சில குறிப்பிட்ட விஷயங்களை மாற் 
றுவதற்கு எல்லா நாடுகளும் இசைய வேண்டுமென்றும் அரசியல் 
திட்டம் கூறியது . 


முதலில் ஆஸ்திரேலிய அரசியல் திட்டம் வகுத்த அதிகாரப் 
பங்கீட்டு முறையைப் பற்றிப் பார்ப்போம் . 

அமெரிக்க அரசாங்க 


ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 


199 


ஸைப்போல ஆஸ்திரேலியப் பார்லிமென்டுக்குக் குறிப்பிட்ட சட்ட 
மியற்றும் அதிகாரங்களே . இருக்கின்றன. அரசியல் திட்டத்தின் 
51 ஆம் பிரிவு , 39 தலைப்புகளின் கீழ் மத்தியப் பார்லிமென்டின் 
அதிகாரங்களைக் குறிப்பிடுகிறது . இவற்றில் சிலவற்றைப் பற்றிச் 
சட்டமியற்றுவதற்கு மத்திய பார்லிமென்டுக்கே தனி அதிகாரம் 
( Exclusive Power ) இருக்கிறது . அரசியல் திட்டத்தின் சில 
பிரிவுகள் கூட்டாட்சிப் பார்லிமென்டின் தனி அதிகாரங்களைக் 
குறிப்பிடுகின்றன. அவை பின் வருமாறு : 

1. காமன்வெல்து 
அரசாங்கத்தின் இருப்பிடம் , 2. பொது நலனுக்காக வாங்கப் 
படும் இடங்கள் . 3. கூட்டாட்சிப் பொதுப்பணி , 4. சுங்கம் ; 
எக்ஸைஸ் வரி , கொடை , 5. ஒப்புவிக்கப்பட்ட இடங்கள் 
(Surrendered Terrilories ) . 6. தற்காப்பு . 7. நாணயமடித்தல் , 
கரன்சி நோட்டு அச்சிடுதல் . 


அரசியல் திட்டத்தின் 107 ஆம் பிரிவின்படி நடு அரசாங்கத் 
திற்கு மாற்றப்படாத அதிகாரங்களும் அரசியல் திட்டத்தின் 51 ஆம் 
பகுதியில் குறிப்பிடப்படாத அதிகாரங்களுள் ராஜ்பங்களிடமே 
இருக்கும் . அதாவது , எஞ்சியிருக்கும் அதிகாரங்கள் ( Residuary 
Powers ) அங்க நாடுகளைச் சேர்ந்தவை . 


அரசியலமைப்புத் திட்டம் மத்தியச் சட்டசபைக்குச் சில 
அதிகார விலக்குகளும் , நாடுகளுக்குச் சில அதிகார விலக்கு 
களும் விதித்திருக்கின்றது . அவ்வாறு குறிப்பிட்ட விஷயங்களில் 
சட்டமியற்ற இயலாது . 


| 


பார்லிமென்டிற்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் , 
தன் அதிகாரங்கள் என அரசியலமைப்புத் திட்டம் குறிப்பிடாத 
விஷயங்களில் அங்க நாடுகளும் சட்டமியற்றலாம் . இவ்விஷயங் 
களில் அங்க நாடுகளுக்கும் நடு அரசாங்கத்திற்கும் கூட்டதி 
காரம் ( ( oncurrent Jurisdiction ) இருக்கிறது . 

ஆனால் , அங்க 
நாடுகள் இயற்றுகிற சட்டங்களுக்கும் நடு அரசாங்கம் இயற்றுகிற 
சட்டங்களுக்கும் முரண்பாடிருந்தால் , முரண்பாடு இருக்கும் 
அளவுக்கு மத்தியச் சட்டமே நிலைக்கும் ; ராஜ்யச் சட்டம் செல் 
லாமையாகி விடும் . இரண்டிற்கும் முரண்பாடில்லாம லிருந்தால் , 
இரண்டும் ஒருங்கே நிலைத்து நிற்கலாம் . 


மேலும் 51 ஆம் பிரிவின் 37 ஆம் பகுதியின்படி இராச்சியச் 
சட்டசபைகள் காமன்வெல்துப் பார்லிமென்டைச் சட்டமியற்றும் 
படி கேட்டுக்கொள்ளலாம் . நடு அரசாங்கத்திற்கு அதிகாரம் , 


200 


அரசியல் அமைப்புகள் 


இல்லாதிருந்தாலும் , இராச்சியங்களுக்கு நடு அரசாங்கத்தின் 
உதவிபெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புக் கொடுப்பதே இந்தப் 
பகுதியின் நோக்கம் . 


தடு அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் 
முக்கியமானவை பின்வருவன : தற்காப்பு . வெளி நாட்டு விவ 
காரங்கள் . வெளிநாட்டு வாணிபம் , நாணயமடித்தல் , நோட்டு 
அச்சிடுதல் , எக்ஸைஸ் வரி , சுங்க வரி , கொடைகள் . அரசியல் 
மாற்றங்கள் மூலம் சமூகநலப் பணிகள் , கடன்கள் பற்றிய அதி 
காரம் ஆகிய இவை மத்திய அரசாங்கத்திற்குக் கொடுக்கப்பட் 
டிருக்கின்றன . எஞ்சியிருக்கும் அதிகாரங்கள் அங்க நாடுகளைச் 
சேர்ந்தபோதிலும் , நடைமுறையில் அந் நாடுகளால் செலுத்தப் 
படும் அதிகாரங்கள் பின் வருவன : பொது நிலங்கள் . நீர்ப்பாசனம் , 
நாட்டுமக்கள் உடல் நலம் . சுரங்கங்கள் , ராஜ்ய எல்லைக்குள் 
நடக்கும் வாணிபம் , இரயில்வேக்கள் , கல்வி , போலீஸ் . ஸ்தல 
ஸ்தாபனம் , தொழிலாளர் உறவுகள் . 


அரசியலமைப்புத் திட்டம் வழங்கி யிருக்கும் அதிகாரத்தி 
லிருந்து ஒரு நாட்டின் கூட்டாட்சித் திட்டத்தைப்பற்றி ஒரு முடி 
விற்கு வந்துவிட இயலாது . ' அவ் வதிகாரங்கள் எவ்வாறு செலுத் 
தப்பட்டு வருகின்றன ? நாட்டின் உயர்ந்த மன்றம் எவ்வாறு 
இந்த ஏற்பாட்டைக் காப்பாற்றி வருகிறது ? ' என்பவற்றை ஆராய்ந் 
தாலே நாம் ஒரு முடிவிற்கு வர இயலும் . 


காமன்வெல்து அரசாங்கத்தின் அதிகாரத்தை அதிகரிக்கச் 
செய்யும் நோக்கத்துடன் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன . 
இரண்டு சபைகளிலும் அவை நிறைவேற்றப்பட்ட போதிலும் , பெரும் 
பாலானவை பொது வாக்கெடுப்பில் மக்களால் ஒப்புக்கொள்ளப் 
படவில்லை . பெரும்பான்மை வாக்காளர்கள் ஆமோதித்த பாதி 
லும் , மூன்று சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை இராச்சியங்களின் 
ஆதரவு கிடைக்கவில்லை. 

நிறைவேற்றப்பட்ட நான்கு மாற்றங் 
களில் இரண்டு மாற்றங்கள் காமன்வெல்தின் அதிகாரத்தை 
அதிகரித்தன . 1928 - ல் நிறைவேற்றிய திருத்தம் புதிய நிதி ஏற் 
பாட்டை 

அமைத்தது . இவ்வேற்பாட்டினால் ராஜ்யங்களின் 
விஷயங்களில் நடு அரசாங்கத்திற்குச் செல்வாக்குச் செலுத்த 
முடிந்தது . 1948 - ல் சமூக நலன் பற்றிய திருத்தம் , காமன் வெல் 
தின் அதிகாரத்தை விசேஷமாக அதிகரிக்கச் செய்தது . 


உயர் நீதிமன்றத்தின் விளக்கங்களே காமன்வெல்து அரசாங் 
கத்தின் அதிகார அதிகரிப்புக்கு உதவியாய் இருந்தன . முதலில் 


ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 


201 


தற்காப்பு அதிகாரத்தை 

எடுத்துக்கொள்வோம் . சமாதான 
காலத்தில் இவ் வதிகாரத்திற்கு நீதிமன்றம் விஷேசமான விளக்கத் 
தரவில்லை . காமன்வெல்தின் பாதுகாப்பிற்கும் , நாடுகளின் பாது 
காப்பிற்கும் படைகள் வைத்துக்கொள்ளலாம் என்று அரசியல் 
திட்டம் குறிப்பிடுகிறது. இந்த அதிகாரத்திற்கு நீதிமன்றம் புதுப் 
புது விளக்கங்களைக் கொடுத்து நடு அரசாங்கத்தின் அதி 
காரத்தை வரம்பில்லாததாக்கிவிட்டது என்று சொல்வது மிகை 
யாகாது . 

விலைகளைக் கட்டுப்படுத்தலாம் ; தொழிலாளர்களின் 
வேலையையும் வேலை நிலைகளையும் கட்டுப்படுத்தலாம் ; அரசாங்கம் 
போரில் வெற்றி பெறக் கட்டுப்பாடுகள் அவசியம் என்று நிரூபித் 
தால் , அது எவ்விதக் கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்திக்கொள்ள 
லாம் . ஆஸ்திரேலிய அரசியல் திட்டத்தில் அவசரகால அதி 
காரம் என்பது ஒன்றும் தனியாக இல்லாத போதிலும் , போரினால் 
ஏற்படும் ஆபத்துக்களைச் சமாளிக்கத் தற்காப்பு அதிகாரத்திற்கு 
மிகத் 

தாராளமாக நீதிமன்றம் விளக்கங் கூறி நடு அரசாங் 
கத்தின் அதிகாரத்தை அதிகரிக்கச் செய்திருக்கிறது . 


சமரச 


இரண்டாவதாக , 

நடுவர் தீர்ப்பு அதிகாரத்தை 
( Conciliation and Arbitration Power ) எடுத்துக்கொள்வோம் . 
அரசியல் திட்டம் பார்லிமென்டுக்கு நாட்டின் எல்லைக்கப்பால் 
ஏற்படும் பூசல்களைத் தீர்த்து வைக்கவும் தடுக்கவும் , சமரச நடுவர் 
தீர்ப்பு ஏற்படுத்துவதற்குச் சட்டமியற்றும் அதிகாரம் கொடுத்தது . 
இதுபற்றிய பார்லிமென்டின் பிரத்தியேக அதிகாரமன்று . கூட் 
டாட்சி அமைப்பு ஏற்படுத்திய பிறகு நாட்டு அரசாங்கங்களும் நடு 
அரசாங்கமும் , சமரச நடுவர் தீர்ப்பு போர்டுகளை ஏற்படுத்தின . 
மத்திய போர்டுகளுக்கும் , நாட்டு போர்டுகளுக்கும் அதிகாரத்தைச் 
செயற்படுத்துவதில் முரண்பாடு நேர்வது இயல்பே . நீதிமன்றத் 
தின் விளக்கத்தினால் கூட்டாட்சிக்கு மூன்றில் இரண்டு பங்கு 
ஆஸ்திரேலியத் தொழிலாளர்கள்மீது அதிகாரம் இருக்கிறது . 
இதனால் , நாடுகளின் அதிகாரம் குறைந்த போதிலும் , காமன் 
செயல்தின் அதிகாரம் அதிகரிக்கவில்லை . ஏனென்றால் , நீதிமன்றத் 
தின் விளக்கப்படி காமன்வெல்து அரசாங்கம் சமரச நடுவர் தீர்ப்பு 
போர்டுகளை ஏற்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதே ஒழிய , 
ஏற்படுத்திய பிறகு அந்த போர்டுகளின் அலுவல்களிலோ அதன் 
கொள்கைகளிலோ தலையிடவோ, ஆதிக்கம் செலுத்தவோ 
இயலாது . இந்தத் தீர்ப்புகள் மூலம் போர்டுகளின் சுயேச்சை 
நிலை நிறுத்தப்பட்டது . 


அரசியல் திட்டத்தின் 92 ஆம் பிரிவு காமன்வெல்து 
திலும் ஒரே சுங்க வரி விதித்த பிறகு இராச்சியங்களுக்குள் வியா 


முழுவ 


202 


அரசியல் அமைப்புகள் 


பாரம் , வாணிகம் , போக்குவரத்து ஆகியவை முற்றிலும் கட்டுப் 
பாடற்றிருக்க வேண்டும் என்று கூறுகிறது . காமன் வெல்து ஏற்படுவ 
தற்குமுன் குடியேற்ற நாடுகளுக்கிடையே இருந்து வந்த சுங்கவரிக் 
கட்டுப்பாடுகளை எடுப்பதே இதன் நோக்கம் . ஆனால் , கோர்ட்டின் 
விளக்கம் அந்தப் பிரிவை ஆஸ்திரேலிய அரசியல் திட்டத்தின் 
அடிப்படை உரிமைச் 

சாசனமாக்குகிறது . விமானப் போக்கு 
வரத்தைத் தேசிய மயமாக்குவதற்குக் கொண்டு வரப்பட்ட சட்டம் 
92 ஆம் பிரிவின் கீழ்ச் செல்லாது என்று நீதிமன்றம் கூறியது . 
வியாபார பாங்குகளைத் தேசிய மயமாக்கக் கொண்டுவரப்பட்ட 
சட்டம் - செல்லாதபடி செய்யப்பட்டது . இந்த விலக்கு . ராஜ்யங் 
களுக்கும் உண்டு என்று நீதிமன்றம் கூறுகிறபடியால் . இப்பொருள் 
பற்றி அதிகாரம் பார்லிமென்டுக்கோ , இராச்சிய சட்டசபை 
களுக்கோ இல்லை . வரிச்சுவர்களினின்று காப்பாற்ற வகுக்கப்பட்ட 
இந்தப் பிரிவு . இப்பொழுது இடம்விட்டு இடம் பெயரவும் 
வாணிகம் போக்குவரத்து உரிமைகளை நிலைநாட்டுக்கறது . 


நடு அக - அங்க நாட்டு நிதி உறவு : நடு அரசிற்கும் அங்க 
நாடுகளுக்கும் இடையே நிதி சம்பந்தமான உறவுகள் பற்றி 
அரசியல் திட்டம் வழி வகுத்திருக்கிறது . சுங்கவரியும் எக்ஸைஸ் 
வரியும் , பிரத்தியேகமாக நடு அரசாங்கத்திற்குக் கொடுக்கப் 
பட்டன . இவை தவிர , மற்ற வரிகளை நடு அரசாங்கமும் அங்க 
நாடுகளும் விதிக்கலாம் . அரசியல் திட்டத்தின் 87 ஆம் பிரிவின் 
படி காமன் வெல்து சுங்க வரியில் முக்காற்பாகத்தை முதற் 
பத்தாண்டுகளுக்கு நாடுகளுக்குக் கொடுக்கவேண்டும் என்பதும் . 
பிறகு காமன்வெல்து நிதி விஷயமாக முடிவு செய்யலாமென்பதும் 
கூறப்பட்டன . பத்து ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு மாகாணத் 
திக்கும் 

மக்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கு 25 ஷியலிங்கு 
கொடுக்க முடிவு செய்யப்பட்டது . இந்தப் புதுத் திட்டத்தின் கீழ்க் 
கிடைத்த நிதி முன் கிடைத்ததைவிடக் குறைவாகவும் , பணவீக்கத் 
தினால் கிடைத்ததன் மதிபபும் குறைவாகவும் இருந்தன. இராச் 
சியங்களின் வருமானத்தைவிடச் செலவே அதிகமாய் இருந்தது . 
அபிவிருத்தி வேலைகளில் நாடுகள் அதிகமாகச் செலவு செய்தன . 
தக்கபடி இலாபம் இல்லை . மேலும் , நேரடியான வரி விதிப்பில் 
இராச்சியங்களோடு போட்டியிட ஆரம்பித்ததால் , இராச்சியங் 
களின் நிதி நிலைமை இன்னும் மோசமடைந்தது . மாகாணப் 
பிரதமர்கள் இந்த மத்திய வரிகளை நீக்க மேற்கொண்ட முயற்சி 
பலிக்கவில்லை . காமன்வெல்து , அரசாங்கத்திற்குச் சுங்கவரியில் 
கொடுத்து வந்த பங்கைச் சுமையாகக் கருதியது ; அதை நிறுத்த 
1928 - ல் முடிவு செய்து சட்டத்தை இயற்றியது . 


ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 


208 


1927 - ல் காமன் வெல்து . 

அங்க நாடுகளுக்கு 1926 - ல் 
அளித்த தொகையான ஏழு இலட்சம் பவுனை மாமூலாகக் 
கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு . இந்தத் தொகையை நாட்டுக் 
கடன்களின் வட்டி நிவாரணம் செய்ய உபயோகப்படுத்தவேண்டும் 
என்று நிபந்தனையும் விதிக்கப்பட்டது . மேலும் , காமன்வெல்து . 
நாடுகளின் கடன்களைத் தீர்க்கக் கடன் ஈட்டு நிதிகளை ஆரம்பிக்க 
ஒப்புக்கொண்டது . 


இரண்டாவதாக , வருங்கால மத்திய , இராச்சியக் கடன்களை 
எல்லாம் ஒழுங்குபடுத்தக் கடன் கௌன்சில் ' என்னும் ஸ்தாபனம் 
அமைக்கப்பட்டது . மொத்தமாகக் கடன் வாங்கினால் சௌகரிய 
மான வட்டிக்குக் கிடைக்கும் என்பதே இதன் நோக்கம் . இராச் 
சியப் பிரதமர்கள் 1927 ஆம் வருடத்துப் பிரதமர் மாநாட்டில் 
இதை ஒப்புக்கொண்டார்கள் . இந்த ஒப்பந்தம் அரசியல் திட்டத் 
தின் 105 - A ' என்ற புதிய பிரிவாக எழுதப்பட்டது . 


அதற்குப் பிறகு ஏற்பட்ட வியாபார மந்தம் , நடு அரசாங் 
கத்தையும் இராச்சிய அரசாங்கங்களையும் இக்கட்டிற் குள்ளாக் 
கியது . கடன் கௌன்சில் இந்தச் சந்தர்பபங்களினால் ஒரு தேசியப் 
பொருளாதாரக் கொள்கையை உருவாக்கும் ஸ்தாபனமாகி , ம 

மத்திய 
அரசாங்கங்களை ஒரு பொதுக்கொள்கையைக் கடைப் 
பிடிக்கும்படிச் செய்தது . காமல் வெல்து அரசாங்கம் , கடன் கவுன் 
சில் மூலம் இராச்சியங்களின் முதலீட்டுத் தொகைகளை நிர்ணயிக் 


மாகாண 


கின்றது . 


இதற்கிடையில் விவசாய நாடுகளாகிய மேற்கு ஆஸ்திரேலியா 
வும் , தென்னாஸ்திரேலியாவும் , குவீன்ஸ்லாந்தும் , சுங்கவரி விதிப்பு 
களால் தங்களுடைய பொருளாதார நிலை பாதிக்கப்படுவதாகவும் . 
இதைச் சமாளிக்க மத்திய அரசாங்கம் பணஉதவி செய்ய வேண்டு 
மென்றும் கேட்டுக்கொண்டன . மேற்கு ஆஸ்திரேலியா காமன் 
வெல்தை விட்டு விலகு வதற்குச் சித்தமாகிவிட்டது . இந்தச் 
சந்தர்ப்பத்தில் இராச்சியங்களின் நிதி நிலைமையை ஆராய்வதற்கும் 
மானியங்கள் பற்றிக் கருத்துத் தெரிவிப்பதற்கும் காமன்வெல்து 
மானியங்கள் கமிஷன் 1933 - ல் ஏற்படுத்தப்பட்டது . இதற்கு முன் 
மானியங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் ஒழுங்கான முறை 
கடைப்பிடிக்கப்பட வில்லை . எந்த அடிப்படையில் , ஆண்டு தோறும் 
எவ்வளவு கொடுக்கப்படவேண்டும் என்பதை நிர்ணயிப்பதே 
காமன்வெல்து மானியக் கமிஷனின் வேலை . கமிஷன் 

வேலை . கமிஷன் இராச்சி 
யங்களின் தேவைகளின் அடிப்படையிலே பண உதவியை நிர்ண 


204 


அரசியல் அமைப்புகள் 


-யிக்க வேண்டும் என்னும் முடிவுக்கு வந்தது . ஒரு கூட்டாட்சி 
அமைப்பின் அங்கநாடு தன் பொறுப்புகளை நிதிக் கஷ்டத்தினால் 
நிறைவேற்ற இயலாமலிருந்தால் , அந் நாட்டுக்கு விசேஷ மானி 
யங்கள் அவசியமாகும் . நியாயமான முயற்சியுடன் மற்ற இராச்சி 
யங்களின் நிலைக்கு அதிகக் குறைவில்லாத நிலைமைக்குக் கொண்டு 
வர எவ் வளவு உதவி அவசியம் என்பதைப் பொறுத்தது மானி 
யத்தின் தொகை . இவ் வாதாரத்தின்மீது கமிஷன் செய்த 
சிபாரிசுகளைக் கூட்டாட்சி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது . 
1934 முதல் மேற்கு ஆஸ்திரேலியா , தென்னாஸ்திரேலியா , குவீன்ஸ் 
லாந்து ஆகிய மூன்று நாடுகளுக்கு விசேஷ மானியங்கள் 
--கொடுக்கப்பட்டு வந்தன . 


கிறது . 


சென்ற பத்து ஆண்டுகளில் தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் 
மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக் 

இ.தன் காரணமாக அவை பிற்பட்ட மாநிலங்கள் என்ற 
அடிப்படையில் , காமன்வெல்த் மான்யக் குழுவின் நிதி உதவிக்கு 
விண்ணப்பிக்க அவசியமில்லை . 

வருங்காலத்தில் பின் தங்கிய 
மாநிலங்களில் மென் மேலும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் 
பொழுது இம் மாநிலங்கள் மான்யக்குழுவை நிதி உதவிக்காக 
அணுக அவசியமில்லாமல் போகலாம் . 

இதனால் மைய - மாநில 
நிதி உறவுகளில் இதன் பங்கு குறைந்து கொண்டே 

போகும் 
என்று எதிர்பார்க்கப்படுகிறது . தற்போது பிரதமர்கள் மாநாடே 
மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் சீரிய பங்கு கொள்கிறது . 


வரி விதிப்பதில் இராச்சியங்களுடன் மத்திய 

அரசாங்கம் 
போட்டியிட ஆரம்பித்தது என்பதை மேலே பார்த்தோம் . காமன் 
வெல்து அரசாங்கமும் இராச்சிய அரசாங்கங்களும் தனித்தனியே 
வருமானவரி விதித்து வந்தன . இரண்டாவது போர் ஆரம்பத்தின் 
போது மத்திய அரசாங்கமும் நாடுகளும் கிட்டத்தட்டச் சம அளவு 
பெற்றன . இரண்டாவது போரில் காமன்வெல்து அரசாங்கத்தின் 
தேவை அதிகரித்துக்கொண்டே போயிற்று . இதைச் சமாளிக்க 
1942 - ல் காமன்வெல்து பிரத்தியேகமாக வரியை விதித்துக் 
கொண்டு இராச்சியங்களுக்கு அவற்றின் முந்திய இரண்டு 
ஆண்டு வசூலின் சராசரித் தொகையைக் கொடுத்துவிட 
வேண்டுமென்று சட்டமியற்றப்பட்டது . நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் 
இது செல்லும் என்று கூறியது . நீதிமன்றம் தன் முடிவைக் 
காமன்வெல்தின் வரிவிதிக்கும் அதிகாரத்தின் கீழ் ஆதாரப்படுத் 
தியது . தற்காப்பதிகாரத்தைச் சார்ந்தது அன்று என்றும் தெளிவு 
படுத்தியது . ஏனென்றால் , அரசியல் திட்டத்தின் படி வரி விதித் 


ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 


205 , 


தலில் மத்திய அரசாங்கத்திற்கும் நாட்டரசாங்கங்களுக்கும் 
கூட்டதிகாரம் இருப்பதால் , 109 ஆம் பிரிவின்படி வரிவிதித்தலில் 
காமன்வெல்திற்கே முதன்மை இருக்கிறது . இராச்சிய அர 
சாங்கமும் வரி விதிக்கலாம் . மத்திய அரசாங்கத்தின் முதன்மை 
யினால் இராச்சியங்களுக்கு வரிவிதிப்பின் மூலம் நிதி கிடைப்பது 
சந்தேகம் . ஆனால் , நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தின் மானி 
யங்கள் கிடைக்கமாட்டா . 


1946 ஆம் ஆண்டு பிரதமர் மாநாட்டில் இம்முறையை நீடிப்ப 
தற்கும் வருமான வரியிலிருந்து இராச்சியங்களுக்குக் கொடுக்கப் 
படும் மானியங்களின் அடிப்படையை மாற்றுவதற்கும் முடிவு 
செய்யப்பட்டது . 

1 : 53 - ல் கூட்டப்பட்ட விசேஷப் பிரதமர் 
மாநாட்டில் வருமான வரி முறையை மாற்றி அமைக்கும் பிரச்சினை 
ஆராயப்பட்டது . மாற்றுமுறை ஒன்றும் புலப்படவில்லை . சில 
இராச்சியங்கள் வருமான வரி விதிக்கும் பொறுப்பை ஏற்கத் 
தயாராயில்லை . சில இராச்சியங்கள் அவைகளை ஏற்றால் தங் 
களுக்குக் கிடைக்கும் மானியங்களை விடக் குறைவாகவே கிடைக் 
கும் என்றெண்ணின . நிதி விஷயங்களில் இராச்சியங்கள் 
மத்திய அரசாங்கத்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்திருக்க 
வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது . 

மேலும் , மத்திய பாங்காகிய காமன் வெல்து பாங்கு 1930 
முதல் இராச்சியங்களின் செலவுக் கொள்கைகளில் ஆதிக்கம் 
செலுத்தி வருகிறது . ஏனென்றால் , இராச்சியங்கள் தங்களுடைய 
பட்ஜெட்களில் துண்டு விழுவதைச் சரிசெய்யக் கடன்களுக்கு 
மத்திய பாங்கை எதிர்ப்பார்க்கின்றன . நிதி சம்பந்தப்பட்ட 
எல்லாத் துறைகளிலும் , இராச்சியங்கள் எல்லா அதிகாரங்களையும் 
இழந்து விட்டன . வருமானவரிகள் மிகக் குறைவாகியதால் மத்திய 
மானியங்களின் உதவியாலேதான் நிர்வாகத்தை நடத்த 
முடிகிறது . இந்த நிலைமைக்கு உயர் நீதிமன்றத்தின் விளக்கங்கள் 
முக்கிய காரணமாய் இருக்கின்றன . கூட்டாட்சி அமைப்பின் 
செயல் முறையை 

உயர் நீதிமன்றத்தின் விளக்கங்கள் மாற்றி 
விட்டன 

எனச் சொல்லலாம் , 


1902 - ல் டீக்கின் என்பார் ஓர் ஆஸ்திரேலியப் பத்திரிகைக்கு 
எழுதிய கடிதம் , நடு அரசாங்கத்திற்கும் அங்க நாடுகளுக்கும் 
உள்ள நிதி உறவு , கூட்டாட்சி அமைப்பை எவ்வளவு பாதிக்கும் 
என்பதை எடுத்துக் காட்டியது . அது பின்வருமாறு : 

' எவ்வாறு கிரேட் பிரிட்டனில் நிதி அதிகாரம் படிப்படியாக 
மக்கள் சபையின் அதிகாரத்தை நிலைநிறுத்தியதோ , அவ்வாறே 


206 


அரசியல் அமைப்புகள் 


ஆஸ்திரேலியாவிலும் அது காமன்வெல்தின் அதிகாரத்தை நிலை 
நிறுத்தும் . ராஜ்யங்களின் சுய ஆட்சி உரிமைகள் அரசியல் 
திட்டத்தால் பாதுகாக்கப்படும் என்று ஆவலுடன் எதிர்பார்க்கப் 
படலாம் . சட்ட அளவில் அவை சுயேச்சையாக இருந்தபோதிலும் , 
நிதி சம்பந்தப்பட்டவரையில் காமன் வெல்துடன் இணைக்கப்பட்டு 
தானிருக்கின்றன . இராச்சியங்களின் தேவை காமன்வெல்திற்குத் 
தன்னைப் பலப்படுத்திக் கொள்ள வாய்ப்பளிக்கும் . முதலில் ஜனத் 
தொகை குறைவாய் உள்ள இராச்சியங்கள் கிழ்ப்படியும் . பிறகு 
வறட்சியினாலோ அல்லது வேறு துரதிருஷ் - த்தினாலோ அடி 
பட்டவை பின் செல்லும் . இறுதியில் பெரிய நாடுகளும் வேண்டா 
விருப்பாக 

நமது அரசியலமைப்புத் திட்டத்தில் மாறு 
தல் ஏற்படாமல் அவ்வாறே இருக்கலாம் . ஆனால் , இராச்சியங் 
களுக்கும் காமன்வெல்திற்கும் உள்ள உறவுகளில் பெரிய மாற்றம் 
ஏற்பட்டிருக்கும் . காமன்வெல்து இராச்சியங்களின் மீது பெருங் 
கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கும் . ” ' இவ்வறிக்கை எவ்வளவு 
உண்மையாகிவிட்டது என்பதை வளர்ச்சி நிருபிக்கிறது . 


மத்திய , அங்க நாட்டு நிர்வாகத் தொடர்புகள் : கூட்டாட்சி 
முறை வெற்றிகரமாக இயங்குவதற்கு மத்திய , அங்க நாடுகளுக் 
கிடையே நிர்வாகக் கூட்டுறவு மிகவும் அவசியம் . இதைப்பற்றி 
அரசியல் திட்டத்தில் ஒன்றும் குறிப்பிடாத போதிலும் , மத்திய 
அரசாங்கத்திற்கும் அங்க நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா வில் 
உள்ள கூட்டுறவு விசேஷத் தன்மையை உடையதாகும் . ஆஸ் 
திரேலியக் கூட்டாட்சியைக் கூட்டுறவுக் கூட்டாட்சி ( Coopera 
tive Federalism ) என்று விவரிக்கிறார் பேராசிரியர் வியர் . ஆஸ் 
திரேலியக் கூட்டாட்சியின் இத் தன்மையைப் பற்றிச் சற்று 
நோக்குவோம் : 


கூட்டாட்சித் திட்டத்தை உருவாக்குவதற்கு முன்னே 
குடியேற்ற நாடுகளின் பிரதமர்கள் மகாநாடுகளுக்காகக் கூடுவது 
வழக்கம் . காமன்வெல்தை ஏற்படுத்துவதற்கு இம் மகாநாடுகள் 
உதவியாய் இருந்தன . காமன் வெல்து அமைக்கப்பட்ட பிறகு 
நாட்டுப் பிரதமர்களும் காமன்வெல்து மந்திரிகளும் ஆண்டுக் 
கொருமுறை 

கூடி , இராச்சியங்களுக்கிடையே யுள்ள பிரச்சினை 
களைப்பற்றிக் கவனம் செலுத்துவது வழக்கம் . 1920 - க்குப் பிறகு 
பெரும்பாலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றியே பேச்சு 
நடக்கிறது . நாட்டுப் பிரதமர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக 
வாதாடி எவ்வளவு அதிகப்படி பெற முடியுமோ , அவ்வளவு 
பெறுவார்கள் . 


ஆஸ்திரேலியக் கூட்டாட்சி முறை 


207. 


மற்ற முக்கியமான ஸ்தாபனம் ஆஸ்திரேலியக் கடன் கவுன் சி 
லாகும் . இதன் அலுவலைப்பற்றி மேலே கவனித்தோம் . இந்தக் 
குழுவின் அங்கத்தினர்கள் இராச்சியப் பிரதமர்களும் மத்தியப் 
பிரதம மந்திரியு மாவார்கள் . அரசியல் திட்டத்தின் புதிய 
பிரிவாகிய 1054 - ல் இந்த ஸ்தாபனத்தின் அமைப்பும் இது 
இயங்கும் முறையும் விளக்கப்பட்டிருக்கின்றன . மத்திய அரசாங் 
கத்திற்கு இரண்டு வாக்குகளும் , தலைவருக்கு ஒரு வாக்குமாக 
மொத்தம் மூன்று வாக்குகள் கூட்டாட்சி அரசாங்கத்திற்கும் , 
இராச்சியங்களுக்கு ஒவ்வொரு வாக்கும் உண்டு . முடிவுகள் 
எடுப்பதற்கு முழுப் பெரும்பான்மை அவசியம் . மத்திய அரசாங்கம் 
இரண்டு இராச்சியங்களைச் சேர்த்துக் கொண்டால் முழுப் 
பெரும்பான்மை கிடைக்கும் . 

வாங்குவதில் மத்திய 
அரசாங்கம் கவுன்சிலுக்கு ஏஜென்டாய் இருக்கிறது . கவுன்சில் 
கூட்டங்களில் இராச்சியங்களின் அபிவிருத்தித் திட்டங்களைப் 
பற்றிய விவாதங்கள் நடைபெறும் . நாட்டுப் பிரதமர்களின் விருப் 
பங்கள் ஓரளவு நிறைவு செய்யப்பட்ட போதிலும் , இராச்சியங்கள் 
எவ்வளவு கண்டிப்பாக இருந்த போதிலும் , கூட்டாட்சி அரசாங்கம் 
தன் விருப்பத்தை நிலைநிறுத்தும் . 


கடன் 


மேலும் பல துறைகளில் காமன்வெல்து அரசாங்கத்திற்கும் 
நாட்டு அரசாங்கங்களுக்கு மிடையே கூட்டுறவு முயற்சிகள் 
பயனளிக்கக் கூடியனவாய் இருக்கிறன . காமன்வெல்து அரசாங் 
கத்திற்கு முழு அதிகாரம் இருந்தபோதிலும் , திறமையுடன் செயற் 
படுவதற்காக இராச்சியங்களை நிர்வகிக்கும்படி கேட்டுக்கொள்ள 
லாம் . இம்மாதிரிக் கூட்டுறவு முயற்சிக்குக் குடியிறக்கம் பற்றிய 
நிர்வாக ஏற்பாடுகள் நல்ல உதாரணமாகும் . 


காமன் வெல்து அரசாங்கத்தின் அதிகாரமும் இராச்சியங் 
களின் அதிகாரமும் தனியே போதுமளவு இல்லாததால் , கூட்டுறவு 
சில விஷயங்களில் அவசியமாய் இருக்கிறது . இதற்கு உதாரண 
மாக விவசாயப் பொருள்களின் விற்பனை பற்றிய பொது ஏற்பாடு 
களையும் , சிவில் விமானப் போக்குவரத்துப் பற்றிய பொது ஏற் 
பாடுகளையும் காட்டலாம் . 


காமன்வெல்திற்கு அதிகாரமில்லாதிருந்த போதிலும் , காமன் 
வெல்தின் உதவி - முக்கியமாக நிதி உதவி - அவசியமாய் இருப்பதால் , 
இராச்சியங்கள் காமன்வெல்தின் நிதி உதவியுடன் சில அபிவிருத்தி 
வேலைகளில் முற்படலாம் . இம்மாதிரியான கூட்டுறவு முயற்சிகள் 
ஆஸ்திரேலியாவில் சர்வ சாதாரணமே . 1947 - ல் நியூ ஸௌத் 
வேல்ஸின் அரசாங்கம் காமன்வெல்து ஒத்துழைப்புடன் ஏற்படுத் 


208 


அரசியல் அமைப்புகள் 


தப்பட்ட கூட்டு நிலக்கரி போர்டும் , மரே நதிக் கமிஷனும் . தேசிய 
உடல் நல மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சிலும் நல்ல உதாரணங் 
களாகும் . 


சென்று . 


அரசியலமைப்புத் திட்டத்தை வகுத்தவர்கள் ஒரு கூட்டாட்சி 
அமைபபை ஏற்படுத்திய போதிலும் செயல்முறையில் கூட்டாட்சி 
அரசாங்கத்தின் அதிகாரம் அதிகரித்துக்கொண்டே 
இப்பொழுது கூட்டாட்சி அரசாங்கத்தின் முதன்மையை அ . சிய 
லமைப்பை வகுத்தவர்கள் எதிர்பாராத வழியில் நிலைநிறுத்தி 
விட்டது . இந்தக் காரணத்தினால் , பேராசிரியர் வியர் . ஆஸ் 
திரேலியக் கூட்டாட்சியை அரை குறைக் கூட்டாட்சி அமைப் 
பாகக் கருதுகிறார் . இதனால் , ஆஸ்திரேலியா ஒற்றையாட்சிப் 
பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட 
முடியாது . 


2. அரசியலமைப்பை மாற்றும் விதம் 


ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பில் அரசியல் திட்டத்தை 
மாற்றும் முறை ஒரு தனி முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை 
அறிவோம் . கூட்டாட்சி அமைப்பு . நடு அரசிற்கும் அங்க நாடு 
களுக்குமிடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தைப்போல உள்ளது . 
இவ் வொப்பந்தத்தின் நிபந்தனைகளைக் கொண்டது அரசியலமைப் 
புத் திட்டம் . இந் நிபந்தனைகளைக் காலத்திற்குத் தக்கவாறும் 
சந்தர்ப்பங்களுக்குத் தக்கவாறும் மாற்றுவதற்கு அவசியம் ஏற் 
படலாம் . ஆனால் , ஒரு சாராரின் விருப்பப்படி - அதாவது ஓர் 
அரசாங்கத்தின் விருப்பிற்கோ அல்லது உறுப்பு நாடுகளின் 
விருப்பிற்கோ ஏற்றபடி - மாற்றப்படக் 

கூடாது . அதாவது . 
அரசியலமைப்பு முறையை நிர்ணயம் செய்யும் அதிகாரத்தில் நடு 
அரசாங்கமும் , அங்க நாடுகளும் பங்கு கொள்ளல் வேண்டும் . 


ஆஸ்திரேலியக் கூட்டாட்சியின் 

அரசியல் 

திட்டத்தில் 
மாற்றும் முறை 128 ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது . அரசியல் 
திட்டத்தை மாற்றுவதற்குக் கொண்டுவரப்படும் மசோதா சட்ட 
சபையின் இரு சபைகளிலும் முழுமைப் பெரும்பான்மையினரால் 
நிறைவேற்றப்படவேண்டும் . அதன்பின் இரண்டு மாதங்களுக்கு 
மேல் ஆறு மாதங்களுக்குள் அம் மசோதா ஒவ்வோர் உறுப்பு 
நாட்டிலுமுள்ள கீழ்ச்சபை வாக்காளர்களின் சம்மதத்தைப் பெற 
வேண்டும் . வாக்குப் பதிவு செய்தவர்களில் பெரும்பான்மையோர் 
சம்மதிப்பதோடல்லாமல் , பெரும்பான்மை உறுப்பு நாடுகளின் 
( அதாவது நான்கு நாடுகளின் ) சம்மதத்தையும் அம் மசோதா 
பெறுவது அவசியம் . 

பின்னர் இராணியாரின் சம்மதத்தின் 
பேரில் அது சட்டமாகும் . 


அரசியல் திட்டத்தில் கொண்டுவரப்படும் மாற்றம் பற்றி இரு 
சபைகளிடையே ஒற்றுமை இல்லாவிடில் , எந்தச் சபை முதலில் 
சட்டத்தைக் கொண்டு வருகிறதோ , அச் சபையே மறுபடி மூன்று 


14 


210 


அரசியல் அமைப்புகள் 


மாதங்களுக்குப் பின் அத் திருத்தத்தை நிறைவேற்றியும் அடுத்த 
சபை அதனை ஏற்கா விடில் , கவர்னர் ஜெனரல் அம் மசோதாவை 
ஒவ்வோர் உறுப்பு நாட்டின் வாக்காளர்களது முடிவிற்கு விட்டு 
விடலாம் . 


ஓர் உறுப்பு நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதாசாரத்தைக் 
குறைக்கும் திருத்தமோ , அன்றி அதன் எல்லைகளைக் கூட்டு 
தற்கோ குறைத்தற்கோ ஆய ஒன்றோ, அல்லது அரசியல் திட்ட 
டத்திலுள்ள இதுபற்றிய குறிப்பீடுகளை மாற்றுதற்குக் கொண்டு 
வரப்படும் திருத்தமோ நிறைவேற , அந் நாட்டின் பெரும்பான்மை 
வாக்காளர்களது சம்மதம் அவசியம் . 


ஆஸ்திரேலிய அரசியல் திட்டத்தை வகுத்தவர்கள் திட்டம் 
மாற்றும் முறையை உருவாக்குமுன் மற்ற அரசியல் திட்டங்களில் 
வகுக்கப்பட்ட முறைகள் எவ்வகைப்பட்டன என்றும் , 
அவை 
நடைமுறையில் எவ்வாறு செயற்படுகின்றன என்றும் ஆராய்ந்து . 
அவற்றில் காணப்படும் குறைப்பாடுகளின்றி ஒரு முறையை 
வகுக்க முற்பட்டார்கள் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் திட்டம் 
மாற்றும் முறை அவர்களுக்குத் திருப்தியளிக்கவில்லை . ஏனெனில் , 
திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆண்டில் ஏற்பட்ட முதற் பத்து 
மாற்றங்களைக் கணக்கிலெடாவிட்டால் ( 1791 ) ஒரு நூற்றாண்டில் 
5 திருத்தங்களே நிறைவேற்றப்பட்டிருந்தன . ஆனால் , ஸ்விட்ஸர் 
லாந்திருத்திலோ , 25 ஆண்டுகளில் ( 1875-1900 ) பத்துத் திருத் 
தங்கள் நிறைவேற்றப்பட்டன . இதினின்று ஸ்விஸ் முறையே 
சிறந்ததென்று எண்ணி , பெரும்பாலும் 

அதையே அரசியல் 
திட்டத்தில் எழுதினர் . 

அரசியல் திட்டத்தை வகுத்தவர்கள் அதனை எளிதென்று 
கருதி ஏற்படுத்தியபோதிலும் அனுபவத்தில் அவர்களது எண்ணம் 
பொய்த்துப் போயிற்று . 

அரசியல் திட்டத்தை 
மாற்றச் செய்யப்பட்ட 80 முயற்சிகளில் 16 மசோதா நிலையை 
அடையாது தோல்வியுற்றன; 38 மசோதா நிலையை அடைந்து 
தோல்வியுற்றன ; வாக்காளர்களுக்குச் சமர்ப்பிக்கப்பட்ட 26 பிரே 
ரணைகளில் ஐந்துக்கே மொத்த வாக்காளர்களின் பெரும்பான் 
மையும் , நாடுகளின் பெரும்பான்மையும் கிட்டின . 


1949 வரை 


இதுகாறும் அரசியலமைப்புத் திட்டத்திற்கு கொண்டுவரப் 
பட்ட மாற்றங்களின் விவரம் பின் வருமாறு : 


1906 - ல் மேல்சபை அங்கத்தினரின் தேர்தல் முறை மாற்றப் 


பட்டது . 


அரசியலமைப்பை மாற்றும் விதம் 


1910 - ல் மாநிலங்களின் கடன்களை ஏற்றுக்கொள்ளும் அதி 
காரம் காமன்வெல் துக்குக் கொடுக்கப்பட்டது . காமன்வெல்து 
அமைக்கப்பட்டபொழுது உள்ள கடன்களை ஏற்றுக்கொள்ளும் 
பொறுப்புதான் இதற்கு முன் இருந்தது . 


1928 - ல் காமன்வெல்திற்கும் மாநிலங்களுக்குமிடையே ஏற் 
பட்ட நிதி ஒப்பந்தத்தைச் செல்லுபடியாக்கும் வகையில் கொண்டு 
வரப்பட்டது . 


1946 - ல் காமன்வெல்திற்கு சமூக நலன் பணிகளில் மாநிலங் 
களுடன் கூட்டதிகாரம் ( Concurrent power ) கொடுக்கப்பட்டது . 


1967 - ல் ( 1 ) நாட்டு ஜனத்தொகை புள்ளி விவரத்தில் 
{ Census ) பழங்குடியினரை ( aborigines )) சேர்க்காமலிருப்பது 
கைவிடப்பட்டது . 


( 2 ) காமன்வெல்த் சட்டமன்றம் பழங்குடியினர் பற்றி தனிச் 
சட்டங்கள் இயற்றுவதற்கு இதுவரை இருந்த விலக்கு எடுக்கப் 
பட்டது . 


வாக்கெடுப்புக் கட்டம் வரை வந்த 26 மசோதாக்களும் , 
அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டவைகளே . அவற்றுள் ஒன்று 
தவிர , ஏனைய எல்லாம் பிரதிநிதிகள் சபையில் தொடங்கப்பட் 
டவைகளே . 

அரசாங்கத்தின் ஆதரவு இருந்தாற்றான் பார்லி 
மென்டில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்பது இதனின்று 
விளங்குகிறது . 


செனட்டு , அங்க நாடுகளின் சபையாக இயங்காமல் கட்சி 
முறையில் இயங்குவதால் பொதுவாக மாற்றுதல் பிரேரணைகளில் 
இரண்டு சபைகளும் ஒப்புக்கொண்டே இருக்கின்றன . அவ்வாறு 
ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கவர்னர் ஜெனரல் பிரேரணையை 
வாக்காளர்களிடம் சமர்ப்பிக்க அரசியல் திட்டம் 

அரசியல் திட்டம் வழி வகுத் 
திருக்கிறது . 


. 


மாற்ற மசோதா ஒன்று நிறைவேறுவதற்குப் பெரும்பான்மை 
உறுப்பு நாடுகளில் வாக்காளர்களின் பெரும்பான்மை அவசியம் 
என்பது , சிறிய நாடுகளைப் பெரிய நாடுகளின் ஆதிக்கத்தினின்று 
காப்பாற்றுவதே நோக்கம் . இராச்சியங்களின் பெரும்பான்மை 
இல்லாததால் மூன்று பிரேரணைகள் தோல்வியுற்றன . 


212 


அரசியல் அமைப்புகள் 


மாற்றப் பிரேரணைகளின் தோல்விக்கு முக்கிய காரணம் 
பொதுஜன வாக்கெடுப்பு முறையே . பொதுவாகத் திட்ட மாற்ற 
மசோதாக்க 

ராக்கள் இரு சபைகளாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட போதி 
லும் , அவை தமது வாக்கெடுப்பிற்குச் சமர்ப்பிக்கப்பட்ட போது 
மக்கள் ஆமோதிக்க மறுத்துவிட்டார்கள் . ஆகவே , சபைகளின் 
ஒற்றுமை மக்களின் கருத்தின் முன் இங்குப் பயனற்றதா 
யுள்ளது . 


1930 - ல் தொழிற்கட்சி பதவியிலிருந்த பொழுது மக்கள் 
வாக்கெடுப்பைக் கைவிட , ஒரு பொது வாக்கெடுப்பு பிரேரணை 
கொண்டுவரப்பட்டது . ( a referendum to end all constitutional 
referenda ) கீழ்ச்சபையில் நிறைவேறி மேல்சபையில் எதிர்க்கட்சிப் 
பெரும்பான்மையினால் நிராகரிக்கப்பட்டது . 


அரசியல் திட்டத் திருத்தங்கள் தோல்வி அடைவதற்கு 
ஆஸ்திரேலிய அரசியல் நிபுணர்கள் பல காரணங்களைக் கூறு. 
கின்றார்கள் . சிக்கலான விஷயங்களைக் கொண்டுள்ள திருத்தங் 
களாயின் , அவை பற்றி மக்கள் தெளிவான கருத்துக்களை தெரி 
விக்க இயலாதிருக்கின்றார்கள் . அத் திருத்தங்களால் ஏற்படும் 
மாறுதல் 

ல்களின் விளைவைப் பற்றி நன்கு அறியும் திறனைச் சாதாரண 
வாக்காளர்களிடம் எதிர்பார்த்தல் 

இயலாது . 

அவர்கள் அத், 
திருத்தங்களைப் பொதுவாக நடு அரசின் ஆதிக்க அதிகரிப்புத் 
திட்டங்களாகவே கருதுகின்றார்கள் . திருத்தங்களின் விளைவைத் 
தெளிவாக அறியாத வரை அவர்களுக்கு நிராகரிப்பதே இலகு 
வானதாய் இருக்கிறது . 


நடு அரசின் ஆதிக்கம் அதிகரிப்பதற்கு ஆஸ்திரேலியாவில் 
எதிர்ப்பு இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை . ஆஸ்திரேலியா 
ஒரு பெரிய நாடாகவும் அதன் அங்க நாடுகள் அகன்ற பரப் 
புடையனவாகவும் இருப்பதால் பெரும்பான்மை மக்கள் நடு அரசு 
தங்களுடன் தொடர்பற்றது என்று எண்ணி அதனிடம் மிகுந்த 
பொறுப்புகளை விட விரும்புவதில்லை . அங்க நாட்டின் சுயேச்சை 
யையும் பலத்தையும் காப்பது தனி மனிதன் தனது விடுதலையைப் 
போற்றிக் காப்பதாக எண்ணுகிறான் . இதனால் , இவன் அங்க 
நாடுகளின் அதிகாரத்தை மத்திய அரசாங்கத்திற்கு மாற்றுவ 
தற்கு மறுக்கிறான் . 


ஆஸ்திரேலிய அரசியலில் அரசியற்கட்சிகளின் பங்கு மிக 
முக்கியமானது . அரசியல் திட்டத் திருத்தம் பற்றிய வாக்கெடுப்பு 
களின் முடிவு பெரும்பாலும் கட்சிப் பிரிவுகளின் போக்கைச் சார்ந் 


அரசியலமைப்பை மாற்றும் விதம் 


213 


திருக்கிறது . சபைகளின் தேர்தல் தினத்தன்றே பொதுவாகத் 
திருத்தமசோதாவிற்கும் வாக்குப் பதிவு செய்கின்றனர் . இவ்வாறு 
இரு விஷயங்களை ஒன்றுடன் ஒன்று பிணைத்ததால் பெரும்பாலும் 
மக்கள் தங்களது தெளிவான கருத்தை நிதானமாக ஆலோசித்துத் 
தெரிவிக்க இயல்வதில்லை . 


இந்நாள் வரையிற் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் யாவும் 
பொதுவாக நடு அரசின் ஆதிக்கம் வலுப்பதற்கு வகை செய்வன 
வாகவே இருந்துள்ளன . ஆகவே , அவற்றின் தோல்வி , அரசியல் 
திட்டம் இயற்றிய கூட்டாட்சி முறையை மாற்றுவதற்கு ஆஸ்தி 
ரேலிய மக்கள் அவ்வளவு எளிதில் சித்தமாய் இல்லை என்பதற்குச் 
சான்றாய் விளங்குகிறது , 


அரசியல் 


அரசியலமைப்புத் திட்டத்தை மாற்றுவதற்கு 128 ஆம் பிரிவில் 
கொடுக்கப்பட்டிருக்கும் முறை பிரத்தியேகமானதா ? - அதாவது . 
அரசியல் திட்டத்தை மாற்றுவதற்கு வேறு எவ்வழிகளேனும் 
இருக்கின்றனவா ? - என்பதைக் கவனிப்போம் . முதலில் அரசியல் 
திட்டத்தில் சில பிரிவுகளில் காமன்வெல்து பார்லிமென்டிற்கு 

திட்டத்தை மாற்ற அதிகாரம் அளித்திருக்கிறது . 
அரசியல் திட்டத்தின் ஏற்பாடுகள் பெரும்பாலும் தாற்காலிகமான 
ஏற்பாடுகளே. பார்லிமென்டு அவற்றை மாற்றி அமைத்துக் 
கொள்ளலாம் என்பதும் தெளிவாகக் குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 
சுமார் 20 பிரிவுகள் , பார்லிமென்டு மற்றப்படி ஏதாவது மாற்றும் 
வரை ' என்று தொடங்குகின்றன . இந்த மாற்றங்களைக் கொண்டு 
வரும் முறைக்கும் சட்டமியற்றும் முறைக்கும் ஒரு வேறுபாடும் 
இல்லை . 


பல 


பார்லிமென்டின் அதிகாரத் தலைப்புகளைக் குறிப்பிடும் 51 ஆம் 
பதியின் 37 ஆம் பிரிவு ஓர் அங்க நாட்டின் அல்லது 
அங்க நாடுகளின் வேண்டுகோளுக்கிணங்கப் பார்லிமென்டு சட்ட 
மியற்றலாம் என்று குறிப்பிடுகிறது . அரசியலமைப்பில் அதிகாரப் 
பிரிவினை அங்க நாடுகளுக்கும் ஒரு நடு அரசாங்கத்திற்கும் 
இடையே ஒத்துழைப்பிற்குத் தடையாய் இருத்தல் கூடாது 
என்பது இதன் நோக்கம் . அங்க நாடுகள் ஒப்புக்கொண்டால் 
பொது ஜன வாக்கிற்கு விடாமல் இந்தப் பிரிவின் மூலம் அதி 
காரப் பங்கீட்டை மாற்றிக்கொள்ளலாம் . ஆனால் , அங்க நாடுகள் 
தங்களுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க முன் வரும் 
று எதிர்பார்க்க இயலாது . 

1942-44ல் காமன்வெல்து 
அரசாங்கம் 

புனருத்தாரண வேலைகளில் ஈடுபடுவதற்குத் தன் 
அதிகாரத்தை அதிகரிக்க முயன்றபோது , அங்க நாடுகள் தங்கள் 


என் 


214 


அரசியல் அமைப்புகள் 


அதிகாரங்களை மாற்றுவதற்குச் சித்தமாய் இல்லை . இவ்வாறு 
பின் வாயில் மூலம் 

திட்டத்தை மாற்ற ஏற்பட்ட 
இந்த முயற்சியும் கைகூடவில்லை . 


அரசியல் 


அரசியல் திட்டத்தை மாற்றும் முறையை மாற்றுவதற்கும் 
128 ஆம் பிரிவில் கொடுக்கப்பட்ட முறையே கடைப்பிடிக்கப்பட 
வேண்டுமென்றாலும் , மேலே கூறியபடி சில விஷயங்களுக்கு . 
( பிரதிநிதித்துவம் . எல்லைகள் சம்பந்தப்பட்டவை ) பாதிக்கப்படும் 
அங்க நாடுகளின் சம்மதமும் வேண்டும் . அவற்றை மாற்ற 

. 
எல்லா அங்க நாடுகளின் சம்மதமும் அவசியம் என்பது தெரி 
கிறது . 


ஆஸ்திரேலிய அரசியலமைப்புத் திட்டம் பிரிட்டிஷ் பார்லி 
மென்டில் சட்டமாகிய ஆஸ்திரேலிய காமன்வெல்து அரசிய 
லமைப்புச் சட்டத்தில் ( Commonwealth of Australia Constitution 
Act ) 9 ஆம் பகுதியின் கீழ் அடங்கியுள்ளது . ஆஸ்திரேலிய 
மக்கள் அரசின் கீழ்க் கலைக்க முடியாத கூட்டாட்சிக் காமன் 
வெல்தை ஏற்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள் என்று முகப்பில் குறிப் 
பிட்டுவிட்டு , அரசியல் திட்டம் முதல் எட்டுப் பிரிவுகளில் சில 
விளக்கங்களையும் , தற்காலிக ஏற்பாடுகளையும் குறித்திருக்கிறது . 

ஆம் பகுதி , ' காமன்வெல்து அரசியல் திட்டம் பின் வருமாறு 
என்று ஆரம்பித்துப் பின் வரும் 128 பகுதிகளில் 
அமைப்பின் விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன . முதல் எட்டுப் 
பகுதிகள் அரசியல் திட்டத்தைச் 

திட்டத்தைச் சேர்ந்தவையல்ல என்றும் , 
அதனால் அவை அரசியலமைப்பு மாற்றும் முறையின் கீழ் வாரா 
என்றும் . அவற்றை மாற்றுவது . பிரிட்டிஷ் பார்லிமென்டு சட்ட 
மியற்றினாற்றான் முடியும் என்றும் கருதப்படுகிறது . 


அரசியல் 


முகப்பில் மூன்று முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக் 
கின்றன . மக்கள் அரசின் கீழ்க் காமன்வெல்தை ஏற்படுத்து 
கிறார்கள் என்பதும் , அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட காமன்வெல்து 
கலைக்க இயலாததென்பதும் , கூட்டாட்சி காமன்வெல்து என்பதும் 
கூறப்பட்டிருக்கின்றன . ஆஸ் திரேலிய மக்கள் தங்களுக்கு வழங் 
கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் உதவியினால் காமன்வெல்தைக் 
கலைக்கவோ , அல்லது அங்க நாடுகளைப் பிரிந்து செல்ல அனுமதிக் 
கவோ முடியாதென்றும் . இதற்கு பிரிட்டிஷ் பார்லிமென்டுதான் 
அனுமதி அளிக்கலாம் என்றும் கருதப்படுகிறது . 1934 - ல் மேற்கு . 
ஆஸ்திரேலியா காமன்வெல்தை விட்டு விலகுவதற்கு பிரிட்டிஷ் 
பார்லிமென்டிடம் அனுமதி கேட்டது . பார்லிமென்டின் கூட்டுக் 
குழு அதை ஆராய்ந்து பிரிட்டிஷ் பார்லிமென்டுக்குத்தான் சட்ட 


அரசியலமைப்பை மாற்றும் விதம் 


215 


பூர்வமாக அனுமதிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் , காமன் 
வெல்து பார்லிமென்டின் வேண்டுகோளுக்கிணங்கவே அவ்வாறு 
செய்ய இயலும் என்றும் கூறியது . ஆகையால் , மேற்கு ஆஸ்திரே 
லியாவின் கோரிக்கை மறுக்கப்பட்டது . 


முகப்பு , கூட்டாட்சி அமைப்பு என்று குறிப்பிட்ட போதிலும் , 
இதற்கு ஒரு தெளிவான பொருள் இல்லாததலால் , மாற்றும் 
முறைக்கு இதை ஒரு கட்டுப்பாடாகக் கருத இயலாது என்னும் 
கருத்தை ஒளவன் டிக்ஸன் என்பவர் இராயல் கமிஷனிடம் ( 1929 ) 
சமர்ப்பித்தார் . இந்தக் கருத்து 

பொதுவாக 

எல்லோராலும் 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது . 


3. அடிப்படை உரிமைகள் 


ஆஸ்திரேலிய அரசியலமைப்புத் திட்டத்தில் ஜீவாதார உரிமை 
களைப் பற்றிச் சிறப்பாக ஒன்றும் சொல்லப்பட வில்லை . 

தனி 
ஒருவனது சுதந்திரத்தைப் பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தின்மீது 
கட்டுப்பாடுகளை விதிக்க ஆஸ்திரேலியத் திட்டம் வழி வகுக்க 
வில்லை . இந்த விஷயம் அமெரிக்க உதாரணத்திலிருந்து மிகவும் 
மாறுபட்டதாய் இருக்கிறது . ஆனால் , 

காமன்வெல்து பார்லி 
மென்டு தனக்கு அரசியலமைப்புத் திட்டம் கொடுத்திருக்கும் 
அதிகாரங்களையே உபயோகப்படுத்தலாம் . அதற்குப் புறம்பாக 
ஒன்றும் செய்ய இயலாது . பிரிவு 51 - ல் கொடுக்கப்பட்டிருக்கும் 
அதிகாரங்களைப் பற்றி ஹால்டேன் பிரபு பிரிவி கவுன்சில் தீர்ப் 
பொன்றில் , " காமன்வெல்திற்கு மாற்றப்பட்டுள்ள அதிகாரங்களில் 
ஒன்றுகூட மக்களின் சுதந்திரத்தைக் கட்டுப்படுத்த உரிமை 
யளிக்கவில்லை . அவ்வாறு மாற்றப்படாததால் காமன்வெல்து 
பார்லிமென்டிற்கு உரிமைகளைக் கட்டுப்படுத்த அதிகாரம் இல்லை 
என்பது கருத்து . அரசியல் திட்டத்தை மாற்றினாற்றான் அவ் 
வதிகாரத்தைப் பெற இயலும் . இறுதியில் ஜீவாதார உரிமைகளைப் 
பற்றி ஏற்பாடு செய்வதை ஆஸ்திரேலிய அரசியல் திட்டத்தை 
வகுத்தவர்கள் பார்லிமென்டிற்கும் மக்களுக்கும் விட்டுவிட்டார் 
கள் என்று கூறலாம் ,' ' என்று கூறினார் . 


ஜீவாதார உரிமைகள் என்ற அடிப்படையில் இல்லாவிட்டா 
லும் அரசியல் திட்டமே சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது . 


சமய 


முதலாவதாக , அரசியல் திட்டம் 116 ஆம் பிரிவில் 
சுதந்திரத்தை மிகத் தெளிவாகக் குறிப்பிட்டிருக்கிறது , அதன் படி 
காமன்வெல்து சமயத்தை ஏற்படுத்தவோ , சமயக் கோட்பாடுகளைப் 
புகுத்தவோ , அல்லது காமன்வெல்தின் கீழ் உத்தியோகத்திற் 
குரிய மதத் தேர்வுகள் வைத்தோ சட்டங்கள் இயற்றுதல் 


கூடாது . 


217 


அடிப்படை உரிமைகள் 


இரண்டாவதாக , மத்தியப் பார்லிமென்டிற்குக் கொடுக்கப் 
பட்ட அதிகாரங்களில் முக்கியமான ஒரு கட்டுப்பாடு காணப் 
படுகிறது . 51 ஆம் பிரிவில் மத்திய அரசாங்கம் தனி நபரின் 
சொத்தை அபகரித்தால் , அதற்கு நியாயமான நஷ்ட ஈடு கொடுக்க 
வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது . இந்தப் பிரிவு 
சொத்துரிமையைப் பாதுகாப்பதாகக் கருதலாம் . 


மூன்றாவதாக , அரசியல் திட்டத்தின் 80 ஆம் பிரிவு ஒரு நடை 
முறை ( Procedural ) உரிமையை அளிக்கிறது . அதன்படி காமன் 
வெல்து சட்டத்திற்கு விரோதமாகக் குற்றம் செய்ததாகக் குற்றஞ் 
சாட்டப்பட்டால் ஜூரி முறையில் விசாரணை செய்யப்பட 
வேண்டும் . 


இராச்சியங்களுக்குள் வியாபாரம் முதலியவற்றிற்குப் போக்கு 
வரத்துத் தடைகளில்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத் 
துடன் , அரசியல் திட்டத்தின் 92 ஆம் பிரிவு அதாவது இராச்சி 
யங்களுக்குள் வியாபாரம் முதலியவை முற்றிலும் கட்டுப்பாடற் 
றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிட்டிருக்கிறது . இந்தப் பிரிவிற்கு 
ஆஸ்திரேலியத் தலைமை நீதிமன்றமும் பிரிவி கௌன் சிலும் மிக 
விரிவான விளக்கத்தைக் கொடுத்து வியாபார சுதந்திரம் மட்டு 
மன்றி , மற்ற அரசியல் திட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் இடம் 
பெயரும் சுதந்திரத்தையும் ( licedom of movement ) சமமாகச் 
செய்து விட்டனர் . 


ஆஸ்திரேலியத் திட்டத்தில் ஜீவாதார உரிமைகளைப் பற்றி 
விரிவான பிரிவுகள் இல்லாதிருந்த போதிலும் , அங்குத் தனி 
நபரின் சுதந்திரம் மற்றக் காமன் வெல்து நாடுகளைப்போல நன்கு 
காக்கப்பட்டு வருகிறது . 


4. கவர்னர் ஜெனரல் 


ஆஸ்திரேலியாவிலும் , மற்ற டொமினியன்களைப்போல , பிரிட் 
டிஷ் அரசு நாட்டின் பிரதம சின்னமாய் விளங்குகிறது . பிரிட்டிஷ் 
அரசியார் ஆஸ்திரேலியாவுக்கும் அரசியாராவார் . பெயரளவில் 
ஆட்சி அதிகாரம் அவரிடந்தா னிருக்கிறது . காமன்வெல்தில் 
கவர்னர் ஜெனரலும் , அங்க நாடுகளில் கவர்னர்களும் அரசின் 
பிரதிநிதிகளாய் விளங்குகின்றார்கள் . ஆஸ்திரேலியாவில் அரசி 
யாரின் அதிகாரம் கவர்னர் ஜெனரலாலும் இராச்சியங்களில் 
கவர்னர்களாலும் செலுத்தப்பட்டுவருகிறது . பொதுவாக ஐக்கிய 
அரசாங்க அரசியலமைப்பில் இராணியார் என்ன பங்கு கொள் 
கிறாரோ , அதே பங்கை 

இப்பொழுது கவர்னர் - ஜெனரலும் 
கவர்னர்களும் முறையே காமன்வெல்து அரசாங்கத்திலும் உறுப்பு 
நாட்டு அரசாங்கங்களிலும் கொள்கின்றார்கள் . 


பெரும்பாலும் இராணியாரின் அலுவல்களும் கவர்னர் ஜெனர 
லின் அலுவல்களும் ஒரே மாதிரி இருந்த போதிலும் , இருவருடைய 
நிலைமையிலும் பதவியிலும் முக்கிய வேற்றுமைகள் காணப்படுகின் 
றன . பிரிட்டிஷ் அரசர் பதவி வமிச பரம்பரையானது . அதனால் , 
அது ஒரு தனிச் சிறப்பும் பீடும் உடையது . ஆனால் , கவர்னர் 
ஜெனரலோ , குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு - சாதாரணமாக 
5 ஆண்டு காலத்திற்கு- நியமிக்கப்படுகிறார் . முதலில் கவர்னர் 
ஜெனரல் குடியேற்ற நாடுகள் காரியதரிசியின் ஆலோசனையின்படி 
பிரிட்டிஷ் பிரதமர் ஒப்புதலுடன் அரசரால் நியமிக்கப்பட்டு வந் 
தார் . அவ் வாலோசனையின்படியே அவர் திருப்பி அழைக்கவும் 
படலாம் . 1930 - ல் நடைபெற்ற சாம்ராஜ்ய மகாநாடு ( Imperial 
Conference ) ஒரு நாட்டுக் கவர்னர் ஜெனரலின் நியமனம் அந் 
நாட்டு மந்திரிசபையின் ஆலோசனையின்படி செய்யப்பட 
வேண்டும் என்பதைத் தெளிவுபடுத்தியது . மந்திரிசபை விரும் 
பினால் ஒரு கவர்னர் - ஜெனரலின் நியமன காலம் முடிவதற்கும் 
அவரைத் திருப்பி அழைக்கவும் ஏற்பாடு செய்யலாம் . 


கவர்னர் ஜெனரல் 


219 


காமன்வெல்து ஏற்படுத்தப்பட்ட காலம்தொட்டுப் பொதுவாக 
ஆங்கிலேயர்களே கவர்னர் - ஜெனரல்களாக நியமிக்கப்பட்டனர் . 
நாட்டுக் குடிமகனே கவர்னர் - ஜெனரலாக நியமிக்கப்படவேண்டும் 
என்று 1916 - ல் தொழிற்கட்சி வகுத்த கொள்கைக் கிணங்க 
தொழிற் கட்சி பதவியிலிருக்கும் பொழுது இரு தடவைகள் ( 1931 , 
1947 ) ஆஸ்திரேலியர்கள் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப் 
பட்டனர் . லிபரல் கட்சி இந்தக் கொள்கையை சமீப காலத்தில் 
தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது . 1965 - ல் கட்சியின் விருப்பத் 
திற்கிணங்க பிரதமர் ராபர்ட் மென் சீஸ் காலத்தில் திரு . ராபர்ட் 
கேசி கவர்னர் - ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் . கேசி பதவிக்காலம் 
முடிந்த பிறகு திரு . பால் ஹாஸ்லக் என்பார் நியமிக்கப்பட்டார் . 
எந்தக் கட்சி பதவியி லிருப்பினும் இனிமேல் ஆங்கிலேயர் 
கவர்னர் ஜெனரல் பதவிக்கு நியமிக்கப்படமாட்டார்கள் 
உறுதியாகச் சொல்லலாம் . 


என 


யாகிய 


என்று 


கவர்னர் - ஜெனரலின் முக்கியமான அதிகாரங்களும் அலுவல் 
களும் அரசியல் திட்டத்தின் சில பகுதிகளிற் கூறப்படுகின்றன . 
அரசியல் திட்டத்தின் 61 ஆம் பிரிவு செயலதிகாரத்தை இராணி 
யாரிடம் கொடுத்து அவ் வதிகாரத்தை இராணியாரின் பிரதிநிதி 
கவர்னர் ஜெனரல் செயற்படுத்த 

வேண்டும் 
கூறுகிறது . அடுத்த பிரிவின்படி கவர்னர் - ஜெனரலுக்கு ஆலோ 
சனை கூறக் கூட்டாட்சிச் செயற்குழு ஒன்று இருக்க வேண்டு 
மென்றும் , அக் குழுவின் அங்கத்தினர்கள் கவர்னர் ஜெனரலால் 
நியமிக்கப்பட்டு அவரது 

விருப்பக்காலம்வரை பதவியிலிருந்து 
செயல் புரிய வேண்டுமென்றும் குறிப்பிடுகின்றது . அடுத்த பிரிவு 
கவர்னர் ஜெனரல் கூட்டாட்சிக் குழுவைக் கலந்து ஆட்சி அதி 
காரத்தைச் செலுத்தவேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது . 
கவர்னர் ஜெனரலே நாட்டின் படைகளின் பிரதம தளபதியா 
ராவார் . காமன்வெல்து அரசாங்கத்தின் அலுவலர்களை நிய 
மிக்கும் பொறுப்பு அவருடையதே . நீதிபதிகளை நியமிக்கும் 
பொறுப்பும் , இரண்டு சபைகளின் வேண்டுகோளின் பேரில் 
அவர்களை நீக்கும் பொறுப்பும் கவர்னர் ஜெனரலைச் சேர்ந்தனவே .. 


மேலும் , அரசியலமைப்புத்திட்டம் சட்டமியற்றுதல் பற்றிய 
சில அதிகாரங்களைக் கவர்னர் - ஜெனரலுக்குக் கொடுத்திருக்கிறது . 
சட்டசபையின் கூட்டத் 

தொடர்களைக் 

கூட்டுதல் , தள்ளி 
வைத்தல் , கலைத்தல் ஆகிய பொறுப்புகள் அவருடையவை . 
சபைகளிலும் நிறைவேறிய ஒரு மசோதா இராணியாரின் சம்மதத் 
திற்காகக் கவர்னர் - ஜெனரலிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 


220 


அரசியல் அமைப்புகள் 


இராணியாரின் பெயரில் அவர் சம்மதம் அளிக்கலாம் ; அல்லது , 
அளிக்காமலுமிருக்கலாம் ; அல்லது , இராணியாரின் முடிவிற்காக 
நிறுத்தியும் வைக்கலாம் . இராணியாரின் விருப்பத்திற்காக நிறுத்தி 
வைத்தால் ஈராண்டுகளுக்குள் தமது சம்மதத்தைக் கவர்னர் 
ஜெனரல் மூலம் தெரிவிக்கவேண்டும் . அதுவரை அம் மசோதா 
சட்டமாக இயங்க இயலாது . கவர்னர்- ஜெனரல் பிரிவி கவுன் 
சிலின் அப்பீல் அதிகாரத்தைக் குறைக்கும் எந்த மசோதாவையும் 
இராணியாரின் சம்மதத்திற்கு நிறுத்தி வைக்கவேண்டும் . கவர்னர் 
ஜெனரல் சம்மதம் அளித்த ஓராண்டிற்குள் இராணியார் எச்சட் 
-த்திற்கும் மறுப்பாணை விதிக்கலாம் . அன்று முதல் அச் சட்டம் 
முற்றிலும் செல்லாது . ( 58 ; 59 , 60 ) 


இரு சபைகளுக்கும் ஒற்றுமையில்லாமல் சட்டமியற்றுதலில் 
முட்டுக்கட்டை ஏற்பட்டால் , கவர்னர் ஜெனரல் இரு சபைகளையும் 
கலைக்க உத்தரவிடலாம் . புதிய சபைகளிலும் ஒற்றுமையில்லா 
விட்டால் , கவர்னர் - ஜெனரல் இரண்டு சபைகளையும் சேர்த்துக் 
கூட்டி , கூட்டுச்சபையின் பெரும்பான்மை முடிவுக்கு விடலாம் . 
அரசியலமைப்புத் திட்டத்தை மாற்றுவதற்கான பிரேரணைகளை 
இரண்டு சபைகளும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் , கவர்னர்- ஜெனரல் 
அவற்றை மக்களது முடிவிற்கு விடலாம் . 


மேற்கூறப்பட்ட அதிகாரங்கள் அரசியல் திட்டத்தில் குறிப் 
பிடப்பட்டுள்ளன. வழக்காறுகளும் கவர்னர் ஜெனரலுக்குச் சில 
அதிகாரங்களைக் கொடுத்திருக்கின்றன . இவை அமைச்சரவை 
முறை அரசாங்கம் சம்பந்தப்பட்டவைகளே . முதலாவதாக , பிரதம 
மந்திரியாரை நியமிக்கும் முக்கியமான பொறுப்பு கவர்னர் ஜெனர 
லுடையதாகும் . கீழ்ச்சபையில் தோல்வியுற்ற மந்திரிசபை , சபை 
யைக் கலைக்கும்படி கவர்னர் ஜெனரலை வேண்டிக்கொள்ளலாம் . 
சபையைக் கலைக்க உத்தரவிடுவது கவர்னர் - ஜெனரலின் பொறுப் 
பாகும் . 


அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆரம்ப ஆண்டுகளில் 
கவர்னர் ஜெனரலுக்குத் தம் அதிகாரங்களைச் சில சந்தர்ப்பங் 
களில் தம் விருப்பப்படி இயக்க இயன்றது . அரசியலமைப்புத் 
திட்டமே [ ரத்து செய்யுமதிகாரத்தினாலும் , நிறுத்தி வைக்கும் 
அதிகாரத்தினாலும் ] இதற்குச் சிறிதளவு இடம் கொடுத்தது . 
இவ் வதிகாரங்கள் 

மூலமாகச் 

சாம்ராஜ்ய அரசாங்கத்திற்கு 
டொமினியன் விவகாரங்களில் ஓரளவு தலையிட முடிந்தது . 
ஆனால் , 1926 - ல் நடந்த சாம்ராஜ்ய மகாநாடு கவர்னர் - ஜெனரல் 
அரசின் பிரதிநிதிதான் என்றும் , அரசாங்கத்தின் பிரதிநிதியல்ல 


கவர்னர் ஜெனரல் 


22 


என்றும் . ஆகையால் அந் நாட்டு மந்திரிகளின் விருப்பத்திற் 
கிணங்க இயங்க வேண்டுமென்றும் தெளிவுபடுத்தியது . 1930 - ல் 
நடந்த சாம்ராஜ்ய மகாநாடும் 1931 - ல் நிறைவேற்றப்பட்ட 
வெஸ்ட்மின்ஸ்டர் சட்டமும் மேலும் பொறுப்பாட்சியைத் தெளிவு 
படுத்தின . இவற்றின் விளைவால் அரசியற் சட்டத்தின் பிரிவுகள் 
பல ( 58 , 59 , 60 ) இப்பொழுது உயிரற்றனவாயுள்ளன. கவர்னர் 
ஜெனரல் தம் அதிகாரங்களைத் தம்முடைய அமைச்சர்களது 
ஆலோசனைப்படியே செலுத்த வேண்டும் . 


அரசியலமைப்பின் 

வழக்காறுகள் கவர்னர் ஜெனரலுக்குக் 
கொடுத்திருக்கும் அதிகாரங்களை எவ்வாறு அவர் செலுத்துகிறார் 
என்பதைப் பார்ப்போம் . பிரதம மந்திரியார் நியமனம் சம்பந்தப் 
பட்டவரையில் கவர்னர்-ஜெனரல் 

கீழ்ச்சபையில் எந்தக் 
கட்சிக்குத் தெளிவான பெரும்பான்மை இருக்கிறதோ , அந்தக் 
கட்சியின் தலைவரை அழைத்து மந்திரிசபை அமைக்க ஏற்பாடு 
செய்ய வேண்டும் . ஆனால் , எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான 
பெரும்பான்மைச் சார்பு இல்லாவிட்டால் , கவர்னர் ஜெனரல் தம் 
விருப்பப்படி முடிவு செய்ய முடியும் . அவர் எந்தக் கட்சிக்குக் 
கீழ்ச்சபையின் ஆதரவு இருக்கலாம் என்று நினைக்கிறாரோ , அந்தக் 
கட்சியின் தலை வரை மந்திரிசபை அமைக்க அழைக்கலாம் . 
காமன்வெல்து ஏற்படுத்தப்பட்ட முதற் பத்து ஆண்டுகளில் கீழ்ச் 
சபையில் மூன்று கட்சிகள் இருந்தன . ஒரு கட்சிக்கும் தெளி 
வான பெரும்பான்மைச் சார்பில்லை . இந்த நிலைமையில் கவர்னர் - 
ஜெனரலுக்குத் தம் விருப்பப்படித் தீர்மானஞ் செய்ய வாய்ப்புக் 
கிடைத்தது . இரட்டைக் கட்சி முறையின் வளர்ச்சிக்குப் பிறகு 
இத்தகைய சந்தர்ப்பத்திற்கு இடமில்லை . 


கவர்னர் ஜெனரலுக்குச் சட்டசபையைக் கலைப்பதற்கு அதி 
காரம் உள்ளது என்பதைப் பார்த்தோம் . பொதுவாக இந்த 
அதிகாரம் மற்ற அதிகாரங்களைப்போல அமைச்சரவையின் ஆலோ 
சனையின் பேரிலேதான் செயற்படுத்தப்படும் . ஏதாவதொரு 
முக்கியப் பிரச்சினையில் பிரதம மந்திரியாரின் கட்சி கீழ்ச்சபையில் 
தோல்வியுற்றாலோ , அல்லது கீழ்ச்சபையின் நம்பிக்கையை இழக்க 
நேர்ந்தாலோ , மந்திரிசபை ராஜிநாமாச் 

செய்யவேண்டும் . 
அவ்வாறு செய்யா 

து , 

மக்கள் சபையின் போக்கு மக்களின் 
கருத்தைப் பிரதிபலிக்கவில்லையென்று கருதிச் சபையைக் கலைத்து 
புதிய தேர்வு வைக்கும்படி கவர்னர் - ஜெனரலுக்கு ஆலோசனை 
கூறலாம் . சபையில் தோல்வியுற்ற மந்திரிசபையின் வேண்டு 
கோளைக் கவர்னர் - ஜெனரல் ஏற்பதா இல்லையா என்பது ஆய் 
தற்குரிய பொருள் . இதுவரை 

கவர்னர் ஜெனரல் மூன்று 


222 


அரசியல் அமைப்புகள் 


சந்தர்ப்பங்களில் இம் மாதிரியான வேண்டுகோள்களை ஏற்க 
மறுத்துவிட்டார் . கட்சிப் பிரிவுகள் உறுதிப்படாமலிருந்த முதற் 
பத்து ஆண்டுகளிலேயே இச் சந்தர்ப்பங்களேற்பட்டன. மூன்று 
பிரதம மந்திரிகளும் சபையின் பெரும்பான்மைச் சார்பை இழந் 
தார்கள் . ஆனால் , சபையில் மூன்று கட்சிகள் போட்டியிட்டுக் 
காண்டிருந்ததால் , ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை 
இல்லை . 

இவ்வாறான நிலைமையில் கவர்னர்- ஜெனரல் தோல்வி 
யுற்ற பிரதமர்களின் வேண்டுகோளை நிராகரித்து மாற்று மந்திரிசபை 
ஏற்படுத்த முற்பட்டதற்குச் சரியான காரணம் இருந்தது என்று 
சொல்லலாம் . இரட்டைக் கட்சிமுறை வளர்ந்த பிறகு ஆஸ்திரே 
லியாவிலும் பெரும்பாலும் பிரிட்டிஷ் வழக்கம் பின்பற்றப்படுகிறது 
எனக் கருதலாம் . ( பிரிட்டிஷ் மன்னர் 1784 ஆம் வருஷத்திற்குப் 
பிறகு கலைப்பு வேண்டுகோள்களை நிராகரிக்கவில்லை . ) மேல்சபையின் 
முட்டுக்கட்டையைத் தவிர்க்க இரண்டு தடவைகள் மந்திரிசபை 
யின் விருப்பத்திற்கிணங்க இரண்டு சபைகளும் கலைக்கப்பட்டன . 
1914 - ல் கவர்னர் - ஜெனரல் முதல் தடவையாக இரண்டு சபைகளை 
யும் கலைக்க உத்தரவிட்ட பொழுது மேல்சபை தன் மறுப்பைத் 
தெரிவித்தது . இந்த மறுப்புக்குப் பதிலளிக்கையில் கவர்னர் 
ஜெனரல் பொறுப்பாட்சித் தத்துவப்படி மந்திரிசபையின் ஆலோ 
சனைக்கு இணங்குவதைத் தவிர வேறு வழி இல்லை 
தெளிவாகக் கூறினார் . 


என்பதை 


இரட்டைக் கட்சி முறையின் வளர்ச்சியும் , சாம்ராஜ்ய மகா 
நாடுகளின் தீர்மானங்களும் கவர்னர் - ஜெனரலின் பதவியை ஒரு 
கௌரவப் பதவியாக்கி விட்டன . ஆனால் , கவர்னர்-ஜெனரலும் 
பிரிட்டிஷ் அரசரைப் போல அமைச்சர்களுடன் கலந்து ஆலோ 
சித்தல் , அவர்களை உற்சாகப்படுத்தல் , சில சமயங்களில் 
எச்சரிக்கை செய்தல் ஆகிய உரிமைகளைப் பெற்றிருக்கிறார் . 
கட்சிப் பூசல்களினின்று தனித்து நின்று தேசத்தின் ஒற்றுமைக்கு 
அவர் ஒரு சீரிய சின்னமாய் விளங்குகிறார் ; தேசத்துக்கும் அரசாங் 
கத்திற்கும் மதிப்பும் கண்ணியமும் பொருந்திய ஒரு தலைவராய் 
விளங்குகிறார் . அவருக்கு அதிகாரம் இல்லை ; ஆனால் , மிகுந்த 
செல்வாக்கு உண்டு . 


5. அமைச்சரவை 


ஆஸ்திரேலிய அரசியலமைப்புத் திட்டத்தில் அமைச்சரவை 
யைப் பற்றியோ , பிரதம மந்திரியாரைப் பற்றியோ . ஒரு வார்த் 
தையும் கூறப்பட 

வில்லை . ஆனால் , கவர்னர் ஜெனரலுக்கு 
ஆலோசனைக் கூறக் கூட்டாட்சிச் செயற்குழு ( Federal Executive 
Council ) என்னும் ஸ்தாபனத்தை அரசியலமைப்புத் திட்டம் 
' குறிப்பிடுகிறது . மேலும் , கவர்னர் - ஜெனரல் நாட்டின் நிர்வாக 
இலாக்காக்களுக்கு ஆளும் அதிகாரிகளை நியமிக்கலாமென்றும் 
குறிப்பிடுகிறது . இவர்கள் கூட்டாட்சிச் செயற்குழுவில் அங்கத் 
தினர்களாகவும் , பார்லிமென்டில் அங்கத்தினர்களாகவும் இருக்க 
வேண்டும் . நியமிக்கப்படும்பொழுது இவர்கள் பார்லிமென்டில் 
அங்கத்தினர்களாய் இல்லாவிட்டால் , மூன்று மாதத்திற்குள் 
அங்கத்தினராக வேண்டும் 

குறிப்பிடப்பட்டுள்ளது . 
இவ்வாறு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நாட்டின் மந்திரிகள் 
( Ministers of State ) ஆவார்கள் . இப்போது அமைச்சரவை என்று 
வழங்கப்படும் நிறுவனம் இம்முறையில் வளர்ந்ததேயாகும் . சட்ட 
பூர்வமான ஆதாரமில்லாத இந்நிறுவனம் , அரசியலமைப்பின் 
வழக்காறுகளையே ஆதாரமாகக் 

கொண்டுள்ளது . ஆயினும் , 
இதுவே செயலதிகாரத்தின் உண்மையான இருப்பிடமா கும் . 
இதன் முடிவுகளே ( பெயரளவில் ) கவர்னர் ஜெனரலின் செயற் 
குழுவின் முடிவுகளாக வெளியிடப்படும் . 


என்றும் 


பிரிட்டிஷ் அமைச்சரவை வழக்காறுகளே பெரும்பாலும் ஆஸ்தி 
ரேலியாவிலும் பின்பற்றப்படுகின்றன. அமைச்சரவை அங்கத் 
தினர்கள் 

சட்டசபையின் அங்கத்தினர்களாய் இருப்பதோடல் 
லாமல் , அதற்கு , முக்கியமாகக் கீழ்ச்சபைக்குப் பொறுப்புள்ளவர் 
களாயும் இருக்கவேண்டும் . பார்லிமென்டு முறை அரசாங்கத்தின் 
அடிப்படையான தத்துவம் இது . கவர்னர் ஜெனரல் கீழ்ச்சபை 
யின் பெரும்பான்மைக் கட்சியின் தலைவரை அழைத்து மந்திரி 
சபை அமைக்கச் செய்வார் . மந்திரிமாரனைவரும் சாதாரணமாக 


224 


அரசியல் அமைப்புகள் 


ஒரே கட்சியைச் சேர்ந்தவராகவே இருப்பர் . சட்டசபையில் 
எந்தக் கட்சியும் தனியாக ஆட்சி நடத்தப் போதுமான பெரும் 
பான்மைச் சார்பு பெறாதிருக்குமானால் , சபையின் செல்வாக்கை . 
எவர் பெற இயலும் என்று கவர்னர்- ஜெனரல் கருதுகின்றாரோ , 
அவரை அழைத்து மந்திரிசபையை அமைக்கச் சொல்லுவார் . 
அதன் விளைவாக ஒரு கூட்டு மந்திரிசபை ஏற்படுத்தப்படலாம் . 


மந்திரிசபையின் பொறுப்பு இரு வகைப்படும் .. முதலாவ 
தாக , 

மந்திரிசபை கவர்னர் ஜெனரலுக்குப் பொறுப்புள்ளதாய் 
இருக்க வேண்டும் . இது அரசியல் திட்டத்தில் குறிப்பிடப்பட் 

ஆனால் , பொறுப்பாட்சியில் இது பெயரளவினதே . 


டுள்ளது . 


இரண்டாவதாக , மந்திரிசபை கீழ்ச்சபைக்குப் பொறுப்புள்ள 
தாய் இருக்க வேண்டும் . பார்லிமென்டு ஆட்சி முறையில் து 
முதலிடம் வகிக்கிறது . கீழ்ச்சபையின் நம்பிக்கைக்குப் பாத்திர 
மான மந்திரிசபையே பதவியிலிருக்க இயலும் . இப் பொறுப்பின் 
சிறந்த அமிசம் என்னவென்றால் , இப் பொறுப்பு கூட்டுப் 
பொறுப்பாயிருப்பதே . மந்திரிமார் யாவரும் தனி நபர்களாய் மட்டு 
மன்றி , ஒரே குழுவாயும் , கீழ்ச்சபைக்குக் கூட்டுப் பொறுப்புள்ள 
வர்களாயும் இருக்கின் றனர் . மந்திரிசபை ஓர் அங்கமாக இயங்க 
வேண்டும் . ஒவ்வொரு மந்திரியாரின் ஆலோசனைக்கும் நடப்புக் 
கும் மந்திரிசபையே பொறுப்புள்ளதாய் இருக்கவேண்டும் . மந்திரி 
உருவாக்கிய கொள்கையில் 

ஒரு மந்திரியாருக்கு 
அபிப்பிராய பேதம் இருந்தால் , அவரது கடமை இராஜிநாமா 
செய்வதேயாகும் . மந்திரிசபை சட்டசபையின் ஒப்புதலையும் 
நம்பிக்கையையும் இழக்குமாயின் , அது பதவியினின்றும் விலக 
நேரிடும் . 


சபை 


ஆஸ்திரேலிய அரசியற் சூழ்நிலை , அமைச்சரவை ஆட்சியில் 
சில குறிப்பிடத் தக்க வழக்காறுகளைப் புகுத்தி யிருக்கின்றது . 
ஆஸ்திரேலிய அரசியலில் அரசியற்கட்சிகள் மிகத் திண்ணிய 
பங்கு கொள்ளுகின்றன. சட்டசபை அரசியற்கட்சி மிகவும் பலம் 
பொருந்தியதாய் இருக்கிறது . முதலில் 

முதலில் தொழிற்கட்சி மந்திரி 
சபை அமைக்கும் முறையைப் 
முறையைப் பார்ப்போம் . 

தொழிற்கட் சிப் 
பிரதம 

மந்திரியாருக்குத் தம் விருப்பப்படி தம் சகாக்களைத் 
தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் அதிகாரம் இல்லை . கவர்னர் - ஜெனர 
லால் மந்திரிசபை 

அமைக்க 

அழைக்கப்பட்ட பிறகு , கட்சித் 
தலைவர் , கட்சிக் குழு ( Caucus ) என்று வழங்கப்படும் சட்ட 
சபைக் கட்சியிடம் தமக்கு இத்தனை நபர் கொண்ட மந்திரிசடை 


அமைச்சரவை 


225 . 


வேண்டுமென்று கேட்டுக்கொள்வார் . கட்சிக்குழு பூரணவோட்டு 
முறைப்படி மந்திரிசபையைத் தேர்ந்தெடுக்கும் . இந்த முறைப் 
படி தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் தேர்ந்தெடுப்பவர் 
களின் பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்கும் . சாதாரணமாகக் 
கட்சித் தலைவர் தமக்கு வேண்டிய நபர்களைத் தேர்ந்தெடுக்கும் . 
படிச் செய்யலாம் . சில சந்தர்ப்பங்களில் அவர் விரும்பாதவர் 
களையும் கட்சிக்குழு தேர்ந்தெடுக்கலாம் . அவ்வாறு நேர்ந்தால் . 
அமைச்சரவைக் கூட்டங்களில் பலத்த விவாதங்கள் ஏற்படுவது 
இயற்கை . ஒற்றுமையான முடிவுகள் ஏற்படாவிட்டால் , 

முடிவு 
களில் திருத்தியடையாதவர் கட்சிக்குழுவின் கூட்டங்களில் 
அவற்றை மாற்ற முயலலாம் . கட்சிக்குழு மந்திரிசபையைத் தேர்ந் 
தெடுத்த பிறகு கட்சித் தலைவர் தம் விருப்பப்படி இலாக்காக் 
களை ஒதுக்குவார் . அதற்கப்புறம் அமைச்சரவை சாதாரணமாக 
இயங்கிய போதிலும் 

அமைச்சரவைக்கும் கட்சிக்குழுவிற்கும் 
நெருங்கிய 

தொடர்பு எப்பொழுதும் உண்டு. பிரேரணைகள் 
சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படுமுன் கட்சிக்குழுவின் சம்மதத்தைப் 
பெறுவது 

வழக்கம் . கட்சிக் குழுவிற்கும் அமைச்சரவைக்கும் 
பொதுவாகச் சுமுகமான உறவு இருந்தபோதிலும் சச்சரவுகளும் 
ஏற்படலாம் . இவற்றைத் தீர்க்கச் சில சமயங்களில் கட்சியின் 
உதவி தேவையா யிருக்கலாம் . 


தொழிற்கட்சி எதிர்க்கட்சியாய் இருந்தால் , லிபரல் , கண்ட்ரி 
கட்சிகள் கூட்டு மந்திரிசபை அமைக்கும் . லிபரல் கட்சி 
கண்ட்ரி கட்சியைவிடப் பெரிய கட்சியாய் இருப்பதால் , அதன் 
தலைவரே மந்திரிசபையை அமைக்கக் கவர்னர் ஜெனரலால் 
அழைக்கப்படுவார் . கூட்டு மந்திரிசபையில் கண்ட்ரி கட்சியின் 
பங்கு அதன் சட்டசபைப் 

பலத்தைப் பொறுத்தது . கட்சியின் 
மந்திரிகளைத் தேர்ந்தெடுப்பது கட்சித் தலைவரின் பொறுப்பாகும் . 
லிபரல் கட்சித் தலைவரும் தம் கட்சி மந்திரிமார்களைத் தாமே 
தேர்ந்தெடுக்கிறார் . இப்போது இந்தக் கட்சிகளிலும் தொழிற் 
கட்சி முறையைக் கடைப்பிடிப்பதற்கு மிகுந்த ஆதரவு இருப்ப 
தாகத் தெரிகிறது . 

இந்தக் கட்சி பெரும்பான்மையி லுள்ள 
சில இராச்சிய சட்டசபைகளில் 

கட்சிக் குழுவே மந்திரிகளைத் 
தேர்ந்தெடுக்கிறது . 

மந்திரிசபை எவ்வாறு அமைக்கப்பட்ட போதிலும் மாறுபட்ட 
முறைகளினால் சபையின் தோற்றத்தில் அதிக வேறுபாடுகள் 
இருக்கும் என்று சொல்ல 

இயலாது . 

எப்படித் தேர்ந்தெடுத் 
தாலும் , அச் சபை கட்சித் தலைவர்களைப் பெற்றிருக்க வேண்டும் . 
கட்சியிலுள்ள முதன்மையான கருத்துகளுக்குப் பிரதிநிதித்துவம் 


15 


225 


அரசியல் அமைப்புகள் 


கொடுக்கப்பட வேண்டும் . நகர்ப்புற , நாட்டுப்புறக் கருத்துக்கள் 
அங்குச் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் . கூடுமானவரை ஒவ் 
வோர் உறுப்பு நாட்டிற்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப் 
வேண்டும் . ஆகையால் , ஒரு தனி நபரின் விருப்பப்படியோ 
அல்லது குழுவின் விருப்பப்படியோ , மந்திரிசபையை அமைக்க 
அதிக இடமில்லை . 


( 


க் 


ஆயினும் , இரண்டு கட்சிகளும் அமைக்கும் மந்திரிசபை ஒரு 
பிரிட்டிஷ் மந்திரிசபையைப்போல ஒருமைப்பாடுள்ள மந்திரிசபை 
யாய் இருத்தல் இயலாது . மேலே குறிப்பிட்டபடி மந்திரிசபை 
அமைப்பதில் பல விஷயங்களைக் கவனிக்க வேண்டியிருக்கின்றது . 
இரண்டாவதாக , லிபரல் , கண்ட்ரி மந்திரிசபை கூட்டுமந்திரிசபை 
யாகையால் , ஒருமைப்பாட்டை எதிர்பார்க்க இயலாது . தொழிற் 
கட்சி மந்திரிசபை அமைக்கும் விதம் ஒருமைப்பாட்டிற்கு ஓரளவு 
பங்கம் விளைத்தே தீரும் . காரணத்தினாலேயே ஆஸ்தி 
ரேலிய அரசியலில் கொள்கை வேறுபாடுகள் காரணமாகப் பதவியி 
னின்றும் விலகும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இல்லை . மந்திரிசபை 
பெரும்பாலும் தன் வழியை விட்டு விலகிச்செல்லும் மந்திரிகளைக் 
கூடியவரை பொறுத்துக் கொள்வதோடல்லாமல் , அமைச்சர்களது 
வெளிப்படையான வேற்றுமைகளையும் பொறுத்துக்கொள்கின் 
றது . இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் கூட்டுப்பொறுப்பு , மாற்ற 
மின்றிக் கடைப்பிடிக்கப்படும் கொள்கை அன்று என்பது விளங்கு 
கின்றது . 


படையை 


எவ்வாறாயினும் , மேற்கூறிய ஆஸ்திரேலிய வழக்காறுகளும் , 
செயல் முறைகளும் அமைச்சரவை அரசியல் தத்துவத்தின் அடிப் 

மாற்றவில்லை . கட்சிக்குழுவின் ஆதிக்கம் பலமாய் 
இருப்பினும் , அரசியல் முடிவுகள் யாவும் இறுதியில் அமைச்சரவை 
யாலேயே செய்யப்பட வேண்டும் . அவை யாவற்றிற்கும் 
அமைச்சரவையே சட்டசபைமுன் பொறுப்பாளி. மேலும் , சட்ட 
சபையைக் கலைக்கும் அதிகாரம் மந்திரிசபையிடம் இருப்பதால் , 
அக்கருவியை உபயோகிப்பதால் உண்டாகும் விளைவுகளினின்றும் 
தப்பக் கட்சிக்குழு அவையின் போக்கை அறிந்து நடந்துகொள் 
ளும் . ஆயினும் , கட்சிக்குழு மந்திரிசபைமீது ஆதிக்கம் செலுத்த 
முயல்வது ஓரளவு மந்திரிசபை நிலையில்லாமைக்குக் காரணமாய் 
இருக்கிறது . 


ஆஸ்திரேலியப் பிரதம மந்திரியாருக்கு , பிரிட்டிஷ் பிரதம மந் 
திரியாரைட் போலத் தனிச்சிறப்பு இல்லா திருந்த போதிலும் ,, 
அவருடைய ' தலைமையும் முதன்மையும் பாதிக்கப்பட வில்லை . 


227 


அமைச்சரவை 


அமைச்சரவையின் தலைவராக , அதன் கூட்டங்களுக்குத் தலைமை 
வகிப்பதோடல்லாமல் , கூட்டங்களின் நிகழ்ச்சி முறையையும் 
நிர்ணயிக்கிறார் . பொதுவாக வெளிநாட்டு விவகாரங்களிலும் 
பாதுகாப்பு விஷயங்களிலும் தனி அக்கறை எடுத்துக்கொண்ட 
போதிலும் , மற்ற இலாக்காக்களையும் கண்காணித்துக் கொள்கிறார் . 
அமைச்சரவை வேலைகளை 

இணைப்பது பிரதம மந்திரியாரின் 
முக்கியப் பொறுப்பாகும் . 


சட்டசபையைக் கலைப்பது பிரதம மந்திரியாரின் தனிப்பட்ட 
பொறுப்பாய் இருந்த போதிலும் , ஆஸ்திரேலியாவில் பிரதம மந்திரி 
யார் மந்திரிசபையைக் கலந்துகொண்ட பிறகுதான் முடிவு 
எடுப்பது வழக்கமாய் இருக்கிறது . 

அடுத்து அமைச்சரவையின் அலுவல்களைப்பற்றிப் பார்ப் 
போம் . அமைச்சரவையின் முக்கிய அலுவல்கள் மூன்று வகை 
யாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . முதலாவது , சபைக்குச் சமர்ப்பிக்க 
வேண்டிய கொள்கைகளைத் தீர்மானித்தல் ; அடுத்து , தேசிய 
ஆட்சி அதிகாரத்தைப் பார்லிமென்டின் விருப்பப்படி செலுத்து 
தல் ; மூன்றாவது , பல்வேறு துறைகளையும் இலாக்காக்களையும் 
இடையறாது இணைத்தலும் அவற்றின் அலுவல்களின் எல்லையை 
நிர்ணயித்தலுமாகும் . அமைச்சரவையின் தலையாய 
நாட்டின் தலைமைப் பொறுப்பைத் தாங்குதலும் , கொள்கையை 
உருவாக்குதலுமாகும் . - மிக்க முக்கியத்துவம் வாய்த்த விஷயமாய் 
இல்லாவிடில் , அது , அவ் விஷயத்தைச் செயற்படுத்தும் இலாக் 
காவினாலேயே முடிவு செய்யப்படும் . பிரச்சினை முக்கியத்துவம் 
வாய்ந்ததாய் இருப்பின் , மந்திரிகள் அவை கூட்டி ஆராய்ந்து 
முடிவு 

செய்வார்கள் . இவ்வாறு வகுக்கப்படும் 
உருவாக்குதலில் அரசாங்க அலுவலர்கள் முக்கியப் 
கொள்கின்றார்கள் . அவர்கள் அளிக்கும் மூலப் பொருள்களே 
இக் கொள்கைகளை உருவாக்குவதற்கு ஆதாரமாய் உள்ளன . 


கடமை 


கொள்கை 


பங்கு 


மந்திரிசபையில் ஒவ்வொரு மந்திரியாரும் தமது இலாக்கா 
விற்குப் பொறுப்புள்ளவராயிருக்கிறார் . இச் சபை திட்டமிடும் 
ஒரு நிறுவனமாக மட்டுமின்றி , ஓர் இணைப்பு ஸ்தாபனமாயும் 
இயங்குகின்றது . இலாக்காக்கள் அனைத்தையும் அலுவல் முறை 
களில் ணைப்பது மந்திரிசபையின் மிகச் சீரிய பணிகளுள் 
ஒன்றாகும் . 


மேலும் , 

ச் சபை கூட்டாகச் சில முக்கியச் செயலதிகார 
அலுவல்கணக் 

கவர்னர் - ஜெனரலின் பெயராற் செயற்படுத்து 


228 


அரசியல் அமைப்புகள் 


கின்றது . நீதிபதிகள் , தூதர்கள் , பிரதமக் கணக்குத் தணிக்கை. 
யாளர் ( Auditor General ) , சிவில் அலுவலர் ஆணைக்குழு ( Public 
Service Board ) அங்கத்தினர் போன்ற முக்கிய நியமனங்களைச் 
செய்யும் பொறுப்பு இதன் ஆட்சியிலிருக்கின்றது . 


ஆகிய 


சட்டசபையைக் கூட்டுதல் , தள்ளி வைத்தல் , கலைத்தல் 

அதிகாரங்களும் இதனுடையவையே . பார்லிமென்டு 
முறை அரசியலமைப்பில் செயலதிகாரியான அமைச்சரவைக்கும் 
சட்டசபைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பது தெளிவு . 
சட்டசபையின் அலுவல்கள் யாவற்றிலும் பிரதம மந்திரியாரும் 
மற்ற மந்திரியாருமே வழிகாட்டிகளாய் விளங்குகின்றனர் . 


சபை 


அமைப்பு : அமைச்சரவையின் 

அமைச்சரவையின் அமைப்பை நோக்குவோம் : 
பிரிட்டனில் காபினட்டுக் கும் மந்திரிசபைக்கும் உள்ள வேறு 
பாட்டைப் போல ஆஸ்திரேலியாவில் ஒரு வேறுபாடு மில்லா 
திருந்தது . ஆரம்பத்தில் 7 மந்திரிகள் கொண்ட ஒரு சிறிய கச்சி 
தமான ஸ்தாபனமாய் இருந்ததால் பிரிட்டிஷ் வழக்கத்தைப் பின் 
பற்ற அவசியமில்லை . உலகப் போர்களும் வியாபார மந்தங்களும் 
அரசாங்கத்தின் பொறுப்புகளை அதிகரித்ததால் , புதிய இலாக்காக் 
கள் ஏற்படுத்தப்பட்டன . அமைச்சரவையும் வளர்ந்துகொண்டே 
வந்தது . அது இப்பொழுது 22 அமைச்சர்கள் கொண்ட 
யாய் இருக்கிறது . இவ்வளவு பெரிய சபை கலந்து ஆலோசனை 
செய்து ஒரு முடிவுக்கு வருவது என்பது கடினமானதே . அமைச் 
சரவை திறம்பட இயங்குவதற்குப் பாதுகாப்பு , பொருளாதாரம் 
போன்ற முக்கியமான விஷயங்களைக் கவனிக்க மந்திரிமார். 
சிலரைக் கொண்ட நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன .. இவை 
வெற்றிகரமாக இயங்கவில்லை . 

1954 - ல் பிரதம மந்திரியார் 
மென்சிஸ் . காலத்தில் மந்திரிசபை இரண்டாகப் பிரிக்கப்பட்டது . 
ஒன்று . கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ; மற்றொன்று . 
நிர்வாக விஷயங்களையும் கவனித்தன . 1956- ல் பிரிட்டிஷ் 
வழக்கம் கையாளப்பட்டது . இப்பொழுது ' ஆஸ்திரேலிய மந்திரி 

அமைச்சர் குழு ' ( Cabinet ) , அமைச்சரவை ' ( Ministry ) . 
என்னும் : இரண்டு பிரிவாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் , 
ஆஸ்திரேலியாவில் பிரிட்டனைப் போலல்லாமல் , அமைச்சர் குழு 
அமைச்சரவையை விடப் பெரிய நிறுவனம் . அமைச்சர் குழு 12 
மந்திரிகளைக் 

கொண்டது ; அமைச்சரவை 10 மந்திரிகளைக் 
கொண்டது . 


சபை , 


மந்திரிகளுக்கு உதவுவதற்கு 1956 - ல் முதன் முதலாகச் சட்ட 
சபைச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் . போர்க்காலங் 


அமைச்சரவை 


229 


களில் இரண்டொரு மந்திரிகளுக்கு உதவுவதற்காக உதவி மந்திரி 
கள் நியமிக்கப்பட்ட போதிலும் , அந்தப் பழக்கம் ஒழுங்காக்கப் 
படவில்லை . 

இவ்வாறு நியமிக்கப்படும் சட்டசபைச் செயலாளர்கள் 
பின்னர் மந்திரி பதவி ஏற்பதற்கு நல்ல பயிற்சி பெறுகின்றார்கள் . 


பிரீட்டனில் 1918 - ல் அமைக்கப்பட்ட காபினட்டு செக்ரிடேரி 
யட்டு , காபினட்டு ஒழுங்காக இயங்குவதற்கு மிக உதவியாய் 
இருக்கிறது . ஆஸ்திரேலியாவில் இதை ஏற்படுத்த ( 1932 - ல் 
பிரதம மந்திரியார் லையான்ஸ் காலத்தில் ) செய்த முயற்சி வெற்றி 
பெறவில்லை. ஆஸ்திரேலியாவில் காபினட்டு செக்ரிடேரியட்டே 
பிரத்தியேகமாகச் செயல் முறைகளைக் கவனிக்கிறது . காபினட்டுக் 
கூட்டத்திற்குப் பிரதம மந்திரியாரின் உதவியுடன் நிகழ்ச்சி நிரல் 
தயாரிப்பது அதன் முக்கிய அலுவலாகும் . மந்திரிசபை கூடுவ 
தற்கு முன்னால் , மந்திரிசபைக்கு நிகழ்ச்சி நிரலிலுள்ள விஷயங் 
களைப்பற்றி விளக்கங்கள் கொடுக்கவேண்டும் . இறுதியில் காபி 
னட்டு முடிவுகள் பற்றிக் குறிப்பு வைப்பது அதன் பொறுப்பாகும் . 
நிகழ்ச்சி நிரலில் உள்ள விவரங்களின் முடிவுகள் பற்றிச் சுருக்க 
'மாக ஏதாவது ஒரு மந்திரி காபினட்டு செக்ரிடேரியட்டிற்குத் 
தெரிவித்த பிறகு அது முடிவுகளின் விவரங்களைத் தயார் செய்து 
வந்தது , 1939- லிருந்து பிரதம மந்திரியாரின் இலாக்காவின் 
முதல்வர் காபினட்டின் செயலாளராய்க் காபினட்டுக் கூட்டங் 
களில் கலந்துகொண்டார் . இப்பொழுது காபினட்டுக் கூட்டங் 
களின் முடிவுகளைத் தயாரிப்பது அவர் பொறுப்பாகும் . 


6. பாராளுமன்றம் - மக்கள் சபை 


ஆஸ்திரேலிய காமன்வெல்தின் பாராளுமன்றம் , அரசியாரின் 
பிரதிநிதியாகிய கவர்னர் - ஜெனரல் , செனட்டு . பிரதிநிதிகள் சபை 
என்னும் மூன்று உறுப்புகளைக் கொண்டதாய் உள்ளது . 


பிரதிநிதிகள்சபை மக்களால் நேராகத் தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டுமென்றும் , அதன் அங்கத்தினர் தொகை செனட்டின் 
அங்கத்தினர் தொகையைப்போல இருமடங்கு இருக்க வேண்டு 
மென்றும் அரசியலமைப்புத் திட்டம் குறிப்பிடுகிறது . மேலும் 
அங்கநாடுகளின் பிரதிநிதித்துவம் அவற்றின் ஜனத்தொகைக்குத் 
தகுந்தவாறு இருக்க வேண்டுமென்றும் , ஆனால் முதன் முதலில் 
காமன் வெல்தை ஒன்றுகூடி நிறுவிய அங்க நாடுகளுக்குச் சபை 
யில் 5 உறுப்பினருக்குக் குறையாது பிரதிநிதித்துவம் அளிக்க 
வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது . 


பிரதிநிதிகள் சபைக்கு மூன்று ஆண்டிற்கு ஒரு முறை 
தேர்தல் நடத்தப்படவேண்டும் என்றும் , மூன்று ஆண்டு காலம் 
முடிவதற்கு முன் கவர்னர் ஜெனரல் அதைக் கலைக்கலாம் 
என்றும் அரசியல் திட்டம் குறிப்பிடுகிறது . 1949வரை சபையின் 
எண்ணிக்கை 74 ஆக இருந்தது ; அதன்பின் 121 ஆகக் கூட்டப் 
பட்டது . தலைநகரின் பகுதிக்கும் ( Capital Territory ) , நாட்டின் 
வடபகுதிக்கும் ( Northern Territory ) , தலைக்கொரு பிரதிநிதி 
சபையில் உண்டு . ஆனால் , அவர்களுக்குச் சபையில் இருக்கை 
இருப்பினும் , வாக்குரிமை இல்லாமலிருந்தது . 1968 - ல் தலைநகர் 
பகுதிக்கும் . 1968 - ல் வடபகுதிக்கும் வாக்குரிமை கொடுக்கப் 


பட்டது . 


ஆஸ்திரேலியப் பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தைப் 
போலச் சர்வ சுதந்திரமுள்ள சட்டமன்றமன்று . ஏனெனில் , அதன் 
அதிகாரம் எழுதப்பட்ட கூட்டாட்சி அரசியலமைப்புத் திட்டத் 
தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது . அரசியல் திட்டத்தின் 


பாராளுமன்றம் - மக்கள் சபை 


281 


51 ஆம் பகுதியின் 39 தலைப்புகளின் கீழ் வருபவை பாராளுமன்றத் 
தின் அதிகாரங்களாகும் . பிரதிநிதிகள் சபையின் முக்கிய அலுவ 
லாகிய சட்டமியற்றுதலுக்கு ஆதாரம் மேற்சொன்ன பிரிவின் தலைப் 
புகளே . குறிப்பிடப்படாத அதிகாரங்கள் அங்கு நாட்டுச் சட்ட 
சபைகளைச் சேர்ந்தனவாகும் . இந்த அதிகாரப் பிரிவினையைக் 
காப்பது நீதித் துறையின் பொறுப்பாகும் . இவ் வதிகாரம் பாராளு 
மன்றத்தை நீதித்துறையின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக்கிவிடுகிறது . 
மேலும் , அரசியலமைப்புத் திட்டத்தை மாற்றக் கொண்டுவரும் 
பிரேரணைகளைத் தொடங்கும் அதிகாரம் பாராளுமன்றத்தினிடம் 
இருந்தபோதிலும் அவற்றை நிறைவேற்றுவது அதன் கையில் 
ல்க !. 


மற்ற டொமினியன் 

பாராளுமன்றங்களைப்போல ஆஸ்திரே 
லியப் பாராளுமன்றத்திற்குத் தன் நடவடிக்கைகளை நடத்து 
வதற்குக்கூட முழு அதிகாரம் இல்லை . ஏனெனில் , அரசியல் 

டத்தின் 55 ஆம் பிரிவின்படி வரி விதிப்புச் சட்டத்தில் 
வரி விதிப்பைத் தவிர வேறு விஷயங்களைக் குறிப்பிடக்கூடாது . 
ஒரு மசோதா வரி மசோதாவென்று நிர்ணயிப்பது ஆஸ்திரேலி 
யாவில் சபாநாயகரின் அதிகாரம் அன்று . இந்த விஷயத்திற் 
கூட நீதிமன்றம் தலையிடலாம் . அவ்வாறு ஒரு தீர்ப்பில் தலையிட்டு 
மிருக்கிறது . 

சட்டமியற்றுதல் : உலகிலுள்ள மற்ற நாட்டுக் கீழ்ச்சபைகணப் 
போலப் பிரதிநிதிகள்சபையும் சட்டமியற்றுதலில் முதன்மையைச் 
சபையின் சில அங்கத்தினர்களுக்கு விட்டுக்கொடுத்து விட்டது. 
ஆஸ்திரேலியாவிலும் மற்றப் பார்லிமென்டு முறை நாடுகளில் 
உள்ளது போல அமைச்சரவையே சட்டமியற்றுதலில் தனது 
அதிகாரத்தை நிறுவிக்கொண்டது எனக் கூறின் , அது மிகை 
யாகாது . 

இப்போது சட்டமியற்றுதல் என்பது ஒரு சிக்கலான செயல் . 
ஒரு சட்டசபையே சட்டமியற்றுதலின் முழுப்பொறுப்பையும் ஏற்ப 
தென்பது இயலாததாகும் . அதனால் , சட்டப் பிரேரணைகளெல்லாம் 
அமைச்சரவையினால் , ஆட்சி முறை அலுவலர்களது உதவியுடன் 
ஆராயப்பட்டு , சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படுகின்றன . ஆகை 
யால் சட்டசபையின் வேலை சட்டமியற்றுதலைப் பொறுத்த வரை 
இரண்டாந்தரமானதே . அமைச்சரவையிலிருந்து வரும் பிரேரணை 
கணப் பரிசீலனை செய்வதும் அவற்றில் குறை கண்டு மாற்றம் 
செய்வதும் கீழ்ச்சபையின் முக்கிய வேலைகளாய் இருக்கின்றன . 

திரு . டேவிஸ் என்பார் . தாம் எழுதியிருக்கும் ஆஸ்திரே 
விய - ஜனதாயகம் ' என்ற நூலில் ஆஸ்திரேலியப் பாராளுமன்றம் 


282 


அரசியல் அமைப்புகள் 


சட்டமியற்றுதலில் கொள்ளும் பங்கை நன்றாக விளக்கியிருக்கிறார் . 
அவர் எடுத்துக்கொள்ளும் மாதி ... ஆண்டு , 1950 ஆம் ஆண்டு. 
அவ் வாண்டில் பாராளுமன்றம் இயற்றிய சட்டங்களின் விவரம் 
பின் வருமாறு : 


கொள்கை ( Policy ) 
ஆட்சி முறை 
1. இலாக்காக்கள் 
2. செல்வாக்குக் குழு 
தற்காலிகச் சட்டம் 
ஆண்டு நிதிச் சட்டம் 


13 

40 
24 
16 

3 
24 


80 


கொள்கை மசோதாக்களே ஓர் ஆண்டுச் சட்ட நிரலின் உயிர் 
நாடியாகும் . அவை கட்சியின் தேர்தல் பிரகடனத்தில் முக்கியத் 
துவம் கொடுக்கப்பட்ட கொள்கைகளாகவும் , எதிர்பாராத சவால் 
களைச் சமாளித்தற்கான கொள்கைகளாகவும் இருக்கின்றன . 
மேற்குறிப்பிட்ட ஆண்டில் கம்யூனிஸ்டுக் கட்சிக்குத் தடை 
விதித்தல் , இளைஞர்களைப் பாதுகாப்புப் படையில் கட்டாயமாய்ச் 
சேர்த்தல் , பள்ளி மாணவருக்கு இலவசப் பால் வழங்குதல் பற்றிய 
யசோதாக்கள் முதல் வகையைச் சேர்ந்த மசோதாக்களாகும் , 
செனட்டு முட்டுக்கட்டைகளைத் தடுத்தல் , விற்பனை வரி , அஞ்சற் 
கட்டண அதிகரிப்பு , உலக பாங்கிடம் கடன் வாங்குதல் பற்றிய 
மசோதாக்கள் இரண்டாம் வகையைச் சேர்ந்தவை . இந்த மசோ 
தாக்களைத்தான் எதிர்க்கட்சி அரசாங்கம் விரும்பாத வழிகளில் 
மாற்ற முற்படும் . இந்தச் சந்தர்ப்பங்களில் விவாதம் நீடித்துச் 
சிறப்புடையதாய் இருப்பினும் , பயனற்ற விவாதமாகவே இருக்கும் . 


பெரும்பான்மை மசோதாக்கள் சச்சரவில்லாதவையாயிருக் 
கின்றன . அவை செல்வாக்குக் குழுக்களின் 

தூண்டுதலின் 
பேரில் நிருவாகத்துறை 

கொண்டு வரும் மசோதாக்களும் , 
அலுவலர்கள் தங்கள் முயற்சியினாலேயே . கொண்டு வரும் 
புசோதாக்களுமாகும் . 


இப்பட்டியலில் தனி நபர் மசோதா இடம் பெறவில்லை என்பது 
தெரிகிறது . ஆஸ்திரேலியாவில் தனிநபர் மசோதாக்கள் பெரும் 
பாலும் மசோதாவின் உருவில் அவர்களால் கொண்டுவரப் 
படுவதில்லை . அவர்களால் கொண்டு வரப்படும் மோஷன்களுக்குச் 
சட்ட உருக் கொடுக்கும் வேலையை அரசாங்கத்திடமே விட்டுவிடு 


233 


பாராளுமன்றம் மக்கள் சபை 


கிறார்கள் . இவ்வாறு நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மிகக் 
குறைவே . இதற்குச் சட்டசபையின் அவைகள் சிறியனவாயிருந் 
தாலும் , அமைச்சரவைக்கும் கட்சிக் குழுவுக்கும் இருக்கும் 
நெருங்கிய தொடர்பும் , தனி நபரின் ஊக்கத்தைப் பாதிக்கும் 
கட்சிக் கட்டுப்பாடும் காரணங்களாக இருக்கலாம் . 


சட்டமியற்றுதலின் பார்லிமென்டில் பங்கு இரண்டாந்தரத் 
தினதாக மட்டும் இருப்பதோடல்லாமல் , இப்பொழுது சட்ட 
சபைக்கு வெளியே மிகுதியாகச் சட்டங்கள் , மந்திரிகளாலும் நிரு 
வாகத் துறை அலுவலர்களாலும் செய்யப்படுகின்றன . இது , சட் 
டங்களால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள விதி வகுக்கும் அதி 
காரத்தினால் சாத்தியமாகிறது . கூட்டாட்சிச் சட்டங்களில் இரண் 
டில் ஒரு பகுதி விதிகள் வகுக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு 
வழங்குவதாய் இருக்கின்றது . இதுவே இப்போது புகழ் பெற்ற 
+ தரப்பெருஞ்சட்டம் செய்யுரிமை ' என்பதாகும் . சட்டத்தாற் 
குறிப்பிடப்பட்ட கோட்பாடுகளடங்கிய செயல்முறை விவரங்களை 
அதிகார வர்க்கத்தினர் விதிகள் மூலம் ஏற்படுத்துகின்றனர் . 
இதனால் இப்போதைத் தேவைக்குத் தகுந்தபடி பாராளுமன்றம் 
மிகுதியான சட்டங்களை இயற்ற இயலுகிறது . இவ் வேற்பாடு 
இடத்திற் கேற்பவும் சந்தர்ப்பத்திற்கேற்பவும் விதி முறைகளை 
இயற்றவும் : இயற்றிய விதிகளை மாற்றவும் நிர்வாகத்துறைக்கு 
வசதியளிக்கிறது . சட்டங்கள் விளக்கச் சட்டம் , நிர்வாகத்துறை 
வகுக்கும் விதிகளைப் பார்லிமென்டின் ஆராய்விற்குட்படுத்தும் 
விதிகளை வகுத்திருக்கிறது . அதன்படி நிருவாகத் துறை விதிகள் 
யாவும் கெஜட்டில் குறிப்பிடப்பட்டுச் சட்டசபை கூடிய 15 நாட் 
களுக்குள் சமர்ப்பிக்கப்படவேண்டும் . பின்பு அதே அளவு காலத் 
திற்குள் சபையால் ஒப்புக்கொள்ளப்படவோ , நிராகரிக்கப்படவோ 
வேண்டும் . சட்டசபைக்கு நிராகரிக்க அதிகாரம் இருப்பினும் , 
நேரமின்மையால் யாவற்றையும் தீர ஆராய்வது என்பது இயலாத 
செயல் . ஆகவே , தேர்ந்தெடுத்த சிலவற்றையே சட்டசபை 
ஆராய்கின்றது . இவ்வாறு குறிப்பிட்ட சிலவற்றை ஆராய்வது 
உறுப்பினர்களுக்கு அவற்றிலுள்ள அக்கறையைப் பொறுத்தது . 


நிதி அதிகாரம் : ஆளும் அதிகாரத்தின் செலவுகளுக்குப் 
பணம் வழங்குதல் பாராளுமன்றத்தின் தொன்றுதொட்ட அலுவ 
லாய் இருந்த போதிலும் , இப்பொழுது அது தனது முதன்மையை 
இழந்து விட்டது . அதிலும் அமைச்சரவைக்கே எல்லா அதிகார 
மும் சென்றுவிட்டது . பார்லிமென்டின் கட்டுப்பாடு பெயரள 
வினதே . வரி மசோதாக்கள் அடங்கிய பட்ஜெட்டு அறிக்கை 


284 


அரசியல் அமைப்புகள் 


பற்றிய விவாதம் பெரும்பாலும் புதிய வரிப்பிரேரணைகளைப் பற் 
றியும் மாற்றங்களைப் பற்றியுமே இருக்கும் . ஆனால் , எஸ்டிமேட் 
டுகள் பற்றிய விவாதம் சபை கவனித்துக் கொண்டிருக்கும் 
விஷயங்களுக்கு உகந்ததாய் இராது . பொதுவாக , அரசாங் 
கத்தின் குறைகளையோ சாதனைகளையோ பற்றிப் பேசுவதற்கே 
உபயோகப்படுத்தப்படுகிறது . சுருங்கச் சொல்லுமிடத்து உறுப் 
பினர் இவ் விவாதத்தைத் தமது கருத்துகளுக்குப் போக்கீடாகச் 
செய்து கொள்கின்றனர் எனலாம் . இவ் விவாதங்கள் பொது 
வாக அரசாங்கத்தின் திட்டங்களை மாற்றவல்லன அல்ல . 


வழங்கப்பட்ட பொருள் எவ்வாறு செலவழிக்கப்பட்டது 
என்பது பற்றிய விவாதம் சற்றுப் பயன் தரக் கூடியதாகும் . 
கருவூலகமும் ஆடிட்டர் ஜெனரலும் நன்கு பயின்ற அலுவலர் 
களுடன் விசாரித்த 

விசாரித்த போதிலும் , இவற்றைத் தொடர்ந்து 
விசாரித்துப் பரிசீலனை செய்யப் பார்லிமென்டின் பொதுமக்கள் 
கணக்கு ஆராய்வுக் குழு ( Public Accounts Commitee ) தகுதியான 
ஸ்தாபனமாய் இருக்கிறது . பொதுமக்கள் கணக்கு ஆராய்வுக் 
குழு 1913 - ல் அமைக்கப்பட்டு , 1932 - ல் அரசாங்கச் செலவில் 
சிக்கனத்தின் அவசியத்தினால் இரத்துச் செய்யப்பட்டது . அது 
1951.ல் 

மறுபடியும் ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது தன் 
வேலையைச் செவ்வனே செய்து வருகிறது . 


7. பாராளுமன்றம் - மேல்சபை 


சபை 


செனட்டு : ஆஸ்திரேலிய அரசியலமைப்புத் திட்டத்தை . 
வகுத்த தேசியக் கன்வென்ஷன்களில் செனட்டின் அமைப்பு , 
அதிகாரம்பற்றி நீண்ட தீவிரமான விவாதம் நடைபெற்றது ; ஐக்கிய 
அமெரிக்க நாடுகளின் செனட்டு , பிரித்தானிய பிரபுக்கள் 
போன்ற மேல்சபைகளின் அனுபவத்தி லிருந்து மேல்சபையின் 
அவசியத்தை நன்குணர்ந்தது . எப்படிச் சபையைத் தேர்ந் 
தெடுப்பது . எவ்வளவு தூரம் அதற்கு அதிகாரம் கொடுப்பது 
என்பவற்றைப் பற்றியதே விவாதம் . சில குடியேற்ற நாடுகளில் 
சொத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேல் 
சபைகளுக்கும் மக்கள் சபைகளுக்கும் தகராறுகள் 

இருந்து 
வந்ததால் தேசியப் பார்லிமென்டில் இத்தகைய தகராறுகளுக்கு 
வழி இருக்கக் கூடாது என்பது சிலருடைய நோக்கம் . இதைத் 
தடுப்பதற்கே செனட்டு அங்கத்தினர்களையும் மக்களே தேர்ந் 
தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது . இவ்விஷ 
யத்தில் அமெரிக்க உதாரணத்தைவிட முற்போக்கான வழியை 
வகுத்தனர் . மேல்சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் 
என்று முடிவுசெய்த பிறகு , அதில் இராச்சியங்களுக்குச் சமப்பிரதி 
நிதித்துவம் கொடுத்து அதை இராச்சியங்களின் சபையாக்கி 
விசேஷ அதிகாரங்கள் கொடுப்பதற்கு எதிர்ப்பில்லை . கன்வென் 
ஷன்களுக்கு வந்திருந்த மிதவாதிகளுக்கும் பழமைவாதிகளுக்கும் 
செனட்டு அமைப்பு அதிகாரம் பற்றி ஓர் ஒற்றுமையான முடிவு 
காண முடிந்தது . 


இனி , செனட்டின் அமைப்பை நோக்குவோம் : ( அரசியல் 
திட்டம் 7-23 , 41-51 , 53-57 ) . அரசியல் திட்டத்தில் 8 ஆம் 
பிரிவின்படி 

கீழ்ச்சபையின் வாக்காளர்களே மேல்சபைக்கும் 
அங்கத்தினர்களைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் . ஒவ்வோர் உறுப்பு 
நாட்டிலுமுள்ள வாக்காளர்களும் ஒரே தொகுதியாக அதன் 
செனட்டர்களைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் . 1948வரை ஒவ்வோர் 


236 


அரசியல் அமைப்புகள் 


உறுப்பு நாடும் 6 பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுத்தன . 

1949 - ல் 
பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 10 ஆகக் கூட்டப்பட்டது . தேர்வு 
முறையும் அவ் வாண்டிலேயே மாற்றப்பட்டது . 1913 வரை சாதா 
ரணப் பெரும்பான்மை முறையும் , அதற்குப் பிறகு விருப்பு வரிசை 
முறையும் இரண்டு சபைகளின் தேர்தலுக்கும் கையாளப்பட்டன . 
1949 - லிருந்து செனட்டுத் தேர்தலுக்கு விகிதப் பிரதிநிதித்துவ 
முறை பின்பற்றப்பட்டது . 

உறுப்பினர்களின் பதவிக் காலம் 
6 ஆண்டுகளாகும் . சபையில் பாதி உறுப்பினர் 3 ஆண்டுகளுக் 
கொருமுறை புதுப்பிக்கப்படுகின்றனர் . 


: . 


செனட்டின் அமைப்பில் ஜனநாயகத் தத்துவமும் , கூட்டாட் 
சித் தத்துவமும் இணைக்கப்பட்டிருப்பதைச் காணலாம் . மக்களால் 
நேர்முகமாகத் தேர்ந்தெடுக்கப்படுவதால் செனட்டு . மக்கள் 
சபையைப்போல மக்களாட்சித் தத்துவத்தைப் பிரதிபலிக்கிறது . 
மேல்சபைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது ஒரு 
புதுமை என்றே சொல்லவேண்டும் . ஏனெனில் , ஸ்விட்ஸர்லாந் 
திற்கூட எல்லாக் கான்டன்களும் மக்கள் தேர்வு முறையைக் 
கடைப்பிடிக்க வில்லை . அமெரிக்காவிலே 1913 - லிருந்துதான் 
செனட்டுக்கு மக்கள் தேர்வு முறை பின்பற்றப்பட்டது . 


கூட்டாட்சித் தத்துவத்திற் கிணங்க செனட்டில் இராச்சியங் 
களுக்கும் சமய் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது . அதில் 
அமெரிக்க , ஸ்விஸ் வழக்கத்தை ஆஸ்திரேலியாவும் பின்பற்றியது . 
சமப் பிரதிநிதித்துவத்தை மாற்றுவதற்கு இராச்சியத்தின் ஒப்புதல் 
வேண்டுமென்பதை அரசியல் திட்டம் குறிப்பிட்டது . 


இனி , செனட்டின் அதிகாரத்தை நோக்கு வோம் . சாதாரண 
சட்டங்கள் இயற்றுவதில் செனட்டிற்கும் கீழ்ச்சபைக்கும் சம அதி 
காரம் இருக்கிறது . இரண்டு சபைகளிலும் பெரும்பான்மை வாக் 
குகள் கிடைத்தாற்றான் மசோதா சட்டமாகும் . நிதி சம்பந்தப் 
பட்ட விஷயங்களில் மேல்சபைக்குத் தொடங்கும் அதிகாரம் 
இல்லை . கீழ்ச்சபையி லிருந்து வரும் நிதி சம்பந்தப்பட்ட 
பிரேரணைகளை மாற்றவும் அதிகாரம் இல்லை ; ஆனால் , நிராகரிக் 
கலாம் . 


இரண்டு சபைகளுக்கும் ஒற்றுமை ஏற்படாவிட்டால் , இம்முடி 
வின்மையை நீக்க அரசியல் திட்டத்தில் 57 ஆம் பிரிவு வழி வகுத் 
திருக்கிறது . கீழ்ச்சபையில் ஒரு மசோதா மூன்று மாத இடையீட் 
டுடன் 

இருமுறை தேறி , மேல் சபையில் இரு முறையும் தேரு 


பாராளுமன் றம்- மேல்சபை 


237 


விடிலோ . நிராகரிக்கப்பட்டாலோ , மாற்றி அமைக்கப்பட்டாலோ 
கவர்னர் - ஜெனரல் இரண்டு சபைகளையும் கலைக்கலாம் . புதுச் 
சபைகளிலும் ஒற்றுமை ஏற்படாவிட்டால் , இரண்டு சபைகளும் 
சேர்ந்த 

கூட்டத்தில் சட்டம் இயற்றப்படும் . கீழ்ச்சபையில் 
பெரும்பான்மை அங்கத்தினர்கள் இருப்பதால் , முடிவில் கீழ்ச் 
சபையின் நோக்கப்படியே சட்டம் இயற்றப்படும் . 


மக்கள் சபையில் தொடங்கப்படும் மசோதாக்கள் நிறைவேறு 
வதற்கே மேலே குறிப்பிட்ட முறை வழிவகுத்திருக்கிறது . செனட் 
டில் தொடங்கப்பட்ட மசோதாக்கள் , மக்கள்சபை ஒப்புக்கொண் 
டாற்றான் நிறைவேற்றப்படலாம் . 


நிதி சம்பந்தப்பட்ட பிரேரணைகளை மாற்றுவதற்கு செனட் 
டிற்கு அதிகாரம் இல்லாத போதிலும் , அச் சபை நிராகரித்தால் 
இரண்டு சபைகளையும் கலைப்பதைத் தவிர வேறு வழியில்லை , 
மேல்சபை கீழ்ச்சபையைச் சில மாறுதல்களுக் கிணங்கும்படிக் 
கேட்டுக்கொள்ளலாம் . சபைகள் கலைப்பையும் புதிய வாக்கெடுப் 
பையும் அதனால் ஏற்படும் இக்கட்டுகளையும் தவிர்க்க , மக்கள் 
சபை வழக்கமாக இம் மாறுதல்களுக்கிணங்கும் . இதனால் , நடை 
முறையில் சாதாரணச் சட்டப் பிரேரணைகளை மாற்றுவதற்கு 
அதிகாரம் , இருப்பதுபோல , நிதி சம்பந்தப்பட்ட பிரேரணைகளை 
மாற்றவும் அதிகாரம் உள்ளது என்றும் கூறலாம் . 


சம 


அரசியலமைப்பு மாற்றத்தைத் தொடங்குவதற்கு இரண்டு 
சபைகளுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் , 
நடைமுறையில் கீழ்ச்சபையின் அதிகாரம் விசேஷமானது . 
பிரேரணை எந்த சபையில் தொடங்கப்பட்டதோ , அந்தச் சபையில் 
மூன்று மாத இடைவேளைக்குப் பிறகு திரும்பவும் நிறைவேற்றப் 
பட்டால் , மற்றச் சபை ஒப்புக்கொள்ளாவிடினும் , கவர்னர் மக்க 
ளிடம் சமர்ப்பிக்கலாம் என்று அரசியல் திட்டம் குறிப்பிடுகிறது . 

வழக்கத்தில் செனட்டின் பிரேரணைகளுக்கு மக்கள் 
சபை சம்மதிக்காவிட்டால் , அவை மக்களிடம் சமர்ப்பிக்கப்படுவ 
தில்லை . ஆனால் , மக்கள் சபையில் இருமுறை தேறி , செனட் 
டில் தேறாவிடில் , கவர்னர் ஜெனரல் அமைச்சரவை விருப்பத்திற் 
கிணங்க மக்களிடம் சமர்ப்பிக்கலாம் . 

மந்திரிசபை 
பிரதிநிதிகள் சபைக்குப் பொறுப்பாக இருக்கவேண்டும் என்பதி 
னின்று எழுகிறது . 


ஆனால் , 


இனி , நடைமுறையில் எவ்வாறு செனட்டில் 
உபயோகிக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் . 


அதிகாரம் 
அரசியல் 


-288 


அரசியல் அமைப்புகள் 


திட்டம் வலிமையான ஒரு மேல்சபையை நிறுவிய போதிலும் , 
காபினட்டு முறை அரசாங்கத்தில் அத்தகைய மேல்சபைக்கு 
இடம் இல்லை என்பதற்கு ஆஸ்திரேலிய செனட்டுத் தெளிவான 
எடுத்துக்காட்டாகும் . அமைச்சரவை மேல்சபைக்குப் பொறுப் 
பானதன்று . 

செனட்டின் ஒப்புதல் சட்ட மியற்றுவதற்கும் 
தேவையாயிருந்த போதிலும் , அச் சபை , அமைச்சரவையைத் 
தனக்குப் பொறுப்புள்ளதாக்கிக்கொள்ள இயலாது . ஒரு மசோ 
தாவின் தோல்வி யோ , அல்லது நம்பிக்கையில்லாத் தீர்மானமோ , 
அமைச்சரவையைப் பதவி துறக்கச் செய்ய இயலாது . பிரதிநிதி 
கள் சபையே ஓர் அரசாங்கத்தைப் பதவியில் கொள்ளவோ 
அல்லது பதவியினின்றும் துரத்தவோ முடியும் . ஆகவே , பிரதி 
நிதிகள் சபையைப் போலவே 

மக்கள் சபை பொறுக்கியெடுக்கப் 
பட்ட உறுப்பினர்களைக் கொண்டிருந்த போதிலும் , சிறப்போ , 
அதிகாரமோ இல்லை . அரசியலமைப்பை வகுத்தவர்களின் 
நோக்கம் மேல்சபையை அமெரிக்க செனட்டுப்போல இராச்சி 
யங்களின் உரிமைகளைப் பாதுகாக்க வல்ல சபை வேண்டுமென்று 
இராச்சியங்களுக்குச் சமப் பிரதிநிதித்துவம் அளித்தபோதிலும் , 
ஆஸ்திரேலிய அரசியலில் கட்சிகளின் முக்கியத்துவத்திலும் 
மேல்சபைக்கும் கட்சி அடிப்படைமீதே தேர்தல்கள் நடக்கின்றன . 
மேல்சபையில் அலுவல்களும் கட்சி அடிப்படைமீதே நடக்கின் 
றனவே யன்றி , இராச்சியங்களின் சபை என்ற அடிப்படையில் 
நடக்கவில்லை . 

மேலும் , மேல்சபைக்கு நாடு முழுதும் ஒரே 
தொ குதியாய் இருப்பதால் , கட்சிகளின் ஆதரவின்றி எவரும் 
தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியமாகாது . 


சபை. 


இதுகாறும் ஆஸ்திரேலிய செனட்டு இரண்டாவது 
யின் அலுவல்களை எவ்வாறு செய்து வருகிறதென்பது , செனட் 
டில் சர்க்கார் கட்சி பெரும்பான்மைச் சார்பு பெற்றதா , அல்லது 
எதிர்க்கட்சி பெரும்பான்மைச் செல்வாக்குடையதா என்பதைப் 
பொறுத்தது . செனட்டில் பாதி இடங்களுக்கே தேர்தல் மூன்று 
ஆண்டிற்கு ஒருமுறை மக்கள் சபைத் தேர்தலுடன் நடப்பதால் 
இரண்டு சபைகளுக்கும் கட்சிச் 

சார்புகளில் வித்தியாசம் 
இருக்கக்கூடும் . இதுவரை ஏழு மந்திரி சபைகளுக்கு செனட் 
டில் எதிர்க்கட்சிக்குப் பெரும்பான்மை இருந்தது . 


t 


சர்க்கார் கட்சி பெரும்பான்மையி லிருந்தால் , சில மந்திரிகள் 
செனட்டிலிருந்து வருகின்றார்கள் . 1941 வரை மூன்று மந்திரி 
களும் அதற்குப் பிறகு 5 மந்திரிகளும் செனட்டிலிருந்து வந்துள் 
பளார்கள் . மேலும் , சட்டசபைக்குழு வேலையிலும் செனட்டர்கள் 
பங்கெடுத்துக்கொள்கிறார்கள் . 


289 


பாராளுமன்றம் - மேல்சபை 


ஒருசில முக்கிய மசோதாக்களே சென்ட்டால் தொடங்கப் 
படுகின்றன . கூட்டத் தொடரின் ஆரம்பத்தில் கீழ்ச்சபையீ 
ருந்து தமது ஆமோதிப்பிற்கு வரவேண்டும் மசோதாக்களை எதிர் 
பார்த்துக்கொண்டும் , அவைகள் கீழ்ச்சபையி லிருந்து வந்த 
பின் நேரமின்மையால் மிக அவசரமாகவும் , அதன் விளைவால் 
திருப்தி அற்ற முறையிலும் , அம் மசோதாக்கள் பரிசீலனை செய் 
யப்படும் . 


எதிர்க்கட்சி செனட்டில் பெரும்பான்மையி லிருந்தால் , தன் 
ஆதிக்கத்தை அக் கட்சி செலுத்த முயலும் . ஆளும் கட்சி 
செனட்டில் பெரும்பான்மையிலிருந்தால் கீழ்ச்சபைக்கும் மேல் 
சபைக்கும் மிக்க , வேறுபாடு யாதும் எழவில்லை . 

1 : 914 ஆம் 
ஆண்டில் நடந்த தேர்தலில் பிரதிநிதிகள் சபையில் தொழிற் 
கட்சியின் பலம் குன்றி , சிறுபான்மைச் 

சார்பே பெற்றது . 
ஆனால் , மேல்சபையிலோ , அதற்கு மிகையான பெரும்பான்மை 
யிருந்தது . அரசாங்கத்தின் மசோதாக்கள் தன் கொள்கைகளுக்கு 
ஒத்துப்போனால்தான் அது மேல்சபையின் ஒப்புதல் பெறும் 
என்று தொழிற்கட்சி ஆரம்பத்திலேயே தெளிவாக்கியது . பல 
னுள்ள செயல் ஒன்றும் செய்தல் இயலாது என்பதை உணர்ந்து 
அரசாங்கம் அரசியல் திட்டத்தின் 57 ஆம் பிரிவின் படி இரண்டு 
சபைகளையும் கலைத்துப் புதுத் தேர்தல் நடத்தியது . அதில் 
அரசாங்கக் கட்சி படுதோல்வி யடைந்து . இரண்டு சபைகளிலும் 
தொழிற்கட்சியே பெரும்பான்மையைப் பெற்றது . 


1929 - ல் நடந்த தேர்தலில் கீழ்ச்சபையில் தொழிற்கட்சி 
வெற்றி பெற்று மந்திரிசபை அமைத்தது . ஆனால் , மேல்சபையில் 
அதற்கு 7 உறுப்பினரே இருந்தனர் . அடுத்தடுத்து மூன்று பார்லி 
மென்டு கூட்டத் தொடர்களில் செனட்டும் 

அரசாங்க 
மசோதாக்களை நிறைவேற்ற மறுத்தது . அவ்வாறாயினும் , 
அரசாங்கம் புதுத்தேர்தலின் முடிவைப்பற்றி நிச்சயமாகாமலிருந் 
ததால் , இரு சபைகளையும் கலைக்க முன் வரவில்லை . 


பல 


1941 - ல் தொழிற்கட்சி அரசாங்கம் அமைத்தபொழுது மறு 
படியும் செனட்டில் எதிர்க்கட்சிகள் பலம் பெற்றன . இரண்டா 
வது உலகப்போரில் தேசம் ஈடுபட்டிருந்ததால் , சச்சரவுக்குச் 
சந்தர்ப்பம் இல்லை . 


1949-51 - ல் லிபரல் கண்ட்ரிக் கட்சிக்குக் கீழ்ச்சபையில் 
78-47 பெரும்பான்மையிலும் , மேல் சபையில் 26-34 சிறுபான்மை 
பயிலும் இருந்தது . காமன்வெல்து பாங்கு மசோதாவைச் செனட்டு 


அரசியல் அமைப்புகள் 


மறுத்தபோது இரண்டு சபைகளும் கலைக்கப்பட்டு நடந்த தேர் 
தலில் லிபரல் கண்ட்ரி கூட்டு . இரண்டு சபைகளையும் கைப் 
பற்றியது . 

இதுவரை இரண்டு சபைகளிடையே தோன்றிய முட்டுக் 
கட்டைகளையும் சமாளிக்க வகுத்த திட்டம் இரண்டு தடவை 
பயன்பட்டது . புதிய தேர்தலுக்குப் பிறகு இரண்டு சபைகளும் 
சேர்ந்து ஒரு முறைகூடக் கூட்டப்படவில்லை . 


சுருங்கச் சொல்லுமிடத்து , அரசியல் திட்டத்தை வகுத்தவர் 
களின் எண்ணத்திற்கு மாறாக அது செல்வாக்கில்லாத . உபயோக 
மற்ற மேல்சபையாய் விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை . 
அவ்வாறு விளங்குவதற்கு முக்கிய காரணம் , அரசியற்கட்சி 
முறையும் , பாராளுமன்ற முறை அரசாங்கமுமேயாகும் . 


8. தேர்தல் முறை 


ஆஸ்திரேலிய ஜனநாயகம் மிகச் சீரிய வாக்கெடுப்பு முறையை 
திறுவியுள்ளது . இந்நாடு பல துணிகரமான வாக்கெடுப்பு முறை 
களில் திருத்தங்களைப் புகுத்தியும் , உள்ள குறைபாடுகளை நீக்கி 
யும் , தேவைகளுக்கேற்ப மாற்றி அமைத்துக்கொண்டு , மக்களாட்சி 
நாடுகளுள் முன்னணியில் இலங்குகிறது . பிரைஸ் பி பு இம்முறை 
களால் ஆஸ்திரேலிய நாடு மக்களாட்சிப் பாதையில் துரிதமாக 
நெடுந்தூரம் முன்னேறிவிட்டது என்றார் . இவ் வாராய்ச்சி 
களின் வெற்றி ஆஸ்திரேலியரது நெஞ்சத்தில் கிளர்ந்தெழுந்த 
நாட்டுப்பற்றையும் தேசிய உணர்ச்சியையும் ஊக்கி வளர்த்தது . 


ஆஸ்திரேலியா காமன்வெல்து ஆகும் முன்னரே குடியேற்ற 
தாடுகளில் சில வாக்கெடுப்பு முறைகள் புகுத்தப்பட்டன . 
தென்னாஸ்திரேலியாவில் 1856 - ல் இரகசிய வாக்கெடுப்பு முறை 
( Secret Ballot ) கையாளப்பட்டது ; மற்றக் குடியேற்ற நாடுகளில் 
1860 - லிருந்து வழக்கிலுள்ளது . இப்பொழுது புகழ் பெற்று 
இலங்கும் இம்முறை ஆஸ்திரேலிய வாக்கெடுப்பு முறை அல்லது 
'கங்காரு வாக்கெடுப்பு முறை ' என்றும் , குற்றவாளிகள் குடியேற்ற 
நாட்டுச் சீர்த்திருத்தம் என்றும் ஏளனமாக வழங்கப்பட்டு வந்தது . 
இம்முறை ஆஸ்திரேலியக் குடியேற்ற நாடுகளில் 
வந்தது . காமன்வெல்து ஏற்பட்ட பின்னரும் இவ் வாக்கெடுப்பு 
முறை அகற்றப்பட வில்லை . இதனைக் குடியேற்ற நாடுகளிட 
மிருந்து வழிமுறைச் சொத்தாகக் காமன்வெல்து பெற்றுக்கொண் 
டது . 

ஏனெனில் , இது மக்கள் கருத்தை அறிய வல்லதொரு 
சரிய ஏற்பாடாகும் . 


வளர்ந்து 


ஆஸ்திரேலிய அரசியலமைப்புத் திட்டம் கூட்டாட்சித் தேர் 
தல்களுக்குப் பன்மை வாக்குக் கூடாதென்று மாத்திரம் குறிப் 
பிட்டு , வாக்குரிமை பற்றிய மற்ற விவரங்களைப் பாராளுமன்றத் 
திடமே விட்டுவிட்டது . நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் , பின் 


18 


242 


அரசியல் அமைப்புகள் 


பற்றப்பட்ட வாக்குரிமைகளில் வேறுபாடுகள் காணப்பட்டன . 
அவற்றுள் முக்கியமானது பெண்களுக்கு மேற்கு ஆஸ்திரேலியா 
விலும் தென்னாள் திரேலியாவிலும் வாக்குரிமை இருந்தபோதிலும் , 
நாட்டின் கிழக்குப் பகுதிகளில் இல்லை . ஆகவே , நாட்டின் 
எல்லாப் பகுதிகளிலும் ஒரேபடித்தான வாக்குரிமை வழங்குதற் 
பொருட்டு முதற் காமன்வெல்துச் சட்டம் பெண்களுக்கு வாக் 
குரிமை அளித்தது . இதுவே காமன்வெல்து வாக்குரிமைச் சட்ட 
மாகும் . இதன்படி ஆள் திரேலியாவில் ஆறு மாதங்கள் தொடர்ச் 
சியாக வசித்த 21 வயதிற்கு மேற்பட்ட பிறப்புரிமை அல்லது 
குடி உரிமைப் பேறுபெற்ற அரசியாரின் குடிகள் யாவர்க்கும் 
வாக்குரிமை அளிக்கப்படுகிறது . நாட்டில் 5 ஆண்டுகளாவது 
வசித்து வந்தோரே குடி உரிமைப் பேறு பெறுகின்றனர் . புத்தி 
மயக் குற்றவர்களும் , ஒரு வருடத்திற்கு மேல் சிறையிலிருந்தோரும் , 
தேசத் துரோகிகள் என்று கருதப்படுபவர்களும் , ஆஸ்திரேலிய , 
ஆசிய , ஆப்பிரிக்க , பசிபிக்குத் தீவுகளின் பூர்விகக் குடிகளும் 
வாக்குரிமையற்றவர்களாவார்கள் . 


1902 முதல் இந்நாள் வரை வாக்குரிமை பற்றிச் சொல்லத் 
தக்க மாறுதல் ஏதுமில்லை . போரிற் கலந்துகொண்ட ஆஸ்தி 
ரேலியப் பூர்விகக் குடிகளுக்கு மாத்திரம் வாக்குரிமை வழங்கப் 
பட்டது . இந்தியர்கள் மீதிருந்த தடை 1925 - ல் நீக்கப்பட்டது . 
1949 - ல் மேலும் சில ஆதிவாசிகளுக்கு இவ் வுரிமை அளிக்கப் 


பட்டது . 


அரசியல் அமைப்புத் திட்டம் வாக்குரிமை பற்றி விவரியா 
விடினும் , தேர் தலுக்கு நிற்கும் தகுதிகளை விரிவாக விவரித்துள்ளது . 
வாக்குரிமை இருப்பதுடன் மூன்று ஆண்டுகள் காமன்வெல்தில் 
வசித் திருந்தால் , தேர்தலில் போட்டியிடலாம் என்று அரசியல் 
திட்டம் குறிப்பிடுகிறது . மேலும் , 1902 ஆம் ஆண்டுச் சட்டம் , 
திவாலானவர்கள் . கன்டிராக்டர்கள் , அரசாங்க ஊதியம் பெறுப 
வர்கள் என்னும் மூன்று வகுப்பினரையும் தேர்தலில் நிற்கத் 
தகுதியற்றவர் களாக்குகிறது . அரசாங்க அலுவலர் தேர்தலுக்கு 
நிற்பதினின்றும் தடை செய்யப்பட்டார்கள் . 


தேர்வுத் தொகுதிகள் : தொகுதிகளை ஏற்படுத்தும் வழி முறைகள் 
அரசியலமைப்புப் திட்டத்திலேயே காணப்படுகின்றன . முதலில் 
நாடுகளுக்கிடையே பிரதிநிதித்துவம் ஜனத்தொகைக்குத் தகுந்த 
வாறு பிரிக்கப்பட்டுப் பிறகு ஒவ்வொரு நாட்டின் வாக்காளர்கள் 
எண்ணிக்கைக்குத் தகுந்தவாறு பிரிக்கப்படுகிறது . ஆனால் , மூல 


28 


தேர்தல் முறை 


நாடு ஒன்றிற்கு 5 பிரதிநிதிகளுக்குக் குறைவில்லாம லிருக்க 
வேண்டும் . இவ்வடிப்படையில் அரசியலமைப்புத் திட்டமே நாடு 
களின் பிரதிநிதித்துவ எண்ணிக்கையைக் குறிப்பிட்டது . ஜனத் 
தொகை அதிகரிப்புக்குத் தகுந்தபடி பிரதிநிதித்துவமும் அதிகரிக் 
கப்பட்டது . 1948 - ல் தொகுதிகள் சிறியனவாக்கப்பட்டு , நாடு 
களின் பிரதிநிதித்துவம் இரண்டு பங்காக்கப்பட்டது . இராச்சிய 
வாரிப் பிரதிநிதித்துவம் பின் வருமாறு : 


48 


நியூஸௌத் வேல்ஸ் 
விக்டோரியா 
குவீன்ஸ்லாந்து 
தென்னாஸ்திரேலியா 
மேற்கு ஆஸ்திரேலியா 
டாஸ்மேனியா 


28 
23 
9 
7 
5 
5 


33 
18 
11 
9 
5 


2.5 
1.3 
• 8 
-6 
•3 


77 


122 


8.9 


தொகுதிகளின் எல்லை நிர்ணயிப்பிற்கு 1902 ஆம் ஆண்டுச் 
சட்டம் விரிவான வழிகளை வகுத்துள்ளது . ஒவ்வோர் உறுப்பு 
தாட்டிலும் பிர தமத் தேர்வு அதிகாரியுடன் மூவர் கொண்ட ஓர் 
ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டது . அக்குழு 

வாக்காளர்கள் 
தொகையின் அடிப்படையில் தொகுதிகளைப் பிரிக்கும் . மேலும் , 
அவ் வாறு பிரிக்கும்போது குழுவினர் ஏற்கெனவே இருக்கும் 
தொகுதி ஏற்பாட்டையும் , போக்கு வரத்து வசதிகளையும் , புவியியல் 
குணநலன்களையும் மனத்திலிருத்திச் செயல்பட வேண்டும் என்றும் 
சட்டம் கூறுகிறது . 


இவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட ஒற்றை உறுப்பினர் தொகுதி 
கள் சமூக ஒட்டுறவிற்கு அதிக வாய்ப்பு அளித்தன . இரு கட்சி 
முறை இலகுவாக இயங்க ஏதுவளிக்கிறது . பல்வேறு பகுதிகளில் 
சிதறிக் கிடக்கும் விவசாயிகள் போன்ற , நாட்டில் முக்கியத்துவம் 
வாய்ந்த குழுக்களுக்கும் இம்முறை மிகவும் வசதியாயுள்ளது . 


செனட்டுத் தேர்தல் தொகுதிகள் ஜனத்தொகை அடிப் 
படையில் பிரிக்கப்படவில்லை . அரசியல் திட்டம் அங்க நாடு 
களுக்கு செனட்டில் சமப் பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது . 
வரை ஒவ்வொரு நாட்டுக்கும் 6 செனட்டர்களும் அதற்குப் 
பிறகு 

10 செனட்டர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் . 


1948 


AAA 


அரசியல் அமைப்புகள் 


செனட்டுத் தேர்தலுக்கு நாடு முழுதும் ஒரே தொகுதியாக 10 
சென்ட்டர்களையும் தேர்ந்தெடுக்கிறது . 

தேர்தல் முறை : ஆஸ்திரேலிய மக்கள் சலிப்பின்றிப் பல்வேறு 
தேர்தல் முறைகளையும் அலசி ஆராய்ந்து நடைமுறையில் புகுத்திப் 
பார்த்து மிக்க பலனுள்ள ஒன்றைக் கொள்ள விழைகின்றார்கள் , 
முதல் 18 ஆண்டுகளில் இரண்டு சபைகளுக்கும் சாதாரணப் 
பெரும்பான்மை ( Simple Majority ) முறையைக் கொண்டனர் . 
தேர்தலில் போட்டியிடுபவர் இரு வருக்கு மேலிருந்தால் , வெற்றி 
பெறுபவர் சிறுபான்மை வாக்குகள் பெற்றே வெற்றி பெறலாம் .. 
வெற்றி பெற்ற கட்சிக்கு மக்கள் தொகையின்படி சிறு பான்மை 
ஆதரவே கிடைப்பினும் , சட்டசபையில் பெரும்பான்மை இடங்கள் 
பெறலாம் . சிறுபான்மையோருக்குப் பிரதிநிதித்துவம் இல்லை . 
சிறு கட்சிகள் தழைத்தற்குக் குந்தகம் விளைக்கின்றன . 


1919 - ல் இரண்டு சபைகளுக்கு விருப்பு வரிசை வாக்கெடுப்பு 
( Preferential Voting ) முறை கையாளப்பட்டது . வன்மை மிக்க 
இரு சிறு கட்சிகளின் வளர்ச்சிக்கு உரமிட்டது . கண்டிரிக் 
கட்சியும் ஐக்கியத் தேசியக் கட்சியும் செய்துகொண்ட ஒப்பந் 
தத்தின் 

வின வே இவ் வேற்பாடாகும் . இந்த வாக்கெடுப்பு 
முறை கண்டிரிக் கட்சியை பலமிக்க ஒரு சிறுபான்மைக் கட்க 
பாக்கிற்று . லிபரல் கண்டிரிக் கட்சிகளின் ஒத்துழைப்பு தொழிற் 
கட்சியின் வளத்தைப் பாதிக்கின்றது . ஆயினும் , விருப்பு வரிசை 
வாக்கெடுப்பு முறை மக்கள் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு 
இருக்கைப் பெரும்பான்மையும் அளித்தற்கு வழி வகுக்கின்றது . 
ஒற்றை உறுப்பினர் தொகுதிகளில் இம்முறை பொதுவாக திருப் 
தியாய் இயங்குகிறது . 


பல உறுப்பினர் தொகுதிகள் கொண்ட செனட்டுத் தேர்வு 
களுக்கு , மக்கள் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு அல்லது 
கட்சிக் கூட்டுக்கு அளவுக்கு மிகுதியாக இருக்கைப் பெரும் 
பான்மை கொடுத்தது . இந்தக் காரணத்தினால் செனட்டுத் 
தேர்வுகளுக்கு விகிதப் பிரதிநிதித்துவ முறை 1949 - ல் கடைப் 
பிடிக்கப்பட்டது . விகிதப் பிரதிநிதித்துவ முறையில் ( Proportional 
representating ) ஒரு கட்சிக்கு செனட்டில் வசதியான பெரும் 
பான்மை பெறுவது மிகுதியான வாக்குப் பெரும்பான்மை கிட்டி 
னாற்றான் சாத்தியமாகும் . விருப்பு வரிசை வாக்கு முறையின் 
கீழ் செனட்டில் ஒரு கட்சிக்கு அபரிமிதப் பெரும்பான்மை 
இருந்தது . இப்பொழுது இரண்டு கட்சிகளும் சமபலமுடையன 
வாய் இருக்கின்றன . 


தேர்தல் முறை 


2AS 


கண்ட 


இவை யாவற்றையும்விட ஆஸ்திரேலியத் தேர்தல் முறையில் 

ஒரு புதுமை யா தெனின் . கட்டாய முறைப்படி வாக் 
காளர்களைச் சேர்த்தலும் கட்டாய வாக்குப்பதிவுமாம் . 

வாக் 
காளர் வாக்குரிமைத் தகுதி பெற்ற 21 நாள்களுக்குள் தமது 
பெயரை , அப்பிரிவிலுள்ள தேர்தல் குறிப்பேடுகளில் பதிவு செய்து 
கொள்ள வேண்டும் . அல்லாவிடில் அவர்கள் தண்டனைக்குள்ளா 
வார்கள் . கட்டாய வாக்குப்பதிவு குவின்ஸ்லாந்து எனப்படும் 
ஓர் உறுப்பு நாட்டில் இயற்றப்பட்டது . இம்முறை காமன் வெல் 
தில் 1924 ல் அமுலுக்கு வந்தது ; இப்பொழுது எல்லாப் பகுதி 
களிலும் வழக்கிலிருக் கிறது . வாக்காளர்கள் தாங்கள் வாக் 
களிக்காததற்குத் தக்க காரணம் காட்டாவிடில் , சட்டப்படி தண் 
டனைக்குள்ளாவார்கள் . இதன் விளைவாக இந்நாட்டில் 90 - க்கு 
மேல் வாக்குப்பதிவு செய்யப்படுகிறது . 


9. அரசியற்கட்சிகள் 


பிரித்து 


ஆஸ்திரேலியப் பாராளுமன்ற முறை : அரசியலில் அரசியற் 
கட்சிகள் மிகச் சிறப்பானதொரு பங்கு கொள்ளுகின்றன . அவற் 
றிற்கும் அரசாங்கத்திற்கும் உள்ள 

நெருங்கிய தொடர் 
பினால் 

அரசாங்கத்தை அரசியற் கட்சிகளினின்று 
நினைக்க இயலாது . 

எத்தனையோ கட்சிகள் அமைக்கப்பட்ட 
போதிலும் மூன்று கட்சிகளே நிலைத்து , பலம் பொருந்தியனவாய் 
இருக்கின்றன . இக் கட்சிகளின் வளர்ச்சி , அமைப்பு முதலியன 
வற்றை நோக்குவோம் . 


என்று 


காமன்வெல்து ஏற்படுத்தப்பட்ட முதற் சில ஆண்டுகளில் 
அரசியற்கட்சிகள் மெதுவாக வளர ஆரம்பித்தன . முதற் பார்லி 
மென்டில் மூன்று பிரிவுகளிருந்தன . நாட்டின் புதிய தொழில்கள் 
வளர்வதற்கு உதவி செய்யச் சுங்கவரி விதிக்க வேண்டுமென்பது 
ஒரு பிரிவினரின் கருத்து . மற்றொரு பிரிவினர் 

சுங்க 

வரிகள் 
விதித்தால் நாட்டின் விவசாயத் தொழில்களாகிய கம்பள 
நெசவும் , சர்க்கரைத் தொழில்களும் பாதிக்கப்படும் 
கருதினர் . இந்த இரண்டு பிரிவினர்களுக்கும் வேறு கொள்கை 
வித்தியாசங்களோ , அல்லது நிறுவன அமைப்புகளோ இல்லை . 
மூன்றாவதாக , நன்றாக அமைக்கப்பட்ட தெளிவான கொள்கை 
யுடன் ஒருமைப்பாடுள்ள கட்சியாகத் தொழிற்கட்சி விளங்கியது . 
இக் கட்சிக்கு அரசாங்க அனுபவம் இல்லாதிருந்தபோதிலும் , 
சட்டசபை அனுபவம் இருந்தது . ஆனால் , சுங்கவரி விதிப்பு 
விஷயத்தில் தொழிற்கட்சியில் ஒற்றுமையில்லை . சட்டசபையில் 
இவ்வாறு மாறுபட்ட பிரிவுகள் இருந்தது அமைச்சரை வயின் 
ஸ்திரமின்மைக்குக் காரணமாய் இருந்தது . ' முதல் ஒன்பது 
ஆண்டுகளில் ( 1901-10 ) 7 மந்திரிசபைகள் அமைக்கப்பட்டன. 
இந்தச் சங்கடமான நிலைமையிலிருந்து தப்பக் கட்சித் தலைவர்கள் 
இரு கட்சி முறையை உருவாக்க முற்பட்டார்கள் . எல்லாக் . 
கட்சிப் பிரிவுகளும் தொழில்களுக்குப் பாதுகாப்பளிப்ப தன் 


அரசியற்கட்சிகள் 


247 

' ' 


NE 


இவ் 


8 


அவசியத்தை ஒப்புக்கொண்டதால் , பலம் பொருந்திய இரண்டு 
கட்சிகளை அமைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது . 1910 - ல் ஆயிரம் 
டீக்ரின் 

என்பவர் தொழிற்கட்சிக்கு விரோதமாய் இருந்த 
கட்சிகளைப் பிணைத்து லிபரல் கட்சியை ஏற்படுத்தினார் . 

தொழிற்கட்சி : ஆஸ்திரேலிய அரசியலில் கட்சி என்று உரு 
வாகிய பெருமை தொழிற்கட்சியைச் சேர்ந்ததாகும் . இதனால் 
தொழிற்கட்சி தொடக்கத்திலிருந்தே முதன்மை இடம் பெற்று 
வர் திருக்கின்றது . மற்றக் கட்சிகளெல்லாம் தொழிற்கட்சிக்கு 
எதிர்ப்புக் கட்சிகளாகவே தோன்றியவையாகும் . 

குடியேற்ற நாடுகளில் தொழில் வளர்ச்சியடைய தொழிற் 
சங்கங்களும் வளர ஆரம்பித்தன . தொழிற்சங்கங்கள் ஆரம்பத் 
தில் முதலாளிகளிடமிருந்து சலுகைகளைப் போராட்டமின்றிப் 
பெற்றுக்கொண்டு வந்தன . ஆனால் , 1890-91 - ல் ஏற்பட்ட வியா 
பார மந்தம் , அதுகாறும் இருந்து வந்த செழிப்பைக் குறைத்த 
தோடல்லாமல் தொழிற்சங்கங்களின் பலத்தையும் சோதித்தது . 
முதல் முதலாகப் பெரிய வேலை நிறுத்தங்கள் ஏற்பட்டன . 
வேலை நிறுத்தங்களின் படுதோல்வி தொழிற்சங்க இயக்கத்தின் 
பலவீனத்தை எதிர்த்துக்காட்டியது . அரசாங்கம் தொழி பதிபர் 
களுக்குக் கொடுத்த ஆதரவு தொழிற்சங்கங்களுக்கு ஒரு பாடம் 
கற்பித்தது . தொழிற்சங்கங்கள் செல்வாக்குக் குழுக்களாய் இருத் 
தல் மாத்திரம் போதாது ; சட்டசபைகளைக் கைப்பற்றினாற்றான் 
தொழில் நிலைமைகளில் சீர்திருத்தம் ஏற்படுத்த இயலும் என்று 
எண்வரித் தேர்தல்களில் போட்டியிட ஆரம்பித்தன . இந்த 
முயற்சி வெகு சீக்கிரத்தில் வெற்றியைக் கொடுத்தது . 1891 - ல் 
நியூஸெளத் வேல்ஸ் சட்டசடையில் நான்கில் ஒரு பங்கு இடங் 
களைத் தொழிற்கட்சி கைப்பற்றியது . 1899 - ல் குவீன்ஸ்லாந்தில் 
அரசாங்கம் அமைத்து மந்திரிசபை ஒரு வாரம் பதவியிலிருந்தது . 
இந்நிலையில் காமன்வெல்து ஏற்படுத்தப்பட்டபொழுது தொழிற் 
கட்சி ஒன்றுதான் அரசியற்கட்சியொன்றிற்கு உண்டான இபக் 
கணத்தைப் பெற்றிருந்தது . இது அதன் வளர்ச்சிக்கு முக்கிய 
காரணமாய் இருந்தது . 1910 - ல் நியூஸௌத் வேல்ஸில் மந்திரி 

அமைந்து ஆறாண்டுகள் தொடர்ச்சியாகப் பதவியிலிருந் 
தது . காமன்வெல்து முதல் தடவையாக 1904 - ல் நான் குமாத 
காலம் பதவியிலிருந்தது ; 1910 - ல் மூன்றாண்டுகள் இடைவிடாது 
பதவியிலிருந்தது ; 1339 - க்குள் எல்லா இராச்சியங்களிலும் பதவி 
ஏற்றது . 

தொழிற்கட்சி பிரதானமாகத் தொழிற்சங்கங்களின் கட்சி 
யாகும் . தொ ழிற்சங்கங்களே தொழிற்கட்சியை உருவாக்கின 


சபை 


2A8 


அரசியல் அமைப்புகள் 


கட்சிக்கு நிதி உகவி பெரும்பாலும் தொழிற்சங்கங்களிடமிருந்தே 
வருகிறது ; கட்சியின் நிச்சயமான தொகுதிகள் எல்லாம் தொழிற் 
சங்கங்களின் கோட்டைகளே . தொழிற்சங்கங்களின் கட்சியாய் 
இருப்பதால் , தொழிற்கட்சி ஒரு வகுப்புவாதக் கட்சி 

எனக் 
கருதப்படுகிறது . 


ஆஸ்திரேலியத் தொழிற்கட்சி ஒரு சோஷலிஸ்டு கட்சி . 
1921 - ல் தொழிற்சங்கங்களின் வற்புறுத்தலால் , சோஷலிஸக் 
குறிக்கோள் , கட்சியின் கொள்கையாக ஒப்புக்கொள்ளப்பட்டது . 
இதனால் பெறப்படுவது . ' கட்சியின் நோக்கம் தனிப்பட்டவர் 
சொத்துரீமையைப் புறக்கணித்து எல்லாத் தொழில்களையும் 
தேசியமயமாக்குவதன்று ; சமுதாயத்தின் நலனே ஆஸ்திரேலியத் 
தொழிற்கட்சியின் முக்கிய குறக்கோள் ,' என்பது . 


ஆஸ்திரேலியத் தொழிற்கட்சி ஆஸ்திரேலிய தேசியத்தை 
மற்றக் கட்சிகளைவிட முக்கியமாகக் கருதுகிறது ; இதனால் , வெள்ளை 
ஆஸ்தி ரலியக் கொள்கைக்குப் பூரண ஆதரவு கொடுக்கிறது ; 
ஆஸ்திரேலியத் தொழிலபிவிருத்திக்குப் பாதுகாப்பு அவசியம் 
என்று நம்பு கிறது . தொழிற்கட்சி யே இதுவரை இரண்டு ஆஸ்தி 
ரேலியர்களைக் கவர்னர் ஜெனரல்களாக நியமக்க ஏற்பாடு 
செய்தது . 


தொழில் முயற்சிகளில் தொழிற்கட்சி சிறிய தொழிலதிபர் 
கள் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறது . சிறிய குடியானவர் 
களுக்கும் சிறிய தொழில் முதலாளிகளுக்கும் தொழிற்கட்சி 
ஆதரவு கொடுக்கிறது . 


ஆஸ்திரேலியாவில் தொழிற்சங்க இயக்கம் ஒற்றுமையான 
ஓர் இயக்கம் என்று சொல்லமுடியாது . தொழிற்சங்கங்களுக்குள் 
பல கொள்கை வித்தியாசங்களிருப்பது சாதாரணம் . இது கட்சி 
ஒற்றுமையை ஒருவாறு பாதிக்கிறது . எவ் வாறெனில் , தொழிற் 
கட்சிக்குக் குறிப்பிட்ட தொழிற்சங்கக் கொள்கை என்று ஒன்று 
இல்லாததால் , பல கொள்கைகளும் கட்சியின் அங்கீகாரத்திற் 
குப் போட்டியிடும் பொழுது கட்சியின் ஒற்றுமை சீர்குலைகிறது . 
இதுவே கட்சியின் ஒற்றுமையின்மைக்கும் , அடிக்கடி கட்சியில் 
பிளவுகள் ஏற்படுவதற்கும் காரணமாய் இருக்கிறது . 


முக்கியமான சிறுபான்மையினராகிய கத்தோலிக்கர்கள் 
பெரும்பாலும் தொழிலாளிகளே . அதனால் , அவர்கள் சாதாரண 
மாகவே தொழிற்கட்சிக்கு ஆதரவு கொடுத்து வந்தார்கள் . கத் 


அரசியற்கட்சிகள் 


249 


தோலிக்கர்களின் செல்வாக்கு தொழிற்கட்சியின் மிதமான 
சோஷலிஸப் போக்கிற்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம் . 
தொழிற்சங்கங்களில் கம்யூனிஸ்டு செல்வாக்கைத் 

தடுக்கக் 
கத்தோலிக்கர்களின் தீவிர முயற்சிகள் தொழிற்கட்சிக்குள் பிளவை 
உண்டு பண்ணி , ' ஜனநாயகத் தொழிற்கட்சி ' என்னும் புதுக் 
கட்சி தோன்றுவதற்குக் காரணமாய் இருந்தது . இந்தக் கட்சி 
பெரும்பாலும் கத்தோலிக்கர்களைக் 

கொண்டது . 

இதுகாறும் 
தொழிற்கட்சிக்குக் கிடைத்து வந்த கத்தோலிக்கர்கள் ஆதரவு 
குறைந்துவிட்டதால், தொழிற்கட்சியின் பலமும் குறைந்து 


விட்டது . 


இனி 


தொழிற்கட்சியின் அமைப்பை நோக்குவோம் . 
ஒவ்வோர் இராச்சியத்திலும் ஆண்டு தோறும் கூடும் இராச்சிய 
மாநாடு தான் முக்கியமான ஸ்தாபனம் . இதற்கு ஸ்தல கிளை 
களும் இணைக்கப்பட்ட சங்கங்களும் தங்கள் தொகைக்குத் தகுந்த 
படி பிரதி நிதிகன அனுப்புகின்றன . ஆனால் , நிர்ணயிக்கப் 
பட்டுள்ள ஓர் உச்ச வரம்பிற்கு மேல் பெரிய ஸ்தாபனங்கள் 
பிரதிநிதிகளை அனுப்ப முடியாது . இதனால் , தொழில் வளர்ச்சி 
மிகுந்த தொகுதிகள் தங்கள் பலத்திற்குத் தகுந்தபடி ஆதிக்கம் 
செலுத்த முடிவதில்லை . எந்தக் குழு மாநாட்டின் அதிகாரத்தைக் 
கைப்பற்றுகிறதோ , அது கட்சியைக் கட்டுப்படுத்தலாம் . மாநாடு 
தான் இராச்சியச் செயற்குழுவைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
கட்சியின் கூட்டாட்சி மாநாட்டிற்கும் பிரதிந்திகளைத் தேர்ந் 
தெடுக்கிறது . செயற்குழு கட்சியின் விவகாரங்களைக் கவனிக் 

கட்சியின் நிதிகள் அதனுடைய ஆளுகையிலிருக்கும் . 
கிளைகளைக் கலைக்க அதிகாரமிருக்கிறது ; கிளை கள் தேர்தலுக்குப் 
பொறுக்கும் அபேட்சகர்களை அதுதான் ஆமோதிக்கிறது . சில 
சந்தர்ப்பங்களில் அதுவே அபேட்சகர்களைத் தேர்ந்தெடுக்கிறது . 
செயற்குழுவில் பெரும்பாலும் தொழிற்சங்க அலுவலர்களே இடம் 
பெறுகிறார்கள் . சட்டசபைக் கட்சி தொழிற்சங்க இயக்கத்தின் 
விருப்பப்படி இயங் குமாறு பார்ப்பது செயற்குழுவின் 
யாகும் . இவ்வாறு செய்ய முயலும் போது கட்சிக்குள் தகராறுகள் 
ஏற்படுவது சகஜம் . 


கிறது . 


கடமை 


தேசிய மாநாடு மூன்றாண்டிற்கு ஒரு முறை கூடும் . எல்லா 
இராச்சியங்களுக்கும் சமப் பிரதிநிதித்துவம் உண்டு . இதன் 
முக்கிய வேலை கட்சியின் தேர்தல் விண்ணப்பத்தை வகுப்பதே . 
மத்தியக் குழுவிற்கு இராச்சியக் குழுவிற்கிருப்பதைப் 

போல 
அதிகாரம் இல்லை . ஆனால் , ஒரு விசேஷ அதிகாரம் உண்டு . 
அதாவது , இராச்சிய ஸ்தாபனங்கள் கட்சிக்குத் தீங்கிழைக்கும் 


250 


அரசியல் அமைப்புகள் 


படி நடந்து கொள்கின்றன என்றெண்ணினால் , மத்தியக்குழு 
இராச்சியக் குழுக்களை மாற்றி அமைக்கலாம் . 

மத்தியக் குழு 
விற்குத் தனி நிதிகள் இல்லை . 


மத்திய அமைப்பில் மற்றொரு முக்கிய ஸ்தாபனம் கட்சிக் 
குழு . அது தலைவரையும் மற்ற மந்திரிகளையும் தேர்ந்தெடுக்கிறது . 
கவனமாக மந்திரிகளின் நடவடிக்கைகளைக் கண்காணித்து வரு 
கிறது . முக்கியமான பிரச்சினைகளில் கட்சிக்குழுவின் பெரும் 
பான்மையின் முடிவுப்படி ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் 
என்று அது வற்புறுத்தலாம் . 


இம்மாதிரி அமைப்பினால் மத்திய ஸ்தாபனத்திற்கும் இராச் 
சிய ஸ்தாபனங்களுக்கும் , அரசாங்கத்திற்கும் கட்சிக்குழுவிற்கும் . 
கட்சிக்கும் தகராறுகள் வருவது சாதாரணம் . இவ் வமைப்பின் 
முக்கியக் குறைபாடு இ.தன் நெகிழாத் தன்மையே . கட்சியின் 
பிரதிநிதிகள் கட்சி ஸ்தாபனங்களின் ஆணைகளுக்குக் கீழ்ப்படிதல் 
அவசியம் என்னும் கொள்கை கட்சியில் பிளவுகளுக்குக் காரண 
மாய் இருக்கிறது . 


லிபால் கட்சி : ஆல்பிரட் டீக்கின் தலைமையில் ஏற்படுத்தப் 
பட்ட இக்கட்சி , எத்தனையோ தடவை தன் பெயரை மாற்றிக் 
கொண்ட போதிலும் , இயல்பு மாறாமலே இருக்கிறது . கட்சியினர் 
இக்கட்சி தொழிற்கட்சியைப் போல வகுப்பு வாதக் கட்சியன்று 
என்று சொல்லிக்கொண்ட போதிலும் , இது பெரும்பாலும் தொழி 
லதிபர் ஆதரவை நாடியே நிற்கிறது . பொருளாதாரக் கொள் 
கைகள் சம்பந்தப்பட்ட வரை . இந்தக் கட்சி தொழிற்கட்சியின் 
சோஷலிஸக் கொள்கைக்கு எதிர்ப்பைத் தெரிவிக்கிறது . குறைந்த 
வரி விதிப்பும் , தனியார் துறை வளர்ச்சிக்கு உதவுவதும் , இதன் 
முக்கியக் கொள்கைகளாகும் . இது தொழிற்பாதுகாப்பிற்கு ஒப்புக் 
கொண்ட போதிலும் , தொழிற்கட்சியைப் போல அவ்வளவு உறுதி 
யுடன் அக் கொள்கையைக் கடைப்பிடிப்பதில்லை . ஏனெனில் , 
பா துகாப்பில் ஊக்கமில்லாத வணிகர்களும் வியாபாரிகளும் 
அதற்கு ஆதரவு கொடுப்பவர்களாய் இருக்கிறார்கள் . இதனால் , 
தொழில் உற்பத்தியாளர் முழு மனதுடன் லிபரல் 

லிபரல் கட்சியை 
ஆதரிப்பதில்லை . அவர்கள் லிபரல் கட்சிக்கு அளிக்கும் ஆதரவு 
தொழிற்கட்சியின் போக்கைப் பொறுத்திருக்கிறது . லிபரல் 
கட்சியின் பொருளாதாரக் கொள்கையினால் அதற்கு ஆதரவு 
கொடுப்பவர்களுடன் சிலர் அதனுடைய கன்சர்வேட்டிவ் கொள் 
கைக்காகவும் ஆதரவு அளிக்கிறார்கள் . 


அரசியற்கட்சிகள் 


251 


லிபரல் கட்சியின் அமைப்புப் பெரும்பாலும் தொழிற்கட்சியின் 
அமைப்பு மாதிரியேதானிருக்கிறது . இராச்சிய ஸ்தாபனங்களே 
பலம் பொருந்தியனவாய் இருக்கின்றன. ஆனால் , தொழிற்கட்சி 
களைப் போல இராச்சிய மாநாடு பலம் பொருந்திய " தன்று . 
இராச்சியச் செயற் குழுவே கட்சி விஷயங்களில் முழு அதிகாரம் 
செலுத்துகிறது . ஆயினும் , பார்லிமென்டு கட்சி மீது நேரடியாக 
அதிகாரம் செலுத்த முடியாது . 

பார்லிமென்டு கட்சித் தலைவ 
டேமும் 

கட்சியின் தலைமையை விட்டுவிடுவதில்லை . பார்லி 
மென்டு விவகாரங்களில் கட்சிக்குழுவிற்கு அதிகாரம் இருந்த 
போதிலும் . மந்திரிகளை நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை . கட்சித் 
தலைவரே மந்திரிகளைத் தேர்ந்தெடுக்கிறார் . தொழிற்கட்சியைப் 
போலப் பிரதிநிதிகளைக் கட்டுப்படுத்தாமல் பிரதிநிதிகளுக்குச் 
சுதந்திரம் கொடுக்கிறது என்று இக் கட்சியினர் பெருமைப்படுகின் 
நனர் . 


கண்டிரிக் கட்சி : 1914 - ல் மேற்கு ஆஸ்திரேலியக் குடியான 
வர் கழகங்களால் ஆரம்பிக்கப்பட்ட கண்டி ரிக் கட்சி , 1923 - ல் 
மத்தியப் பார்லிமென்டில் லிபரல் கட்சி அதன் உதவியை நாடு 
மளவிற்குப் பலம் பொருந்திய கட்சியாகிவிட்டது . தனிப்பட்ட 
முறையில் பதவி ஏற்கப் பலம் இல்லாமலிருந்தபோதிலும் , லிபரல் 
கட்சியுடன் கூட்டு மந்திரிசபை அமைவதற்குப் போதிய பலம் 
பொருந்தியதாய் இருந்து வருகிறது . 


கண்டிரிக் கட்சிக்கு ஆதரவு சிறு விவசாயிகளிடமிருந்தும் 
கிராம மக்களிடமிருந்து மே வருகிறது . இவர்களின் ஆதரவிற்காக் 
அது தொழிற்கட்சியுடன் போட்டியிடுகிறது . 

பட்டினங்களில் 
கண்டிரிக் கட்சிக்கு ஆதரவு இல்லை . தொழிற்கட்சியுடன் இரண்டு 
கட்சிகளும் போட்டியிடுவதைத் தவிர்க்கத் தேர்தல் கூட்டுகள் 
செய்து கொள்ளுவது வழக்கம் . தொழிற்கட்சியின் சோஷலிஸக் 
கொள்கைக்கு எதிர்ப்புக் கட்சியாய் இருந்த போதிலும் குடியான 
வர்களுக்கு வேண்டிய 

வேண்டிய உதவிகள் செய்வது அரசாங்கத்தின் 
கடமை என்பது கண்டிரிக் கட்சியின் முக்கியமான கொள்கை . 


கண்டிரிக் கட்சியின் அமைப்பும் பெரும்பாலும் மற்றக் கட்சி 
களின் அமைப்பைப் போலவே இருக்கின்றது . இராச்சியக் காரி 
யக் குழுவே மிகவும் முக்கியமான ஸ்தாபனம் . இதனுடைய சம் 
மதமிருந்தாற்றான் கூட்டு மந்திரிசபையில் கண்டிரிக் கட்சி 
சேர முடியும் . முக்கியமாக விக்டோரியா . நியூ ஸௌத்வேல்ஸ் 
இராச்சியச் செயற்குழுக்களே தேசியத் தரப்பில் கூட முக்கியம் 


-252 


அரசியல் அமைப்புகள் 


வாய்ந்தனவாய் இருக்கின்றன . கண்டிரிக் கட்சியின் தேசிய 
அமைப்புப் பெயரளவிலே தானிருக்கிறது . தேசியத் தலைவர்கள் 
இரண்டு இராச்சியச் செயற்குழுக்களுடனே நெருங்கிய தொடர்பு 
வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது; கட்சி அமைப்பில் தொழிற் 
கட்சி அமைப்பையே 

பின்பற்றுகிறது . சட்டசபைக் கட்சிக் 
குழுவே தலைவரையும் மற்ற மந்திரிகளையும் தேர்ந்தெடுக்கிறது . 


* 


ஆஸ்திரேலியக் கம்யூனிஸ்டு கட்சி : ஆஸ்தி ரேலிய அரசியலில் 
கம்யூனிஸ்டுக் கட்சி - சமீபத்தில் தோன்றியதே. 1930 - க்குப் 
பிறகு சில தொழிற்சங்கங்களைக் கைப்பற்றியதே கம்யூனிஸ்டு 
கட்சியின் செல்வாக்கிற்குக் காரணம் . 1940 முதல் 1942 வரை 
இக் கட்சி சட்ட விரோதமாக்கப்பட்டிருந்தது . 

பிறகு கட்சி 
மீதிருந்த தடை நீக்கப்பட்டது . ஆனாலும் , 1950 - ல் கட்சியைச் 
சட்ட விரோதமாக்கக் கொண்டுவரப்பட்ட சட்டம் நீதி மன்றத் 
தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது . தனக்குத் தொழிற்சங்கங்க 
ளிடம் செல்வாக்கிருந்த போதிலும் , பார்லிமென்டு தேர்தல்களிலே 
இக்கட்சி ஓர் இடங்கூட இதுவரை கைப்பற்றியதில்லை . ஆயினும் , 
ஆஸ்திரேலிய அரசியலின் போக்கை ஒருவாறு 

ஒருவாறு இக்கட்சி தீர் 
மானிக்கிறது . தொழில் தகராறுகளைத் தூண்டி விடுவதற்குக் 
காரணமாகவும் , தொழிற்சங்கத்தினரைத் தொழிற்கட்சியினின்று 
பிரிப்பதுமே இதன் முக்கியமான அலுவல்களெனக் கருதலாம் . 
கம்யூனிஸ்டு கட்சிக்குத் தொழிற்சங்கங்களிடம் இருக்கும் செல் 
வாக்கினால் தொழிற்கட்சிபைக் கட்டு படுத்தும் நில மயிருக் 
கிறது என்றும் , அதனால் தொழிற்கட்சிக்குப் பதவி அளிப்பதனால் 
கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு மறைமுகமாக அதிகரிக்கும் 
என்றும் மக்களிடம் எதிர்க்கட்சிகள் பிரசாரம் செய்வது வழக்கம் . 


ஆஸ்திரேலியக் கட்சி முறையின் சில விசேஷமான குணாதி 
சயங்களை இங்குக் கவனிப்போம் : முதன் முதலாக மூன்று கட்சி 
களும் இராச்சியத் தரப்பிலே தொன்மையாக அமைக்கப்பட் 
டிருக்கின்றன . தேசியத் தரப்பில் அவற்றின் முக்கியத்துவம் 
இரண்டாம் பட்சமே . இரண்டாவதாக , மூன்று கட்சிகளும் 
வெவ்வேறு செல்வாக்குக் குழுக்களின் நிரந்தரமான ஆதரவைப் 
பெற்றிருக்கின்றன . கட்சிகளுக்கும் செல்வாக்குக் குழுவுக்கும் 
உள்ள தொடர்பு மிக நெருங்கியது . மூன்றாவதாக , மூன்று கட்சி 
-களும் பதவி ஏற்று அரசாங்கப் பொறுப்பை வகித்து வந்திருக் 
கின்றன . இது அம் மூன்றையும் பொறுப்புள்ள அரசியற்கட்சி 
களாக்குகிறது . மூன்று கட்சிகளுக்கும் கொள்கைகளில் வித்தி 
யாசங்கள் இருந்தபோதிலும் , பல முக்கியமான விஷயங்களில் 


அரசியற்கட்சிகள் 


258 


அவை ஒரே வழியையே கடைப்பிடிக்கின்றன . உதாரணமாக , 
வெளிநாட்டுக் கொள்கை , உள்நாட்டுப் பொருளாதாரக் கொள் 
கைகளில் ( தேசியப் பொருளாதார அபிவிருத்தி , கட்டாயத் 
தீர்ப்பு . சமூக நலன் பணிகளில் ) மிகுந்த ஒற்றுமை காணப்படு 
கிறது . 


ஆஸ்திரேலியாவில் மூன்று முக்கியமான கட்சிகளிலிருந்த 
போதிலும் ஆஸ்திரேலியக் கட்சி முறையை 

இரு கட்சி 

முறை 
என்றே கருத வேண்டும் . ஏனெனில் , லிபரல் கட்சிக்கும் கண் 
டிரிக் கட்சிக்கும் கொள்கை வேறுபாடுகள் இருந்த போதிலும் 
தனிக்கட்சிகளாய் இருந்தபோதிலும் , தொழிற்கட்சியை அரசாங்கம் 
அமைக்கவிடாதபடி செய்வதில் ஒற்றுமை இருக்கிறது . இந்த 
ஒற்றுமையே தொழிற்கட்சியைப் பலவீனப்படுத்திவிடுகிறது . 
இவ் வொற்றுமை இருந்த போதிலும் , இரண்டு கட்சிகளும் தங் 
களின் கொள்கைகளையோ தனி அமைப்பையோ விட்டுக்கொடுக் 
கத் தயாராய் இல்லை . இதனால் , கூட்டு மந்திரி சபைகளைத் 
தான் அமைக்க 

முடிகிறது . ஒருமைப்பாடுள்ள மந்திரிசபை 
அமைக்க முடியாததால் , லிபரல் கட்சி -கண்டிரி கட்சி அரசாங்கம் 
பலம் பொருந்திய அரசாங்கமாக இருக்க இயலுவதில்லை . 


10. செல்வாக்குக் குழுக்கள் 


பங்கு 


பேராசிரியர் மில்லர் , ஆஸ்திரேலிய அரசியல் பெரும்பாலும் 
பொருளாதார அரசியலே என் கிறார் . ஏனெனில் , ஆஸ்திரேலியா 
வில் , 

, அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே பொருளாதார விஷயங் 
களாகிய நிலம் , குடியிறக்கம் , வரிவிதித்தல் , தொழில் தகராறுகள் . 
சமூக நலன் போன்றவற்றிலேயே தனது முழுக் கவனத்தையும் 
செலுத்தி வந்திருக்கிறது . ஆஸ்திரேலியாவின் பூகோள இயல்பு 
களினால் , பொருளாதார வளர்ச்சியில் அரசாங்கம் பிரதானமான 
எடுத்துக்கொள்ள வேண்டிய 

வேண்டிய நிர்ப்பந்தம் ஏற்பட்டது. 
பொருளியல் வளர்ச்சிக்கு ஆஸ்திரேலிய மக்கள் பெரும்பாலும் 
அரசாங்கத்தின் உதவியையே எதிர்பார்த்துக்கொண் டிருப்ப 
தால் , தங்கள் தேவைகளை அரசாங்கத்திற்குத் தெளிவுபட எடுத் 
துச் சொல்வதற்குப் பலம் பொருந்திய ஸ்தாபனங்களை அமைத் 
துக்கொண்டு அவை மூலமாகச் செல்வாக்குச் செலுத்தவும் முற் 
படுகின்றார்கள் . 

பொருளாதார முன்னேற்றத்துடன் 
ஆஸ்திரேலியாவில் செல்வாக்குக் குழுக்கள் வளர்ந்து கொண்டும் , 
பலம் பொருந்தியனவாகப் பலனிக்கும் முறையில் செல்வாக்கைச் 
செலுத்த வழிகளை வகுத்துக்கொண்டும் வருகின் றன . 


சமூக . 


அரசியற்கட்சிகளைப் போல அதிகாரத்தைக் கைப்பற்றி 
நாட்டை ஆளுவது செல்வாக்குக் குழுக்களின் நோக்கம் அன்று . 
அதிகார பீடத்திலிருப்பவர்களிட மிருந்து தங்களுக்கு வேண்டிய 
அனுகூலங்களைப் பெறுவதற்கு இடையறாது பாடுபடுவது அவற் 
றின் முக்கிய வேலையாகும் . தேர்தல் சமயங்களில் செல்வாக்குக் 
குழுக்கள் தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய கட் 
சிக்கு ஆதரவு 

அளித்து வெற்றிபெறச் செய்ய வேலை செய் 


கின்றன . 


ஆஸ்திரேலியாவில் அரசியற்கட்சிகளுக்கும் செல்வாக்குக் 
குழுக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து வருகிறது . மூன்று 


'' 


செல்வாக்குக் குழுக்கள் 


255 


பிரதான அரசியற்கட்சிகளும் வெவ்வேறு செல்வாக்குக் குழுக் 
களின் ஆதரவைப் பெற்றிருக்கின்றன . முறையே தொழிற்கட்சி 
தொழிற்சங்கங்களின் ஆதரவையும் , லிபரல் கட்சித் தொழிலதிபர் 
சங்கங்களின் ஆதரவையும் , கண்டிரி கட்சி விவசாயச் சங்கங் 
களின் ஆதரவையும் நாடியிருக்கின்றன . ஆனால் , தேர்தலில் 
வெற்றிபெற ஒரு கட்சியின் செல்வாக்குக் குழுக்களின் ஆதரவு 
மாத்திரம் இருத்தல் போதாது . ஏனெனில் பெரும்பான்மை 
ஆஸ்திரேலிய வாக்காளர்கள் குழு வழியைப் பின்பற்றிய போதி 
லும் , சிலர் பின்பற்றாமலிருக்கின்றனர் . சிலர் தொழில் சம்பந்தப் 
பட்ட வரையில் , தம்முடைய குழுக்கள் வகுக்கும் வழியைப் பின் 
பற்றிய போதிலும் , அரசியல் விஷயங்களில் குழுக்களின் போக் 
கைக் கடைப்பிடிப்பதில்லை . அதிகாரத்தைக் கைப்பற்றும் நோக் 
கத்துடன் தேர்தலில் போட்டியிடும் ஒரு கட்சி , தனக்குப் 
பிரத்தியேகமாக ஆதரவு கொடுக்கும் குழுக்களைத் தவிர மற்றக் 
குழுக்களின் ஆதரவைப் பெறவும் முயற்சி செய்யலாம் . அதி 
காரத்திற்கு வந்த பிறகு ஒரு கட்சி குறுகிய குழு மனப்பான்மை 
யிலேயே பிரச்சினைக்குத் தீர்வு காண்பது சிறப்பன் 

சிறப்பன்று . பரந்த 
தேசிய நோக்குடன் சகல பிரச்சினைகளையும் ஆராய்ந்து முடிவு 
எடுப்பது அரசாங்கத்தின் 

ஆனால் , 

ஆஸ்திரேலிய 
அரசியற்கட்சிகளுக்கு ஒரு வகுப்பு அடிப்படை இருப்பதால் , 
' அவ் வாறு நடந்துகொள்வது எளிதான காரியமன்று . 


கடமை. 


செல்வாக்குக் குழுக்களை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 
சில , பொதுஜன சேவையில் ஈடுபடுபவை . உதாரணமாக , வில் 
லிபர்ட்டீஸ் யூனியன் , எஸ் . பி . ஸி . ஏ . முதலியவை பொது நலனே 
தங்களின் குறிக்கோள்களாகக் கொள்கின்றன. இவற்றிற்குத் தன் 
னலமின்றிப் பாடுபடுகின்றன . மற்றும் சில குழுக்கள் ( உதாரண 
மாக ( சர்ச்சுகள் . படை சென்று திரும்பிய இராணுவத்தினர் குழு 
( Returned Service men's League ) பொதுநலனுக்காக உழைத்த 
போதிலும் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகளை எதிர்பார்க்கின்றன . 
மற்றவை முற்றிலும் பொருளாதார 

விஷயங்களில் ஈடுபடும் 
செல்வாக்குக் குழுக்களாகும் . 


செல்வாக்குக் குழுக்களில் , பொருளாதாரச் 

செல்வாக்குக் 
குழுக்களே அதிக முக்கியம் வாய்ந்தவை . அவற்றில் மிக்க பலம் 
பொருந்தியவை தொழிற்சங்கங்களே . ஊதியம்பெறும் ஆடவரில் 
-70 % விகிதம் பேர்களும் , ஊதியம் பெறும் பெண்டிரில் 45 % 
விகிதத்தினரும் தொழிற்சங்கங்களின் அங்கத்தினராய் இருக் 
கின்றனர் . மொத்தம் 375 தனிச்சங்கங்களும் அவற்றில் 140 
அகில ஆஸ்திரேலியச் சங்கங்களும் இருக்கின்றன . 


மொத்த 


258 


அரசியல் அமைப்புகள் 


அங்கத்தினர்களில் 90 % இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர்கள் . 
ஆஸ்திரேலியத் தொழிலாளர் சங்கமும் , ஆஸ்திரேலிய ரெயில்வேத் 
தொழிலாளர் சங்கமும் மிகவும் 

சங்கமும் மிகவும் முக்கியமான தொழிற்சங்கங் 
களாகும் . ஆஸ்திரேலியத் தொழிலாளர் சங்கத்தைத் தவிர மற்ற 
எல்லா முக்கிய சங்கங்களையும் இணைக்கும் ஸ்தாபனமாக ஆஸ்தி 
ரேலியத் தொழிற் சங்கங்களின் குழு விளங்குகிறது . அதனுடைய 
காரியக் கமிட்டி தொழில் விஷயங்களில் மிக்க பலம் பொருந்திய 
ஸ்தாபனமாய் விளங்குகிறது . 


தொழிற்சங்கங்கள் பலம் பொருந்தியனவாய் இருந்தபோதிலும் , 
தொழிற்சங்க இயக்கம் ஓர் ஒற்றுமையான இயக்கம் என்று . 
சொல்வதற்கில்லை . 1920 முதல் கம்யூனிஸ்டுக் கட்சி தொழிற்சங் 
கங்களைக் கைப்பற்ற முயன்று வருகிறது . ஒவ்வொரு சங்கத்திலும் 
கம்யூனிஸ்டுகளுக்கும் , கம்யூனிஸ்டு அல்லாதவர்களுக்கும் விரோ 
தம் இருந்து கொண்டே வருகிறது . 

காண்டே வருகிறது . கம்யூனிஸ்டு அல்லாதவர் 
களுக்குள்ளேயே கத்தோலிக்கர்கள் , கத்தோலிக்கரல்லாதவர்கள் 
என்று இரண்டு பிளவுகள் இருந்து வருகின்றன . இப் பிளவுகள் 
தொழிற்சங்க இயக்கத்தின் ஐக்கியத்தைக் குலைக்கின்றன . 


தொழில் முதலாளிகள் சங்கங்கள் படுத்தபடி முக்கியம் 
வாய்ந்த செல்வாக்குக் குழுக்களாகும் . சர்க்கரைத் தொழில், 
இரும்பு எஃகுத் தொழில் , சுரங்கத் தொழில் , எண்ணெய்த் 
தொழில் முதலாளிகளும் பாங்கி அதிபர்களும் தனித்தனியே 
மிகுந்த செல்வாக்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள் . மேலும் , 
வாணிப மன்றங்களும் , தொழிலதிபர்கள் கவுன்சில்களும் , முக்கிய 
மான செல்வாக்குக் குழுக்களாய் இருக்கின்றன . 


விவசாயிகள் சங்கம் , கோதுமை உற்பத்தி செய்வோர் சங்கம் 
மேய்ப்பவர் சங்கம் என்பவை விவசாயத் தொழில் அபிவிருத்திக் 
காக முனைந்திருக்கும் செல்வாக்குக் குழுக்களாகும் . 


அங்க நாடுகள் தங்கள் தொழிலபிவிருத்திக்காகவும் மற்றத் 
துறைகளின் வளர்ச்சிக்காகவும் தேவைப்படும் நிதி உதவிக்காக 
மத்திய அரசாங்கத்திடம் செல்வாக்குக் குழுக்களைப் போலச் 
செல்வாக்குச் செலுத்த முயல்கின்றன . 


செல்வாக்குக் குழுக்களிடையே உள்ள அன்றாடச் சச்சரவு . 
களைத் தீர்த்துவைக்க அரசாங்கம் சில ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி , 
யிருக்கிறது ; அவற்றின் அலுவல்களில் அரசாங்கம் தலையிட 
முடியாது . அவை சுயேச்சையாய் 

இயங்குகின்றன. 

காமன் 


செல்வாக்குக் குழுக்கள் 


257 


வெல்து தொழில் நீதிமன்றம் , முதலாளிகள் - தொழிலாளிகளிடையே 
உள்ள சட்டரீதியான சச்சரவுகளைத் தீர்க்க அமைக்கப்பட்டிருக் 
கிறது . காமன்வெல்து சமரச நடுவர் தீர்ப்புக் கமிஷன் வேலை 
' நேரம் , அடிப்படை ஊதியம் , விடுமுறை முதலிய விஷயங்கள் 
பற்றிச் சமரசம் 'செய்யவும் , அல்லாவிட்டால் தீர்ப்புக் கூறவும் , 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது . ஆஸ்திரேலியாவில் கடைபிடிக்கப் 
பட்டுவரும் கட்டாயச் சமரச நடுவர் தீர்ப்பு ஏற்பாடு தொழிற் 
சங்கங்களின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் . ஏனென்றால் , 
தொழிற்சங்கங்களில் சேர்ந்தாற்றான் தொழில் கோர்ட்டுகளின் 
மூலம் பரிகாரம் பெறமுடியும் . ஆரம்பத்தில் தொழிலதிபர்கள் 
இந்த முறையை ஓர் இடையூறாகக் கருதிய போதிலும் , இது ஒரு 
* தொழிலில் ஒரே ஊதியத்தை ஏற்படுத்துவதால் தொழிலதிபர் 
களுக்குள் போட்டியைத் தடுத்து ஒருமை மனப்பான்மை ஏற்படு 
வதற்குக் காரணமாய் இருக்கிறது . 


விவசாயிகள் நலனுக்காக விவசாய விற்பனை போர்டுகள் 
அமைத்து , பயிர் செய்வோருக்குச் சரியான விலையைப்பெற ஏற் 
பாடு செய்யப்படுகிறது . இந்த ஏற்பாடு தரகர்களின் இலாபத் 
தைத் துண்டித்துவிடுகிறது . விற்பனை போர்டுகளில் பயிர் 
செய்வோர் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளும் அரசாங்க அலுவலர் 
ஒருவரும் இடம் வகிக்கிறார்கள் . 


தொழில்களுக்குப் பா துகாப்பு அவசியமா என்பதை ஆராய் 
வதற்கு டாரிப் போர்டு ( Tarif Board ) அமைக்கப்பட்டிருக்கிறது . 
அதன் அங்கத்தினர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் . 
நீண்ட கால அனுபவமுள்ள ஓர் அரசாங்க அதிகாரி தலைவராகச் 
செயலாற்றுகிறார் . 


மேலே கூறப்பட்ட ஸ்தாபனங்கள் கவனிக்க முடியாத 
விஷயங்களை அதாவது முக்கியமான கொள்கை விஷயங்களைப் 
பற்றி - அரசாங்கமும் பார்லிமென்டும் முடிவு செய்கின்றன . அர 
சாங்கமும் பார்லிமென்டும் கொள்கை விஷயங்கள் பற்றி முடிவு 
எடுப்பதற்குச் செல்வாக்குக் குழுக்கள் உதவியாய் இருக் 
கின்றன . முடிவுகள் எடுப்பதற்கு வேண்டிய கச்சாப் பொருள் 
களைக் கொடுக்கின்றன . 


17 


11. நிர்வாகத்துறை 


ஆஸ்திரேலியாவில் , மற்றப் பார்லிமென்டு முறை அரசாங்கங் 
களைவிடக் கொள்கைகளை உருவாக்குவதில் நிர்வாகத் துறை 
முக்கியப் 

பங்கெடுத்துக்கொள்கிறது . முக்கியமாக நிர்வாகத் 
துறையின் நிரந்தரமும் தனித்திறனுமே இதற்குக் காரணம் . 
ஆஸ்திரேலிய அரசியற் சூழ்நிலையில் நிர்வாகத் துறையின் நிரந் 
தரத்தன்மை ஒரு விசேஷமான முக்கியத்துவத்தைப் பெறுகிறது . 
பொதுவாக மந்திரிசபை மாறுதல்கள் அதிகம் . குடியேற்றக் 
காலந் தொடங்கியே இருந்து வந்த இயல்பு காமன்வெல்தின் 
முதல் 20 ஆண்டுகளில் அதிகமாய் இருந்தது . இந்தச் சூழ்நிலை 
யில் கொள்கைகளை உருவாக்குவதில் நிருவாகத்துறையின் செல் 
வாக்கு ஏற்படுத்தப்பட்டது . மேலும் , ஆஸ்திரேலியாவில் 
அரசாங்கம் பெரும்பாலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் , 
மற்ற நிர்மாண வேலைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நிரு 
வாகத் துறையின் அலுவல்களுக்குப் பிரத்தியேகத் திறன் அவசிய 
மாய் இருந்தது . அலுவலர் அரசியல்வாதிகளுக்குத் திட்டங்களை 
உருவாக்குவதற்குப் பேருதவி புரிந்தனர் . ஆனால் , அதைவிட 
முக்கியமான பொறுப்பு அவர்கள் திட்டங்களை வெற்றிகரமாக 
அமுலாக்குவதே . 


நியமன முறை : குடியேற்ற நாடுகளில் அலுவலர் நியமனம் 
பற்றியோ அவர்களது கண்காணிப்பைப் பற்றியோ திட்டவட்ட 
மான பழக்க வழக்கங்கள் இல்லை . மந்திரிகளின் விருப்பப்படியும் : 
பார்லிமென்டு உறுப்பினர்களின் விருப்பப்படியும் அலுவலர்கள் 
நியமிக்கப்பட்டார்கள் , பொதுவாக , அரசாங்கத்தின் வேலை அர் 
சியலில் ஒத்துழைப்புக்கு வெகுமதியாய் இருந்தது , அரசாங்கப் 
பணிகளின் நிலை , முறையின் மையினால் பாதிக்கப்பட்டுச் சீர்திருத் 
தத்தின் அவசியத்தை எடுத்துக் காட்டியது . 


இந்தக் குழப்ப நிலையை ஒழிக்க 1762 முதல் முயற்சிகள் 
-செய்யப்பட்ட போதிலும் , 1883 - லேதான் வெற்றி கண்ணுக் 


திர்வாகத்துறை 


259 


கெட்டியது . அவ் வாண்டில் விக்டோரியா மூன்று உறுப்பினரைக் 
கொண்ட ஒரு போர்டை ஏற்படுத்தித் திறமைப்படி நியமனம் 
செய்ய ஏற்பாடு செய்தது . 1895 - ல் நியூஸெளத் வேல்ஸும் 
மூன்று கமிஷனர்களடங்கிய போர்டை ஏற்படுத்தி நிர்வாகத் 
துறையின் கட்டுப்பாட்டை அவர்களிடம் ஒப்படைத்தது . சட்ட 
சபைக்கே போர்டு பொறுப்பாளியாய் இருந்தது . வெளிப்படைப் 
போட்டித் தத்துவத்தை ஏற்படுத்தி , போர்டு உறுப்பினர்களின் 
சுயேச்சையை நிலைநாட்டப் பல விதிகளையும் வகுத்தது . 


காமன்வெல்து ஏற்படுத்தப்பட்ட பொழுது சில இராச்சிய 
இலாக்காக்களின் ( முக்கியமாக , சுங்கவரி , அஞ்சல் ) அலுவலர்கள் 
மத்திய அரசாங்க அலுவலர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட் 
டார்கள் . புதிய இலாக்காக்களுக்கு மந்திரிகள் தங்களுடைய 
இராச்சியங்களிலுள்ள திறமையான அலுவலர்களை ஏற்றுக்கொண் 
டார்கள் . ' 1902 ஆம் ஆண்டு நியூஸௌத்வேல்ஸ் , விக்டோரியாச் 
சட்டங்களின் அடிப்படையில் காமன்வெல்து பொதுப்பணிச் 
சட்டம் உருவாக்கப்பட்டது . பொதுப்பணி சம்பந்தப்பட்ட முழு 
அதிகாரமும் கவர்னர் ஜெனரலால் ஏழாண்டு காலத்திற்கு நிய 
மிக்கப்பட்ட ஒரு கமிஷனரிடம் ஒப்படைக்கப்பட்டது . 1907 - ல் 
இந்தப் பொறுப்பு மூவர் கொண்ட போர்டுக்குக் கொடுக்கப் 
பட்டது . பொதுப்பணித்துறையில் திறமை ( Efficiency ), சிக்கனம் 
( Economy ) . இவற்றை மேலாண்மை செய்வது போர்டின் பொறுப் 
பாகும் . பிரதம மந்திரியின் கீழ் இந்த போர்டு இயங்குகிறது . 


12. நீதித்துறை 


இவை 


ஆஸ்திரேலிய அரசியலமைப்புத் திட்டம் நீதித்துறை பற்றி 
விரிவான விதிகளை வகுத்திருக்கிறது , பெரும்பாலும் 
அமெரிக்க உதாரணத்தைப் பின்பற்றுகின்றன . ஒரு கூட்டாட்சித் 
திட்டத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தைக் கூட்டாட்சி அரசாங்கத் . 
திற்கும் அங்க நாடுகளுக்கும் இடையே பகிர்ந்துவிடுவது மட்டும் 
போதாது . அந்த ஏற்பாடு நிலைத்து வளம் பெற அது ஒழுங்காகக் 
கடைப்பிடிக்கப்பட வேண்டுவது மிகவும் அவசியம் . கூட்டாட்சி 
முறையில் இந்த வேலை பொதுவாக நீதித் துறையைச் சார்ந்தது . 
நீதித் துறை அதனுடைய சாதாரண அலுவலாகிய நீதி பரிபாலனத் 
துடன் , கூட்டாட்சி நீதிமன்றமாகவும் அரசியலமைப்புத் திட்டத் 
தின் பாதுகாப்பாகவும் விளங்குகிறது . கூட்டாட்சி நீதிமன்றமான 
உயர் நீதிமன்றத்தின் அலுவல் , நடு அரசாங்கத்திற்கும் அங்க 
நாடுகளுக்கும் உள்ள தகராறுகளைத் தீர்த்து வைத்தலும் , அரசியல் 
திட்டத்தின் வரம்புகளைச் சட்டங்கள் மீறாமலிருக்கின் றனவா 
என்பதைக் கண்காணிப்பதுமாம் . 


அரசியல் திட்டத்தின் 71-80 பிரிவுகள் உயர் நீதிமன்றத்தின் 
அமைப்பையும் அலுவல்களையும் பற்றிக் குறிப்பிடுகிறது . உயர் நீதி 
மன்றம் ஒரு பிரதம நீதிபதியையும் மற்ற நீதிபதிகளையும் கொண் 
-டுள்ளது . அவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு ஆயுட் 
காலம்வரை பதவி வகிக்கிறார்கள் . ஆனால் , அவர்கள் விரும்பினால் 
இராஜிநாமாச் செய்யலாம் . இரண்டு சபைகளுடைய வேண்டு 
கோளின் பேரில் அரசாங்கம் அவர்களைப் பதவியினின்று 
நீக்கலாம் . இவ்விதிகள் நீதிமன்றம் சுதந்திரமாக இயங்க 
உதவுகின்றன . 


அரசியல் திட்டம் ஏற்படுவதற்கு முன்னிருந்த நாடுகளின் 
உச்ச 

உயர் நீதிமன்றங்களைப் புதிய திட்டம் பாதிக்க வில்லை . 
அமெரிக்காவைப்போல இரண்டு 

நீதிமன்றங்களை 


வகையான 


நீதித் துறை 


26-1 


அரசியல் திட்டம் அனுமதித்த போதிலும் , மாகாண நீதிமன்றங் 
களுக்குக் கூட்டாட்சி விவகாரங்களில் அதிகாரம் அளிக்கப்பட் 
டிருப்பதால் , அமெரிக்காவிலுள்ளது போன்ற தெளிவான பாகுபாடு 
இங்குக் காணப்படவில்லை . மாகாண உச்ச உயர் நீதி மன்றங்களே 
விரிவான அதிகாரமுடைய கூட்டாட்சி மன்றங்களாக உபயோகப் 
படுத்தப்படுகின்றன . தற்போது காமன் வெல்து பார்லிமெண்ட் 
தேசிய தரப்பில் காமன்வெல்து தொழில் மன்றம் , ( Common 
wealth Industrial Court ). கூட்டாட்சி திவால் வழக்குமன்றம் 
( Federal Court of Bankruptcy ) என்ற இரு பிரத்தியேக நீதி 
மன்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது . தேசிய உயர் நீதி மன்றத் 
திற்கு தற்போதுள்ள அதிகப்படியான அலு வலைக் குறைக்கும் 
நோக்கத்துடன் மற்றும் தனிமன்றங்கள் நிறுவுதற்குப் பிரேரணைகள் 
இருக்கின்றன . இவை நிறுவப்பட்டால் மாநில நீதி மன்றங் 
களின் சிற்சில அதிகாரங்கள் இவற்றிற்கு மாற்றப்படலாம் . 


அரசியல் திட்டத்தின் 75 ஆம் பிரிவு உச்சநீதிமன்றத்தின் 
அசல் அதிகாரங்களைக் குறிப்பிடுகிறது . அவையாவன : 
1. உடன்படிக்கைகளைப் பொறுத்த விஷயங்கள் , 2. அயல் நாட்டுத் 
தூதர்களைப் பற்றிய விஷயங்கள், 3. நடு அரசாங்கம் ஒரு கட்சியாக 
உள்ள வழக்குகள் , 4. இராச்சியங்களில் வசிக்கும் மக்களிடை 
யிலோ , ஓர் இராச்சியத்திற்கும் மற்றோர் இராச்சியத்தின் மக்களுக்கு 
மிடையில் ஏற்படும் வழக்குகள் . 5. ஒரு நடு அரசாங்க அலுவல 
ருக்கு விரோதமாகக் கோரப்படும் மண்டேமஸ் அல்லது பிரொஹி 
பிஷன் அல்லது இஞ்சங்ஷன் ரிட் மனு வழக்குகள் என்பன் . 


ச 


மேலும் , சில குறிப்பிட்ட பொருள்களைப் பற்றி உயர் நீதிமன்றத் 
திற்கு அசல் அதிகாரம் பார்லிமென்டு கொடுக்கலாம் என்று 
அரசியல் திட்டம் குறிப்பிடுகிறது . இவற்றில் அரசியலமைப்பின் 
கீழ் எழும் விஷயங்கள் அல்லது அரசியலமைப்புச் சட்டத்தின் 
விளக்கம் பற்றிய விஷயங்கள் மிக முக்கியமானவை . இந்த 
அதிகாரத்தின் கீழ் , பார்லிமென்டு , 1903 - ல் இயற்றிய நீதிமன்றச் 
சட்டத்தின்படி , நீதிமன்றத்திற்கு அவை பற்றிய அசலதிகாரத்தைக் 
கொடுத்திருக்கிறது . மேலும் , 1907 - ன் திருத்தச் சட்டத்தின்படி 
பார்லி மென்டு நாட்டு உயர் நீதிமன்றங்களின் 

வீச்சிலிருந்து 
அரசியலமைப்புப் பற்றிய வழக்குகளை எடுத்துவிட்டது . 


அரசியல் திட்டம் உச்ச நீதிமன்றத்திற்குக் கொடுத்திருக்கும் 
அப்பில் அதிகாரத்தைப் பற்றிப் பார்ப்போம் . உயர் நீதிமன்றம் 
மிக்க வன்மையுள்ள அப்பீல் நீதி மன்றமாகும் . ஆனால் , அங்க 
நாடுகளின் சட்டங்களால் எழும் பிரச்சினைகளுக்கு வழக்குத் 


262 


அரசியல் அமைப்புகள் 


தொடர்பவர் அந்நாட்டு உயர் நீதிமன்றத்திலிருந்து தேசிய உச்ச 
நீதிமன்றத்திற்காவது , அல்லாவிடில் 

அல்லாவிடில் பிரிவிகௌன்சிலுக்காவது 
அப்பீல் செய்யலாம் . மாகாணங்களுக்கும் நடு அரசாங்கத்திற்கும் 
உள்ள அதிகாரப் பிரிவினை சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தின் 
முடிவிலிருந்து பிரிவிகௌன்சிலுக்கு அப்பீல் . 

அப்பில் , உயர் நீதிமன்றம் . 
பிரிவிகௌன்சிலால் முடிவு செய்யப்படுவது அவசியம் என்று 
சர்டிபிகேட்டுக் கொடுத்தாற்றான் செய்யலாம் . இவ்வாறு சர்ட்டி 
பிகேட் 1912 - க்குப் பிறகு கொடுக்கப்படவில்லை . ஆனால் , பிரிவி 
கௌன்சில் அப்பீல் செய்வதற்கு 

செய்வதற்கு விசேஷ அனுமதி அளிக் 
கலாம் . காமன் வெல்து பார்லிமென்டு சட்டங்கள் மூலம் பிரிவி 
கௌன்சிலிடம் சிறப்பு அனுமதி 

கோரும் 

விஷயங்களைக் 
கட்டுப்படுத்தலாம் . ஆனால் , இத்தகைய சட்டங்கள் இராணி 
யாரின் அனுமதிக்கு கவர்னர் ஜெனரலால் நிறுத்தி வைக்கப்பட 
வேண்டும் . 


மேற்கூறியபடி 1903 - ல் இயற்றிய சட்டத்தின்படி அரசிய 
லமைப்பின் விளக்கம் பற்றிய விஷயங்களைப்பற்றி உச்சநீதிமன்றத் 
திற்கு அசல் அதிகாரம் கொடுத்ததோடல்லாமல் , பார்லிமென்டு 
1907 - ல் இயற்றிய திருத்தச் சட்டத்தின்படி நாட்டு உயர் நீதி 
மன்றங்களின் வீச்சிலிருந்து . அரசியலமைப்பு வழக்குகளையும் 
எடுத்து விட்டது , இவ்வாறு அரசியலமைப்பு விஷயங்களைப் 
பற்றிப் பிரிவி கௌன்சிலுக்கு அவற்றினின்று நேரடியாக அப்பீல் 
செய்வது தடுக்கப்பட்டது . இது அரசியல் திட்டத்தை விளக்கும் 
மன்றமாக உயர் நீதிமன்றத்தின் நிலையைப் பலப்படுத்தியது .. 


பிரிவிகௌன்சியின் அப்பீல் அதிகாரத்தை மற்ற டொமினி 
யன்களைப் போல் ஆஸ்திரேலியா நீக்காவிட்டாலும் . பிரிவிகௌன் 
சிலின் அதிகாரத்தைக் கட்டுப்படுத்தப் பார்லிமென்டுக்கு அதிகார 
மிருப்பதால் உண்மையில் ஆஸ்திரேலிய 

உயர் நீதிமன்றமே 
அரசியற் சட்டத்தைப் பற்றி இறுதி மொழி கூறும் நிறுவனமாய் 
இருக்கிறது . 


அரசியலமைப்புச் சட்டத்தை விளக்கும் அதிகாரமும் , அதைச் 
சார்ந்த அரசியற்சட்டத்திற்கு ஒவ்வாதது ' என்று சொல்லும் அதி 
காரமும் உயர்நீதிமன்றத்திற்கு அரசியல் திட்டத்தின் 5 ஆம் 
பிரிவில் - கொடுக்கப்பட்டிருப்பதாகக் 

கொள்ளலாம் . . அப்பிரிவு 
அரசியல் சட்டத்தின் முதன்மையைத் தெளிவாக 

தெளிவாக - எடுத்துக் 
காட்டுகிறது . அதிகாரங்கள் யாவும் அரசியல் திட்டத்தின் கட்டுப் 
பாட்டிற்குட்பட்டே இயங்கும் என்பதைக் குறிப்பிடுகிறது . 


நீதித் துறை 


283 


பார்லிமென்டின் சட்டமியற்றும் அதிகாரம் எல்லையற்ற தன்று . 
அரசியல் திட்டம் என்ன கொடுத்திருக்கிறதோ , என்ன வரம்பு 
களிட்டிருக்கிறதோ, அதன்படிதான் இயங்கலாம் ... அரசியற்சட் 
டத்தை மாற்றினாலொழிய , அதன் கட்டுப்பாடுகளிலிருந்து விடு 
வித்துக் கொள்ள இயலாது . அது செலுத்தும் அதிகாரம் சரியா 
என்பதை அதுவே முடிவு செய்ய இயலாது . அது தன் விஷயத் 
தில் தானே நீதிபதியாய் இருப்பதாக முடியும் . ஆகவே , ' அது 
இயற்றும் ஒரு சட்டம் சரியா ? அப்படியானால் அதனுடைய சட்ட 
பூர்வமான பலன் என்ன ? ' என்பதைத் தீர்மானிப்பது நீதிமன்றத் 
தைச் சார்ந்ததே . 


- 


அரசியல் திட்டம் நீதி மன்றத்தின் புனராய்வு அதிகாரத்தை 
வார்த்தைகளினால் விவரியாத போதிலும் , அவ் வதிகாரத்தை 
யூகிப்பதில் இடர்ப்பாடோ , சிக்கலோ இல்லை . ஏனென்றால் , அது 
அமெரிக்க உயர் நீதிமன்றத்தையே அறிவுறுத்தும் எடுத்துக் 
காட்டாகப் பின் பற்றியது . பார்லிமென்டு அரசியல் திட்டத்தின் 
கீழ் இயற்றிய சட்டங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு அரசியலமைப்புத் 
திட்டத்தை விளக்குவதற்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்தன. 


ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் 1890 - ல் எழுதப்பட்ட அரசி 
யலமைப்புத் திட்டத்தை மாறும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு 
விளக்கம் செய்யும் பொறுப்பான அலுவலைப் பொதுவாகத் திருப்தி 
கரமாகவே செய்துள்ளது . அரசியலமைப்பை வகுத்தவர்களுக்கு 
அமெரிக்க அரசியலமைப்பை மாற்றும் முறையைவிட , ஆஸ்திரேலிய 
முறை எளிதாகத் தோன்றிய போதிலும் , அது நடைமுறையில் 
எளிதானது அன்று என்பது நிருபிக்கப்பட்டது . இவ் வெழுபது 
ஆண்டுகளில் ஐந்து மாற்றங்களே செய்யப்பட்டிருக்கின்றன . 
ஆகவே , நீதிப்புனராய்வு மூலமாகவே அரசியலமைப்புக்கு நெகிழும் 
தன்மை அளிக்க இயலும் என்ற நிலைமை ஏற்பட்டது .. 


ஆஸ்திரேலியாவில் நீதிப்புனராய்வின் சாதனைகளைச் சுருக்க 
மாகச் சொல்லலாம் . 1920 ஆம் ஆண்டுவரை நீதி மன்றத்தின் 
பெரும்பான்மையான நீதிபதிகள் கூட்டாட்சிச் சமநிலையைக் 
காப்பதையே தலையாய கடன் என எண்ணினார்கள் . நடு அரசாங் 
கம் தனது அதிகார வரம்புகளை மீறாதிருக்கும்படியும் , அங்க நாடுகள் 
மத்திய அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் அதிகார எல்லைக் 
குள் புகாதிருக்கும்படியும் நீதிபதிகள் விளக்கம் செய்தார்கள் . 
ஆனால் , சிறுபான்மையிலுள்ள நீதிபதிகள் , அரசியல் திட்டதை 
முதலில் நிர்ணயித்த வரம்புகளுக்குள் அடக்க முடியாதென்றும் 


264 


அரசியல் அமைப்புகள் 


அவ்வரம்புகளைத் தெளிவாக்க நிர்ணயிக்கவில்லை என்றும் , ஆகவே 
அந்த அதிகாரங்களுக்குப் பரந்த விரிவான விளக்கம் தரவேண்டு 
மென்றும் கருதினார்கள் . 

சிறுபான்மையி 

லிருந்த நீதிபதிகள் 
1920 - க்குப் பிறகு பெரும்பான்மை நீதிபதிகளானார்கள் . 
லிருந்து நீதிப்புனராய்வின் இரண்டாவது சகாப்தம் தொடங்க 
லாயிற்று . நீதிமன்றம் அரசியலமைப்புத் திட்டத்துக்கு விரிவான 
விளக்கம் கொடுத்தது . 

காமன்வெல்தின் பாதுகாப்பதிகாரத் 
திற்கு நீதிமன்றம் கொடுத்த விளக்கத்தினால் காமன்வெல்து அர 
சாங்கத்திற்குத் தேசத்தின் பொருளாதாரத்தை முற்றிலும் கட்டுப் 
படுத்த முடிந்தது . காமன்வெல்தின் வரி விதிக் கும் அதிகாரத் 
திற்குக் கொடுத்த விளக்கமே காமன் வெல்து அதிகாரம் ஓங்கு 
வதற்கும் , இராச்சியங்களின் அதிகாரம் குன் றவும் , அவற்றை நடு 
அரசாங்கத்திடம் கைகட்டி உதவி கோரும் ஸ்தல ஸ்தாபன 
அங்கங்கள் போலாக்கிவிட்டது . உயர் நீதிமன்றம் அரசியல் 
திட்டத்தின் 92 ஆம் பிரிவுக்குக் கொடுத்து வரும் விளக்கம் காமன் 
வெல்தின் அதிகாரம் இன்னும் கூடுவதற்கு ஒரு முட்டுக்கட்டை 
யாய் இருக்கிறது . மேலும் , இப்பொழுது உயர் நீதிமன்றம் மத்திய 
அரசாங்கத்தின் வளர்ச்சியின் வேகத்தைக் குறைப்பதில் முனைந் 
திருக்கிறது எனலாம் . 


படித்தற்குரிய நூல்கள் 


H. S. நிக்கோலாஸ் 


W. A. வைன்ஸ் 


L. F. கிரீப்ஸ் 


J. D. B. மில்லர் 


ஆஸ்திரேலிய அரசியல் திட்டம் , 1952 
ஆஸ்திரேலியாவில் சட்ட ஆட்சிமுறை 

அதிகாரங்கள் 
ஆஸ்திரேலியக் காமன் வெல்தில் பார்லி 

மென்டு முறை அரசாங்கம் , 1954 
ஆஸ்திரேலியாவில் அரசாங்கமும் அர 

சியலும் , 1959 
ஆஸ்திரேலிய ஜனநாயகம் , 1958 
ஆஸ்திரேலிய அரசாங்கம் 
ஆஸ்திரேலியக் காமன்வெல்தில் உயர் 

பொதுப்பணி 


A. F. டேவிஸ் 


-- 


G. சாயர் 


- 


H A. ஸ்காரோ 


---- 


--- Xo—– 


--- 


- 


--- 


| 


கலைச்சொற்கள் 

( தமிழ் - ஆங்கிலம் ) 
அங்க நாடுகள் 

Federated States Units 
அசல் அதிகாரம் 

Original Power 
அடிப்படை உரிமை 

Fundamental Rights 
அதிகாரப் பங்கீடு 

Division of powers 
அதிகார விலக்குகள் 

Prohibited powers 
அப்பில் அதிகாரம் 

Appellate power 
அமிசங்கள் 

Characteristics 
அமைச்சரவை ஆட்சி ) 

Cabinet Government 
அமைச்சரவை 
அமைச்சரவைக் காரியாலயம் Cabinet Secretariat 
அரசியலமைப்பு நீதி 

Constitutional Courts 
மன்றங்கள் 
அரை குறைக் கூட்டாட்சி Quasi - Federation 
அவசர அதிகாரங்கள் 

Emergency Powers 
ஆட்சி அமைப்பு 

Polity 
ஆட்சித் துறை 

Administrative Department 
ஆட்சி முறை வியாச்சியங்கள் Administrative Litigation 
ஆய்வு 

Criticism 
இயக்குநர் 

Director 
ருகட்சி முறை 

Two party systom 
இலத்தீன் குழு நாடுகள் 

Latin American Countries 
இறைமை 

Sovereignty 
இறை விசுவாசம் 

Loyalty 
இனநாடுகளின் தொகுதி Confederation 
உச்ச நீதிமன்றம் 

Supreme Court 
உயர் நீதிமன்றம் 

High Court 
உரிமைச் சாசனம் 

Bill of Rights 
எஞ்சிய அதிகாரங்கள் 

Residuary powers 
எழுதப்பட்ட அரசியலமைப்பு Written Constitution 
மதிப்பீடுகள் 

Estimates 
ஒத்திப்போடுதல் 

Adjourn 
ஒப்புவிக்கப்பட்ட இடங்கள் Surrendered Territories 
ஒருமை 

Unity 
ஒற்றுமை 

Union 


/ 


- 


கலைச்சொற்கள் 


267 


- 


-- 


Single member Constituenoy 
Party Government 
Caucus 
Treasury 
Dissolution , Dissolve 
Immigration 
Colony 
Implied power 
Enumerated power 


Concurrent jurisdiction 
Federation 


- 


ஒற்றை உறுப்பினர் தொகுதி 
கட்சி அரசாங்கம் 
கட்சிக்குழு 
கருவூலம் 
கலைத்தல் 
குடியிறக்கம் 
குடியேற்ற நாடு 
குறிப்பதிகாரக் கொள்கை 
குறிப்பிட்ட சட்டமியற்றும் 

அதிகாரம் 
கூட்டதிகாரம் 
கூட்டாட்சி அமைப்பு , 

கூட்டாட்சி 
கூட்டாட்சிச் செயற்குழு 
கூட்டாட்சிச் சம நிலை 
கூட்டுக்குழு 
கூட்டுப் பொறுப்பு 
சட்ட ஆக்கம் 
சட்ட ஆட்சி 
சட்டக்குழு 
சட்ட நீதிமன்றங்கள் 
சட்டரீதியான உரிமைகள் 
சமநிலைத் தடையீடுகள் 
சமய சுதந்திரம் 
சமரச நடுவர் தீர்ப்பு 

அதிகாரம் 
சாதாரணப் பெரும்பான்மை 
சாம்ராஜ்ய மகாநாடு 
சாஸ்திரவாதமான சுதந்திரம் 
சிவில் அலுவலர் ஆணைக்குழு 
சிறு குழுவாட்சி 
சுங்கம் 
சுதந்திரப் பிரகடனம் 
சுயாட்சி 
சுருக்க விசாரணை மன்றங்கள் 
செயற்குழு 
செல்லாமை 
செல்வாக்குக் குழுக்கள் 
செனட்டர்கள் மரியாதை 
சேர்க்கை 


| 


| 


Federal Executive Council 
Federal balance 
Joint Committee 
Collective Responsibility 
Law making 
Rule of Law 
Legislative Committee 
Legislative Courts 
Procedural Rights 
Checks and Balances 

eligious Freedom 
Conciliation and Arbitration 

Power 
Simple majority 
Imperial Conference 
Academic Freedom 
Civil Service Board 
Oligarchy 
Customs 
Declaration of Independence 
Self Government 
Summary Courts 
Working Committee 
Null and void 
Pressure Groups 
Senatorial Courtesy 
Union 


P 


268 


அரசியல் அமைப்புகள் 


- 


- 


- 


தரப்பெருஞ்சட்டஞ் 
செய்யுமுரிமை 

Delegated Legislation 
தலைவரமைச்சவை 

Presidential Cabinet 
தனி நபர் மசோதா 

Private member's 111 
தனி மசோதா 

Private Bill 
தன்னுரிமைச் சட்டம் 

Prerogative Law 
தாற்காலிக மறுப்பாணை 

Suspensive veto 
திருத்தம் செய்யும் முறை 

Method of Amendment 
தேர்தல் மன்றம் 

Elcectroal College 
தொழிலாளர் உறவு 

Industrial relation 

State 
நியாயக்குழு 

Judicial Committee 
நிர்வாகம் 

Executive 
நிலைக்குழு 

Standing Committee 
நிறுவனம் 

Institution 
நீதிப்புனராய்வு 

Judicial Review 
நெகிழா 

Rigid 
நெகிழுதல் 

Flexible 
நெறிசெய் நியதிகள் 

Directive Principles 
பகிரங்க நீதிமன்றம் 

Open Court 
படி 

Copy , Allowance 
பணவீக்கம் 

Inflation 
பல உறுப்பினர் தொகுதி 

Multi-member Constituency 
பியூரித்தானியர் 

Puritans 
பிரதமக் கணக்குத் 

Auditor General 
தணிக்கையாளர் 
பிரதிநிதிகள் சட்டமன்றம் 

House of Representatives 
பெயரளவு ஆட்சிமுறைத் 
தலைவர் 

Nominal Executive 
பொதுக் கணக்கு ஆய்வுக் குழு Public Accounts Committee 
பொதுச்சட்டம் 

Common Law 
பொது நல நாடு 

Welfare State 
பொது 
திப்பாகம் 

General Administration 
. 

Public Bill 
பாதுஜன வா 

LIBRARY 
பொருளாதார AC & RI , Madu 

epression 
போறுக்குக் கு 
பொதுப்பணி 
வரவு - செலவுத் 

000018793 


- 


- 


பொது ERET 


9 


பா 


8 


yoo 


sto 


0 


